தமிழகச்‌ செப்பேடுகள்‌. 


தொகுதி - 1 . 


பதிப்பாசிரியர்‌ 


தி.ஸ்ரீ. ஸ்ரீதர்‌, இ.ஆ.ப. 


சிறப்பு ஆணையர்‌ 


உதவி பதிப்பாசிரியர்‌ 


முனைவர்‌ ௬. இராஜகோபால்‌ 


வெளியீடு 
தமிழ்நாடு அரசு தொல்லியல்துறை 
2005 


Copy Right 


Subject 
Language 


Edition 


Publication No. 


Year 

Type Point 
No. of Pages 
Paper Used 


Printer 


Publisher 


Price 


LIOGRAPHICAL DATA 


Tamilaka Seppedukal Vol. 1 
Spl. Commissinor 

T.N. ates Dept. of Archaeology 
Epigraphy 

Tamil 

First 

157 

2005 

11 

xxvit238 

100 Gsm Maplitho 

Attractive Printers 
Thiruvalluvar Nagar 

Kottur, Chennai - 85 

State Dept. of Archaeology 
Tamizh Valakam, Halls Road 


Egmore - 600 008 


Rs.52/- 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ 
தொகுதி - 1 


பதிப்புரை 


தமிழகத்தில்‌ எழுதப்படும்‌ பொருள்களாகக்‌ கல்‌, ஓலை, 
உலோகம்‌, மரம்‌, சங்கு, துணி, காகிதம்‌. சுடுமண்‌ எனப்‌ பல்வகைப்‌ 
பொருள்கள்‌ பயன்படுத்தப்பட்டுள்ளன. இவற்றில்‌ கல்‌, ஓலை, செம்பு 
ஆகியவற்றின்‌ பயன்பாடு மிகுதியாகும்‌. இந்திய அளவில்‌ 1987ல்‌ 
எடுக்கப்பட்ட ஒரு புள்ளிவிவரப்‌ பட்டியல்‌, தமிழகக்‌ கல்வெட்டுகளின்‌: 
எண்ணிக்கையை முதல்‌ இடத்தில்‌ காட்டுவது போலவே தமிழகச்‌ 
செப்பேடுகளின்‌ எண்ணிக்கையும்‌ முகவிட்க்ல்‌ காட்டுவது 
குறிப்பிடத்தக்கதாகும்‌. 


இவை எண்ணிக்கையில்‌ மட்டுமல்லாமல்‌ வெளிப்படுத்தும்‌ 
வரலாறு, பண்பாடு, கலை, சமயம்‌, சமுதாயம்‌ மற்றும்‌ பொருளாதாரச்‌ 
செய்திகளிலும்‌ வளமானவை. இவற்றின்‌ எண்ணிக்கை மற்றும்‌ 
சிறப்பினைக்‌ கருத்தில்‌ கொண்டு இவற்றைச்‌ சேகரிப்பது, படிப்பது, 
வெளியிடுவது தொடர்பாக ஆகஸ்ட்‌ 2004 திங்களில்‌ தமிழ்நாடு அரசு 
தொல்லியல்‌ துறை ஒரு முனைப்புத்‌ திட்டத்தை உருவாக்கியது. 
பணிகள்‌ விரைவுபடுத்தப்பட்டன. அதன்விளைவாக இந்த பிப்ரவரி 
2005, திங்களில்‌ தஞ்சாவூர்‌ வட்டக்‌ கல்வெட்டுகள்‌, தமிழகச்‌ செப்பேடுகள்‌ 
தொகுதி-1, தரங்கம்பாடி ஓலை ஆவணங்கள்‌, கோவை மாவட்டத்‌ 
தொல்லியல்‌ கையேடு, ஜம்பை - ஓர்‌ ஆய்வு என ஐந்து நூல்கள்‌ 
தமிழில்‌ வெளிவருகின்றன. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ தொகுதி-1 என்னும்‌ இந்நூலில்‌ 40 
செப்பேடுகள்‌ இடம்‌ பெறுகின்றன. இவற்றில்‌ ஒன்று வெள்ளிப்பட்டயம்‌. 
இரண்டு தெலுங்கு எழுத்து மற்றும்‌ மொழியில்‌ உள்ளவை. 


மதுரை நாயக்கர்‌ மன்னர்கள்‌, சேதுபதி மன்னர்கள்‌, அரியலூர்‌ 
மழவராயர்கள்‌, நத்தம்‌ பாளையப்பட்டு நாயக்கர்‌, கூளப்பநாயக்கர்‌, 
தென்காசி சீவல்லப்‌ பாண்டியன்‌, வீரபாண்டிய கட்டபொம்மன்‌, 
விக்டோரியா மகாராணியார்‌, ஆங்கிலேய அரசுத்‌ தளபதி பானர்மேன்‌ 
ஆகிய ஆட்சியாளர்கள்‌ இச்செப்பேடுகளில்‌ குறிக்கப்படுகின்றனர்‌. ஒரு 
பகுதிச்‌ செப்பேடுகளில்‌ ஆட்சியாளர்கள்‌ பெயர்கள்‌ இல்லை. பிற்காலச்‌ 
செப்பேடுகளான இவற்றின்‌ காலக்கணிப்பு இவற்றில்‌ சொல்லப்படும்‌ 
தமிழ்‌ மற்றும்‌ சக ஆண்டுக்‌ குறிப்புகளைச்‌ சார்ந்துள்ளது. 


vi 

இச்செப்பேடுகள்‌ கோயில்களுக்கான நில மானியம்‌; கோயில்‌ 
வழிபாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட சந்தைகளின்‌ வரி வருமானங்கள்‌: 24 
மனைச்செட்டிகள்‌, உலோகமாதேவிபுரம்‌ செட்டிகள்‌, செங்குந்தர்‌, 
பன்னாட்டார்‌, கற்பூரச்‌ செட்டிகள்‌, அம்பலக்காரர்‌. குயவர்‌, கார்காத்த 
வேளாளர்‌, ஆசாரிமார்‌, மள்ளர்‌, குடும்பர்‌. பள்ளு, பண்டாரம்‌ முதலிய 
சமூகத்தவருக்கான மட அமைப்புகள்‌; சமூகத்‌ தலைவர்களுக்கான 
விருதுகள்‌; நாட்டாண்மைச்‌ சிறப்புகள்‌; குறிப்பிட்ட 
சமூகத்தாரிடையிலான மணஉறவு நெறிமுறைகள்‌ எனப்‌ பல்வேறு 
_செய்திகளைக்‌ கொண்டுள்ளன. . இஸ்லாமியர்‌ பற்றிய குறிப்புகளும்‌ 
இரண்டு செப்பேடுகளில்‌ உள்ளன. 


— கி.பி.16ஆம்‌ நூற்றாண்டு முதல்‌ கி.பி.19ஆம்‌ நூற்றாண்டு 
வரையிலான சமுதாய ஆய்வு, மொழியியல்‌ ஆய்வு, வரலாற்றாய்வு 
எனப்‌ பல்முனைப்பட்ட ஆய்வுச்‌ சான்றுகளுடன்‌ விளங்கும்‌ 
இச்செப்பேடுகள்‌ ஆய்வாளர்களுக்கும்‌, தொல்லியல்‌ ஆர்வலர்களுக்கும்‌. 
மாணவர்களுக்கும்‌ நன்கு பயன்படக்கூடியவை. இவ்வாய்வுகளால்‌ 
தமிழக வரலாறும்‌ பண்பாடும்‌ மேலும்‌ பொலிவு பெறும்‌ என்று 
உறுதியாக நம்பலாம்‌. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ தொகுதி - 1 என்னும்‌ இந்நூலின்‌ 
தலைப்பே இன்னும்‌ செப்பேட்டுத்‌ தொகுதிகள்‌ வெளிவரவுள்ளதைக்‌ 
காட்டி நிற்கிறது. இத்தொகுதி, தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை 
அலுவலர்களின்‌ ஒருங்கிணைந்த முயற்சியின்‌ வெளிப்பாடாகும்‌. 
இத்துறையின்‌ மாவட்ட அலுவகங்களில்‌ உள்ள அலுவலர்கள்‌ 
செப்பேடுகளைத்‌ தேடிச்‌ சேகரித்துப்‌ படித்து, இயன்றவரை மைப்படியும்‌, 
நிழற்படமும்‌ எடுத்து அனுப்பியுள்ளனர்‌. துறையின்‌ நிழற்படப்‌ 
பிரிவினர்‌ படமெடுத்தும்‌, படங்களையும்‌ மைப்படிகளையும்‌ 
கணிப்பொறியில்‌ உள்ளிட்டும்‌ அச்சிட உதவியுள்ளனர்‌. இந்நூல்‌ 
வெளிமீட்டிற்கான ஒருங்கிணைப்பு மற்றும்‌ பதிப்புப்‌ பணியினை 
முனைவர்‌ சு. இராசகோபால்‌ மேற்கொண்டுள்ளார்‌. இவர்கள்‌ 
அனைவரையும்‌ பாராட்டி மகிழ்கின்றேன்‌. 

இத்துறையின்‌ வெளியீடுகளுக்கு நிதியுதவி நல்கி பணிகளை 
ஊக்குவித்து வரும்‌ தமிழ்நாடு அரசிற்கு எனது மனமார்ந்த நன்றியைத்‌ 
தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 

3 . ae DON wy 

23-2-2005 ` தப க ப்‌ 
சென்னை - 113 l சிறப்பு ஆணையர்‌ 


முன்னுரை 


தமிழகத்தில்‌ முதலில்‌ கல்வெட்டுகளைத்‌ தொகுக்க ஆரம்பித்த 
ஆங்கிலேய அதிகாரிகள்‌ தங்கள்‌ கள ஆய்வுகளிலும்‌. 
புதையல்களாகவும்‌ செப்பேடுகளை அறியத்‌ தொடங்கினர்‌. வரிவிலக்கு 
அளிப்பது தொடர்பாக ஆங்கிலேய அரசு பழைய ஆவணங்களைப்‌ 
பெற்றுக்‌ கொண்டு புதிய வடிவில்‌ தாள்‌ ஆவணங்கள்‌ வழங்கிய 
போது ஏராளமான செப்பேடுகள்‌ அரசின்‌ கருவூலங்களைச்‌ 
சென்றடைந்தன. வரிவிலக்குத்‌ தொடர்பாகச்‌ செப்பேடுகள்‌ 
தேவைப்பட்டதால்‌ குடிசைத்‌ தொழில்‌ போல 19 ஆம்‌ நூற்றாண்டு 
இறுதியில்‌ செப்பேடுகள்‌ தயார்‌ செய்யப்பட்டதாகவும்‌ கூறுவர்‌. 


தமிழகத்தைச்‌ சேர்ந்த சுமார்‌ 400 செப்பேடுகள்‌ இந்தியக்‌ 
கல்வெட்டு ஆண்டறிக்கையில்‌ ஆங்கிலக்‌ குறிப்புகளுடன்‌ 
பதிவாகியுள்ளன. பல செப்பேடுகள்‌ படங்கள்‌, வாசகம்‌, 
எழுத்துப்பெயர்ப்பு, மொழிபெயர்ப்பு ஆய்வுக்குறிப்புகளுடன்‌ 
எபிகிராபிகா இன்டிகா தொகுதிகளில்‌ வெளிவந்துள்ளன. இந்தியன்‌ 
ஆன்டிகுவரி தென்னிந்தியக்‌ கல்வெட்டுத்‌ தொகுதிகள்‌ ஆகியவற்றிலும்‌ 
சில வெளிவந்துள்ளன. 


சிதறல்களாக அங்கங்கு வெளியிடப்பட்டுள்ள 
இச்செப்பேடுகளைத்‌ தேடி ஆய்வு செய்வதில்‌ உள்ள சிரமங்களைக்‌ 
கருத்தில்‌ கொண்டு தி.நா. சுப்பிரமணியன்‌ பல்லவர்‌ செப்பேடுகள்‌ 30, 
பாண்டியர்‌ செப்பேடுகள்‌ 10 என்ற இரு தொகுதிகளை தமிழ்‌ வரலாற்றுக்‌ 
கழகம்‌ வரீயிலாக 30ஆண்டுகளுக்கு முன்‌ வெளியிட்டார்‌. 


இராமேசுவரம்‌ கும்பாபிஷேக மலர்‌ தொகுத்த சோம.லெ., 
இராமநாதபுரம்‌ அரண்மனையில்‌ இருந்த செப்பேடுகளைத்‌ தமிழ்நாடு 
அரசு தொல்லியல்‌ துறை கல்வெட்டுப்‌ பயிற்சி நிறுவன 
மாணவர்களைக்‌ கொண்டு படித்து அவற்றின்‌ (சுமார்‌ 30) வாசகங்களை 
வெளியிட்டார்‌. இதன்‌ காரணமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு 
பலரும்‌ செப்பேடுகளைத்‌ தேடி இதழ்களில்‌ வெளியிடும்‌ போக்கு 
முனைப்புப்‌ பெற்றது. “மராட்டியர்‌ செப்பேடுகள்‌, “சேதுபதி 
செப்பேடுகள்‌”. “கொங்கு நாட்டு சமூக ஆவணங்கள்‌”. “திருவாடுதுறை 


vili தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


ஆதினச்‌ செப்பேடுகள்‌”, “திருப்பனந்தாள்‌ ஆதீனச்‌ செப்பேடுகள்‌” எனத்‌ 
தொகுதிகளாகச்‌ செப்பேடுகள்‌ வெளியிடப்பட்டன. 


தமிழ்நாடு அரசு தொல்லியல்‌ துறை “வேளஞ்சேரி 
திருத்தணி செப்பேடுகள்‌”. திருமலை நாயக்கர்‌ செப்பேடுகள்‌ ஆகிய 
இரு தொகுதிகளை வெளியிட்டதோடு கல்வெட்டுக்‌ காலாண்டிதழ்‌, 
கருத்தரங்கு கட்டுரைத்‌ தொகுதி, மாவட்டக்‌ கையேடு ஆகியவற்றில்‌ 
அவ்வப்போது செப்பேட்டு வாசகங்களை வெளியிட்டுள்ளது. இதன்‌ 
தொல்லியல்‌ செய்தி மடலில்‌ ஐந்து செப்பேடுகள்‌ பற்றியி குறிப்புகளும்‌ 
வெளியிட்டுள்ளது. 


கடந்த மூன்று திங்கள்களில்‌ இத்துறையின்‌ சென்னை மற்றும்‌ 
மாவட்ட அலுவலர்கள்‌ செப்பேடுகள்‌ பற்றிய செய்திகளைத்‌ தொகுக்கத்‌ 
தொடங்கினர்‌. இதுவரை ஏறத்தாள 100 செப்பேடுகள்‌ தொகுக்கப்‌ 
பட்டுள்ளன. இத்‌ தொகுதியில்‌ கல்வெட்டு இதழ்களில்‌ சிதறல்களாக 
வந்த செப்பேடுகள்‌ 26ம்‌ பிற 14ம்‌ ஆக 40 செப்பேடுகள்‌ தொகுப்பாக 
வெளியிடப்படுகின்றன. தொகுப்பு என்பதால்‌ ஒவ்வொரு 
செப்பேட்டிற்கும்‌ ஒரே அளவாக முன்னுரை புதிதாகச்‌ 
சேர்க்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே வெளியான விரிவான ஆய்வுக்‌ 
கட்டுரைகளை அடிக்குறிப்புகளில்‌ சொல்லப்படும்‌ தகவல்களின்‌ மூலம்‌ 
அறிந்து கொள்ளலாம்‌. 


இத்‌ தொகுதியில்‌ மதுரை நாயக்க மன்னர்‌ தொடர்பான 
செப்பேடுகள்‌ பத்தும்‌, சேதுபதிகள்‌ தொடர்பானவை ஐந்தும்‌ உள்ளன. 


மேலும்‌ நத்தம்‌ பாளையப்‌ பட்டுகள்‌ - 3, கூளப்பநாயக்கர்‌ - 2, 
அரியலூர்‌ மழவராயர்‌ - 2, தென்காசிப்‌ பாண்டியர்‌ - 1, வீரபாண்டிய 
கட்டபொம்மன்‌ - 1, விஜயநகரர்‌ நாயக்கர்‌ - 1, ஆங்கிலேயர்‌ - 2, 


என மொத்தம்‌ 27 செப்பேடுகளில்‌ ஆட்சியாளர்கள்‌ பற்றிய குறிப்புகள்‌ 
உள்ளன. ஏனைய 13 ஆட்சியாளர்‌ பெயரில்லாதவை. இவ்விரு 
வகையில்‌ கால அடிப்படையில்‌ இத்‌ தொகுதியில்‌ செப்பேடுகள்‌ 
வரிசைப்‌ படுத்தப்பட்டுள்ளன. 


இச்செப்பேடுகள்‌ அனைத்தும்‌ ஒரு ஏட்டில்‌ மட்டும்‌ வாசகம்‌ 
உடையவை. மயிலாடுதுறை, சேடப்பட்டி, மேல்சேவூர்‌ ஆகிய 
செப்பேடுகள்‌ வார்ப்பு முறையில்‌ செய்யப்பட்டவை. ஏனையவை 
செப்புத்தகடுகளாக உள்ளவை. முன்னதில்‌ உருவங்கள்‌ வார்ப்பு 
முறையில்‌ புடைப்பாக உள்ளன. தகடுகளாக உள்ள பலவற்றில்‌ 
உருவங்கள்‌ கோட்டுரூவமாக உள்ளன. 


x 

பெரும்பாலான செப்பேடுகள்‌ தமிழகத்தின்‌ தென்பகுதியைச்‌ 
சேர்ந்தவை. திருவண்ணாமலை, மேல்‌ சேவூர்‌, நெய்வேலிச்‌ 
செப்பேடுகள்‌ வட பகுதியைச்‌ சேர்ந்தவை. இச்செப்பேடுகள்‌ பலவும்‌ 
பல தமிழகச்‌ சமூகங்கள்‌ தொடர்பானவை. சமூகங்களின்‌ தோற்றம்‌ 
பற்றிய விரிவான புராணங்கள்‌ நெய்வேலி, மானூர்‌, 
திருவண்ணாமலை போன்ற செப்பேடுகளில்‌ சொல்லப்பட்டுள்ளன. 


கோயில்களுக்குக்‌ கொடை என்ற வகையில்‌ திருமானூர்‌, 
அரியலூர்‌, நத்தம்‌, மேல்சேவூர்‌, திருவாடுதுறை செங்கல்பட்டு (வெள்ளிப்‌ 
பட்டயம்‌, திருநெல்வேலி -1, 2, மானூர்‌, இராமநாதபுரம்‌ மூலைக்‌ 
கொத்தளம்‌ - 2, முசிறி ஆகிய செப்பேடுகள்‌ சேர்கின்றன. அரியலூர்‌, 
நத்தம்‌ ஆகிய செப்பேடுகள்‌ பேட்டைகளின்‌ (சந்தை வரி வருமானம்‌ 
கோயிலுக்குத்‌ தரப்பட்டதைச்‌ சொல்கின்றன. நத்தம்‌ செப்பேடு 
பேட்டைகளில்‌ உள்ள வணிகர்களில்‌ இந்துக்கள்‌ மட்டுமல்லாது 
இஸ்லாமியரும்‌ வரி வருமானத்தைத்‌ தர ஒப்புதல்‌ தந்ததைக்‌ 
காட்டுகிறது. இந்துக்‌ கோயில்களுக்கான இஸ்லாமியர்‌ பங்களிப்பு 
உத்தரகோசமங்கை, திருநாகேஸ்வரம்‌, நயினார்‌ குப்பம்‌ ஆகிய ஊர்க்‌ 
கல்வெட்டுகளில்‌ ஏற்கனவே அறியப்பட்டுள்ளது. இதுபோன்ற 
செய்திகள்‌ இன்று நிலவும்‌ சமயப்‌ பூசல்களைக்‌ குறைத்துச்‌ சமயப்‌ 
பொறையை ஏற்படுத்தக்‌ கூடியவை. மேல்சேவூர்‌ செப்பேடு கோயில்‌ 
வழிபாட்டிற்குச்‌ செட்டிகள்‌ தங்கள்‌ சமூகத்திடையே நிகழும்‌ நன்மை 
நிகழ்வுகளில்‌ விதிக்கப்படும்‌ கட்டணங்கள்‌ வாயிலாக வருவாய்‌ 
ஏற்படுத்தியதைக்‌ காட்டுகிறது. 


இதுபோலவே பலசாதி சமூகங்கள்‌ தங்களுடையதாக மடங்கள்‌ 
ஏற்படுத்திக்‌ கொள்வதையும்‌ அவற்றின்‌ நடவடிக்கைகளையும்‌ 
திருவண்ணாமலை 24 மனை செட்டிகளது செப்பேடு, மதுரை. 
ஆரப்பாளையம்‌ குயவர்‌ - செட்டியார்‌ செப்பேடு, சேடப்பட்டி 
அம்பலக்காரர்‌ செப்பேடு, ஆகிய செப்பேடுகள்‌ காட்டுகின்றன. 


அரசனால்‌ பாராட்டப்பட்டு ஒரு பகுதி நாட்டாண்மைத்‌ 
தலைமை பெறுவதை சந்தையூர்‌, தாருகாபுரம்‌, பாலக்கோம்பை ஆகிய 
செப்பேடுகளும்‌, சமயத்‌ தலைவர்‌ ஒருவரால்‌ நாட்டாண்மைச்‌ சிறப்பு 
தரப்‌ பட்டதை பள்ளப்பட்டிச்‌ செப்பேடும்‌ காட்டுகின்றன. 

தங்கள்‌ சமூகமாகிய கைக்கோள சமூகத்தைப்‌ புகழ்ந்து 
பாடியவருக்குக்‌ கொடுத்த மரியாதைச்‌ சிறப்புகளை மயிலாடுதுறைச்‌ 
செப்பேடு காட்டுகிறது. இடங்கை, வலங்கைப்‌ பிணக்கில்‌ 


x தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


இடங்கையினருக்குச்‌ சாதகமான உண்மைகளை வெளிக்‌ கொண்டு 
வந்த பிராமணரைப்‌ பாராட்டி மரியாதைகள்‌ செய்யப்பட்டதை 
நெய்வேலி பண்ணாட்டார்‌ செப்பேடு காட்டுகிறது. பஞ்சமாசப்த 
வாத்தியக்‌ கருவியை இயக்குபவர்களான நாகாபாசத்தார்‌ தங்களுக்கென்று 
தலைவரைத்‌ தேர்வு செய்து அவருக்கு மரியாதைச்‌ சிறப்புகள்‌ 
செய்வதை ஆழ்வார்பேட்டை செப்பேடு - 1 காட்டுகிறது. 


பாளையப்பட்டுப்‌ பாளையக்காரர்கள்‌ பொது நடவடிக்கைகளில்‌ 
ஈடுபட்டிருந்ததை நத்தம்‌ பாளையக்காரர்‌ மூவர்‌ வழங்கிய மூன்று 
செப்பேடுகளான நத்தம்‌, வேலன்பட்டி, பழனிச்‌ செப்பேடுகள்‌ 
காட்டுகின்றன. பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரனாகிய வீரபாண்டிய 
கட்டபொம்மன்‌ திருச்செந்தூர்க்‌ கோயில்‌ திருப்பணிக்குக்‌ கொடுத்த 
தன்‌ ஆளுகைப்‌ பகுதி வரிவருமானத்தைத்‌ திருவாடுதுறை செப்பேடு 
காட்டுகிறது. 


பாளையப்பட்டுக்களை அடக்கி ஆங்கிலேயர்‌, கம்பெனி 
ஆட்சியை நிறுவிய அரசியல்‌ நிகழ்வுகளை எட்டயபுரம்‌ விளம்பரச்‌ 
செப்பேடு தெளிவாகக்‌ காட்டுகிறது. ஆங்கிலேய ஆட்சி 
நிலைபெற்றதும்‌ கடல்‌ கடந்து வெகு தொலைவில்‌ உள்ள அரசுத்‌ 
தலைமையைப்‌ போற்றித்‌ தமிழகத்தில்‌ அன்னதானம்‌, இலவச 
ஆடைகள்‌ மற்றும்‌ தெய்வத்திற்கு அணிகலன்‌ வழங்கியதை 
செங்கல்பட்டு வெள்ளிச்‌ செப்பேடு வெளிப்படுத்துகிறது. 


மீனாட்சிபுரம்‌ செப்பேடு குடும்பர்‌ சமுதாயப்‌ பெண்களின்‌ 
மானத்தைக்காப்பாற்றிய “தீண்குலச்‌ சமயத்தைச்‌ சேர்ந்த 
இஸ்லாமியரைப்‌ போற்றுவதைப்‌ பார்க்கிறோம்‌. சமயங்களிடையே 
சமயப்‌ பொறை மட்டுமின்றி சகோதரத்துவமும்‌ இருந்தமைக்கு 
இச்செப்பேடு நல்ல எடுத்துக்‌ காட்டாகும்‌. 


இச்செப்பேட்டுத்‌ தொகுதி 16 முதல்‌ 19 முடிய உள்ள 
இலக்கியமல்லாத பொதுமக்களின்‌ பேச்சு மொழி: நடை மற்றும்‌ ஆவண 
மொழி நடையை அறிந்து கொள்ள பெரிதும்‌ உதவக்கூடியது. 


அன்று வழக்கில்‌ இருந்த வராகன்‌, பணம்‌ முதலிய 
செலாவணிகளும்‌, பேட்டைகளிலும்‌, துறைமுகங்களிலும்‌ வந்து சென்ற 
சரக்குகளும்‌ அவற்றிற்கான வரிவிதிப்புகளும்‌, சமூகத்தினர்‌ ஒவ்வொரு 
நிகழ்விற்கும்‌ விதித்துக்‌ கொண்ட கட்டணங்களும்‌ பொருளாதாரச்‌ 
செய்திகளை அறிந்து கொள்ளப்‌ பெரிதும்‌ உதவுபவை. 


xi 


வெண்பக்கோட்டைச்‌ செப்பேடு அரசின்‌ ஆதரவோடு எப்படிச்‌ 
சமூகத்திற்கு எதிராக வரிவிதிப்பு உண்டாக்கப்பட்டது என்பதையும்‌ 
எப்படி அது தவிர்க்கப்பட்டது என்பதையும்‌ காட்டுவதாக உள்ளது. 


வெள்ளிக்குறிச்சி செப்பேடு பண்டாரம்‌ உறவின்‌ முறையார்‌ 
தங்களிடையே மண உறவுகள்‌ பற்றிய நெறிமுறை ஏற்படுத்திக்‌ 
கொண்டதையும்‌, வேளாண்தரவை - இளமநேரி செப்பேடு ஆண்‌ 
பெண்‌ உறவு சமூகம்‌ தாண்டி . நிகழ்ந்ததைச்‌ சரி. செய்ய எடுத்த 
நடவடிக்கையும்‌ காட்டுவதாக உள்ளன... 


சமூகத்தினர்‌ வாழுமிடங்களைச்‌ சொல்லவரும்‌ போது 
ஏராளமான நாட்டுப்‌ பிரிவுகளும்‌, ஊர்ப்‌ பெயர்களும்‌ அறிய 
வருகின்றன. இவை ஊர்ப்‌ பெயராய்வுக்கு நல்ல தரவுகளாகும்‌. 

பொதுவில்‌ இச்செப்பேட்டுத்‌ தொகுதி அரசியல்‌, சமுதாயம்‌, 
பொருளாதாரம்‌, மொழிநடை எனப்‌ பல்முக ஆய்வுகளுக்கு நல்ல 
தரவாகப்‌ பயன்படும்‌ என்பதில்‌ ஐயமில்லை. 


உள்ளடக்கம்‌ 
முன்னுரை 
Summary of Copper Plates _ 
வீரபாண்டிச்‌ செப்பேடு 
வெண்பக்கோட்டை செப்பேடு 
வன்னிவலம்பட்டி செப்பேடு 
பாலக்கோம்பை செப்பேடு 
திருநெல்வேலி செப்பேடு - 1 
திருநெல்வேலி செப்பேடு - 2 
முசிறி செப்பேடு - 1 
முசிறி செப்பேடு - 2 
நங்கவரம்‌ செப்பேடு 
மதுரை ஆரப்பாளையம்‌ செப்பேடு 
சந்தையூர்‌ செப்பேடு - 1. 
சந்தையூர்‌ செப்பேடு - 2 
வேளான்தரவை - இளமநேரி செப்பேடு 
வெள்ளிக்குறிச்சி செப்பேடு 
இளையான்குடி - செப்பேடு ள்‌ 
இராமநாதபுரம்‌ மூலைக்கொத்தளம்‌ செப்பேடு - 1 
இராமநாதபுரம்‌ மூலைக்கொத்தளம்‌ செப்பேடு - 2 
வேலன்பட்டி செப்பேடு 
நத்தம்‌ செப்பேடு 


20. 


21. 


22. 
23. 
2... 
25. 
26. 
27. 
28. 
29. 


30. 


31. 


32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 


40. 


பழனி செப்பேடு 

நெய்வேலி செப்பேடு 

அரியலூர்‌ செப்பேடு 

திருமானூர்‌ செப்பேடு 
தாருகாபுரம்‌ செப்பேடு 
திருவாடுதுறை செப்பேடு 
எட்டயபுரம்‌ செப்பேடு 
செங்கல்பட்டு வெள்ளிப்‌ பட்டயம்‌ 
பள்ளப்பட்டி செப்பேடு 
மயிலாடுதுறை செப்பேடு 
மேல்சேவூர்‌ செப்பேடு 
நெற்குப்பை செப்பேடு 
திருவண்ணாமலை செப்பேடு 
சேடப்பட்டி செப்பேடு 
ஆழ்வார்பேட்டை செப்பேடு - 1 
கோடியக்காடு செப்பேடு 
நந்தனூர்‌ செப்பேடு 

மானூர்‌ செப்பேடு 

மீனாட்சிபுரம்‌ செப்பேடு 
மேலப்பனையூர்‌ செப்பேடு 
ஆழ்வார்பேட்டை செப்பேடு - 2 


சொல்லடைவு 


107 
113 
127 
133 
138 
142 
146 
150 
152 
156 
162 
167 

171 
178 
182 
186 
193 
198 
208 
215 
218 


222 


Summary of Copper Plates 


1. Veerapandi Copper Plate 


Vishvanatha Nayak of Madurai Nayak dynasty had 
donated some lands to one Bullan Chetti, S/o. Dhasan 
Chetti for the expenses of the festival of the Mariyamman 
temple at PullaiNallur. Eventhough the content of this 
copper plate is datable to 16" century, AD, this copper plate 
seems to be a re-copy done in the 20" century. 


2. Venbakkottai Copper Plate 


One Accharamakkavundar of Siruvalai, was 
permitted by Virappanayakkar of Madurai Nayak dynasty 
(1572-95 AD) to collect some tax (/navari) from the Goundas 
of Kambalam sect residing in the region between Gundaru, 
Thamiraparani, Rameshwaram and Thenkasi. But one 
Bulla Goundar of Venbakkottai tried his best and succeeded 
in getting relief from this tax. Praising this, the Goundas 
residing in the above said area decided to collect 1500 pon 
to donate it to Bulla Gounder. 


3. Vannivelampatti Copper Plate 


One Alagan Muththiri gave an animal sacrifice for 
the well being of Thirumalai Nayak of Madurai Nayak 
dynasty, in front of the King himself while he was at the 
South Gate of the Place. Noticing this the king immediately 
announced that Alagan Muththiri can enjoy the Nattanmai 
rights of the villages of Devan Kuruchi and Vannivelampatty. 
This Copper plate is dated in 17" Century. 


Summary prepared by: Thiru P.Rajendran, Spl. Grade Epigraphist and 
Dr. C.Santhalingam, Archaeological officer, Madurai. 


Summary of Copper Plates’ xvi 


4. Palakkombai Copper plate 


This plate is dated to 1654 AD. Some Vellala 
Community people served in the military service of 
Kamayanayakkar in Sadhuragiri region. They defeated one 
Thulluk kutti Nayakar who acted against Kamayanayakkan. 
In order to reward this bravery Kamyayanayaka donated 8 
villages and some more wet and dry lands for the vellala 
people. Nattanmai right also was conferred on them and 
some temple manyams were also given. Date of this copper 
plate is 1654 A.D. f 


5. Thirunelveli Copper Plate 


Thalaivamar Community People endowed one mid 
day sandhi pooja for the merit of Thiruvenkatanathar and 
Ranga Krishna Muthu virappa Nayakkar. For this they 
have sold a land for 5 pon. The land boundaries are described 
in the plate. This plate belongs to 1682 A.D. 


6. Thirunelveli Copper Plate 


This Copper Plate dating back to 1700 AD, records 
the donation of Palaiyapettai to a Sankara sastri by Renga 
Krishna Muthu Verrappa Naick: The expenses of Midnight 
puja and food offerings were met out with the taxes levied 
on various people at Palayapettai . 


7. Musiri Copper Plate -1 . 


This Copper plate is dated back to 18" century AD. 
Records certain additional gifts made to the temple of 
Cholesvaramudaiyar at Musiri alias Mummudi Cholappettai. 


8. Musiri Copper Plate -2 


This Copper Plate dating back to the period of Muthu 
Veera Chokkanatha Nayakkar (1706 - 32 AD) of Madurai 
Nayak dynasty records the gift of 72 varakan pon annually 
from Koodalur Kaval Thirvai for the expenses of the festivals 


xvii தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1 


of Karpura Valliyamman in Musiri Choleesvaramudaiyar, 
by one Kampaya Nayakkar of ValanthaNagaram. The 
Musiri Chandramoulessvarar temple authorities now 
preserve this copper plate. 


9. Nangavaram Copper Plate 


Karpoora Chettys like Ankemara Naidu Celebrated 
the special occasion when the king was seated in the 
‘Navaratri Kolu’, with crackers. Pleased with their 
performance, the king donated certain lands to them to 
maintain a community mutt.They also have to supply gun 
‘powder({veti uppu) regularlyo to the palace. This Copper plate 
is dated in 1716 A.D. 


10. Madurai - Arappaliyam Copper Plate 


This plate belongs to potter’s community of Madurai 

region. They levied themselves 5 panam per potter's wheel 

-and donated that money for the renovation of 

Thirupparankundram Temple. Date of this Copper plate is 
1760 A.D. 


11. Santhaiyur Copper Plate - 1 


Virannan Servai who served as a security staff under 
Santhaiyur chief Peththanna Chetti, beheaded his master 
and surrendered his master’s region to Kulapp Nayakkan. 
Kulappan appreciated his bravery as a reward Nattanmai 
rights, land donations and temple respects etc. Date of this 
Copper plate may be 17" Century. 


12. Santhaiyur Copper Plate -2 


Mentions the confirmation of Nattammai rights 


towards 18 villages to Viranan Servai, a sub-ordinate of : 


Kulappa Nayaka. Viranna Servai with this right served as a 
village jury and settled petty disputes. For this 5 panam was 
given by tne villages as a mark of respect. This Plate belongs 
to 1675 A.D. 


Summary of Copper Plates xviii 


One Veerayi of Velantharavai became pregnant due 
to her illegal relationship with one Nayina Kutti 
Servaikaran of Ilamaneri. Her family members and 
relatives refused to accept this illegal relationship. So, she 
committed suicide. When this matter was brought to the 
notice of the king, the king decided that some one from the 
side of the Nayina Kutty should be scarified for this. Nayina 
Kutti’s sister Udaiyakkal was the choice for this sacrifice. 
Finally the Valaiyars decided to accept Udaiykkal as a 
member of their caste, instead of sacrificing her. This 
Copper plate also records some agreements reached by the 
members of the 8 sects of Valaiyar Community. This Copper 
plate is dated in 1691 A.D. 


14. Velikkurucchi Copper Plate. 


This Copper Plate which can be dated to 17" century 
AD seems to be the record of an agreement reached between 
the members of the Pandaram Community, residing in the 
69 villages located in the old Ramnad District and 
Thirunelveli region, towards their matrimonial 
relationships. 


15. Ilayankudi Copper Plate 


In this eighteenth century copper plate, which is now 
being protected by Sri A. Rajabhattar of Ilayankudi, it is 
mentioned that, Vijayaraghunatha Sethupathi, had donated 
Thiru Udaiyapuram as Sarvamanya to one Subramanya 
Nambiyar to meet the day to day expenses for the worship 
of Rajendra Choleeswarar and Mannul Makilntha Isvarar 
temples. This Copper plate is dated in 1733 A.D. 


16. Ramanathapuram Moolaikkoththalam Copper Plate-1 


This plate mentions about the donation of 
Sirukompoothi village for Srikanta Deva Mudaliyar mutt for 


xix தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


the merit of Kumara Muthu Vijayaragunatha Sethupathi 
Katha Devar. One Ramalingam Pillai, the Pradani of the 
Sethupathi made this donation. This Copper plate is dated 
in 1759 A.D. 


> 


17. Ramanathapuram Mulaikkoththalam Copper Plate-2 


SethuRamalinga swamy temple at Sethukkarai was 
built by Ramalingam pillai, the pradhani of Kumara Muthu 
Vijaya Regunatha Sethupathi Kaththa Thevar (1730-40 AD.) 
To meet out the day to day expenses of this temple, a portion 
of the taxes levied on the vessels at Pampan and 
Rameshwaram harbours were permitted to be utilized. 


18. Velanpatty Copper Plate 


This Copper plate is now in the custody of the 
Regisering officer, Thirucchirapalli. Muthulingayya 
Nayakkar of Nattam Palayam established a Mutt at Velan 
Patty and donated certain lands located in Boothakudi to 
meet the day to day expenses of that Mutt. This plate is 
dated 1648 A.D. 


19. Natham Copper Plate 


This copper plate dating back to 1741 AD records that 
certain expenses of Sri Kailasanathar temple at Natham 
Koyilpatty, were met out from certain taxes collected at 
Natham pettai(market), and Chokkalinga puram peffai on 
certain commodities. 


20. Palani Copper Plate 


The Nattam palayakara chief, Kumaralingama 
Nayak, in memory of his Parents Eruthathu Lingama Nayak 
and Dhadhammal constructed two choultries. For the 
maintenance of these choultries, villages namely, 
Erakkapatty, Karaikundu, and Ammapatti were donated. 
The boundary stones are numbered and mentioned in the 


Summary of Copper Plates = XX 


plate. The text of this plate is also inscribed in a slab at 
Uralipatty village near Natham in Dindigal District. This 
Copper plate belongs to 1781 A.D. 


21. Neyveli Copper Plate 


This plate elobarates the dispute between the 
Valangai, Idangai Pallis (Vanniyas) regarding the right of 
Panchavarnappavadai. One Rajanarayana lyer helped to 
settle the problem in favor of Idangai Pallis. As gratitude for 
this Idangai Pallis donated every year certain panam as a 
Guru Dhakshinai. People of 62 villages took this decision. 
This Copper plate belong to 1633 A.D. 


22. Ariyaloor Copper Plate 


This Copper Plate dating back to 1703 AD records 
the gift made for the benefit of Oppilla Mazhavarayar and 
his heirs. Certain amount of tax was collected for all items 
that were brought for sale at Ariyaloor Pettai (market / sandai) 
and certain amount of rent was collected for the shops located 
within this pettai. This amount was utilized for conducting 
Gurupooja and Mahesvara pooja in the Ambalaththadum 
Ayyar Mutt, (Most probably a VeeraSaiva Mutt located at 
Chidambaram) 


23. Thirumanur Copper plate 


This Copper plate is in the coustody of Thiru. D. 
Sambandham, the trustee of sri Kailasanatha temple. at 
Thirumanar in Ariyalur Taluk. One Sri Kumara Oppillatha 
Mazhavarayar had donated some. lands as Srothriya Dhanam 
to Srikailasanatha temple at Thirumanallur around 1790. 
AD. 


24. Dharukapuram Copper Plate 


Refers to a sarvamanya land donated to one hero 
Thiruvannath Devar, for his successful killing of a robber 


- XXi தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


cum royal enemy, Santhiran by name. The donated villages 
and their boundaries were mentioned. Some royal rights 
umbrella, flag, fly whisk, torch and other temple respects 
were also conferred on Thiruvannath Devar. This ‘Copper 
plate may belong to 18" Century. 


25. Thiruvavaduthurai Copper Plate 


This plate belongs to Virapandya Katta bommu Chief 
and dated to 1779 AD. It states about the taxes levied from 
the people of certain villages for the renovation of 
Subramanya temple at Thiruchendur. The taxes were 
collected from all community people at the rate of one 
measure (குறுணி) per year. 


26. Ettaiyapuram Copper Plate 


This Copper plates is a public notice issued by the 
British authorities. Veerapandiya kattabomman was 
hanged in the year, 1779 AD. Four days after this event, 
Bannerman has issued this notice. Panchalankurichi, 
Ezhayirampannai, Nagalapuram, Golarpatti, Kadalkudi, and 
Kulathur palayams were taken under their control by the 
British. The forts in these palayams were completely 
destroyed and the weapons in these areas were taken away 
by the British.The British also warned the public not to have 
any weapon with them. 


27. Silver plate from Chengalpattu 


This plate describes the celebration of 50" 
anniversary of Queen Victoria and the food and cloth 
distribution on that day. In commemoration of this event 
the temple trustee and District judge Mr. Ramanuja Naidu 
-son of Kuppusamy Naidu had donated a golden kasu malai at 
the cost of Rs.300/- This Silver Plate is dated 16-2-1887. 


Summary of Copper Plates xxii 


28. Pallapatti Copper Plate 


This plate mentions about the title conferred on 
Thottaya Goundan, Nattanmai of Pallapatti village by a 
Vaishnava mutt pontiff Sri Vedaviyasa battar Ayyankar 
According to this title, he was allowed to carry certain flags 
and other symbols and paraphernilia with him during 
festive occasions. This Copper plate is dated to 1507 A.D. 


29. Mayiladuthurai Copper Plate 


This Copper plate is now under the worship by Thiru 
V.S. Gurusamy Desikar, (the retired principal) at his 
Mayiladuthurai residence. In the front page, the images of 
Shiva, Uma, Subramanya with Valli and Deivanai, Vinayka, 
the nine Sakthis, the nine heroes (Navavirar) etc., are in 
bas-relief. In the backside the text of the copper plate is 
engraved in 45 lines. Even though the date given in this 
plate goes back to 1185 AD, from the content of this plate 
we can safely date this plate to 16" century. From this 
copper plate we come to know that one Kandapuranam was 
sung by Gnanapprakkasha Swamigal of Thiruch 
Cheygnaloor. In this Kandapuranam, he has praised the 
Kaikkolars (the weavers) also to some extent. So the 
Kaikkolars of the 72 nadus decided to contribute certain 
yearly revenues to him from their looms and during their 
wedding and other rituals. 


30. Melsevur Copper plate 


From this copper plate, which is now under the 
protection of the Gurukkal of Sri Rishabeshwarar temple at 
Melsevur in Senji Taluk of Villupuram district, it is 
understood that the chettiyars of Ulagamadevipuram made 
some arrangements. to meet the expenses ‘of the daily 
worship of the God Iranki meeta Swamiyar from the amount 
collected annually from their members. It is said that once 


xxiii தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


they forgot it and their spiritual.leaders reminded it. This 
copper plate can be dated to 16" 17" centuries. 


31. Nerkuppai Copper Plate 


Oliyur (Ollaiyur of Sangam age?) was the capital of 
Ponnamaravathi region, which included 7 Pattams, 7057 
Nathams, 1511 Kudikadus, 21 Brahmadeyams and 212 
Devadhanams. The Puraiyamar of 4 karai enjoyed the 
Kaniyatchi of this region. This matter was also engraved 
in the inscriptions at Kudymiyanmalai, Poolankuruchi, 
Kannimalai and Poovalaikkudi. This Copper plate belongs 
to 17" Century. 


32. Thiruvannamalai Copper Plate 


l This 17" Century A.D. Copper plate is under the 
possesion of 24 Manai Chettis Community. They have 
established a mutt and flower garden at Thiruvannamalai 
and appointed pontiff Vasantharayar Pandaram by name. 
For the maintains of this mutt marriage tax and personal 
taxes were collected from the members of this community. 


33. Sedapatty Copper Plate 


Refers to an establishment of a mutt by certain 
Ambalakarar Community people at Periyakulam region. 
They appointed one Sankaramurthy son of Paniparthipa 
Araiyan as the Pontiff of the mutt and for his maintenance 
certain amount of grains were donated every year. This 
Copper plate belongs to 174 Century. 


34. Alwarpet Copper Plate 


This Plate dated to 1733 A.D, belongs to the musician 
Community named as Nagapasaththar. They had assembled 
at the temple of Papanasam in Ambasamudram taluk at 
Tirunelveli Dt and taken a decision. Accordingly they 


Summary of Copper Plates XXIV 


conferred a title ‘Nagapasa Naralankaraiyan’ on one 
Virapathra Vinothiyar son of Madhavan Pillai who hailed 
from Aththazhanallur .Certain taxes were collected from the 
members of this Community. 


35. Kodiyakkadu Copper Plate 


Mentions the donation of Thiruvasi village to one 
Saiva Sikamani alias Vairavanambi pillai of 
Thirukkalahasthi in the name of Adhi Chandesvara. This 
seems to be a collective decision taken by Adhisethu mata 
Mudalis, Mahesvaras, Koyilar Rajaharar (royal officials) and 
resident of five localities (அஞ்சுதேசம்‌). Islands, saltpans 
and some mutts are mentioned in the plate. Date of the 
Copper plate may be 18* Century. 


36. Nanthanur Copper Plate 


The purpose of the plate is not clear. ‘Seems to be a 
land donation by Vettuva community people. Boundaries of 
the lands were mentioned abruptly. This Copper Plate may 
be dated to 18" Century. 


37. Manur copper Plate 


One Velayuthaswamy established Subramanya 
swamy temple at Manur village. For the daily offerings and 
rituals of this temple all the Visvakarma families , Malla 
Kudumpa / pallu community families around this area had 
paid one panam per family. This decision is inscribed on 
this plate. This plate is dated to 1759 A.D.. 


38. Meenakshipuram Copper Plate 


This Copper plate is now in the hands of Sri Abdul 
Raheem of Meenakshipuram near Bodi. When some 
Valangai sects tried to capture ladies of certain Idankai 
, Sects, one Pakkiriva Servai Ravuthar intervened and saved 


XXY தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


title ‘Manankatha Thakappan’ was conferred on him. 
Further, during the- marriage celebration of these Idankai 
ladies, certain amount of money and some quantity. ‘of rice 
and grins were also given to him as a mark of respect. This 
plate is dated to 1873 A.D. 


39. Melappanaiyur Copper Plate 


One Venru Malaiyittan who was with a concubine 
by name Naga Manickathal Azhagiya Nallal, died while both 
of them were worshipping in a pidari temple. 
Nagamanickathal committed Sati. One forth of the lands 
of Malaiyittan were donated to this temple in her memory. 
This Plate is dated to 1759 A.D. 


40. Alwarpettai Copper Plate-2 


Mrs. Lilly Viyayaragahavan at Alwarpettai, Chennai 
is now preserving this Copper Plate. This copper plate dating 
back to 19” century AD records that the Kavarai Chettiyars 
belonging to all the 364 groups, and the Chettiyars of many 
rasis like Mithunam, Mesam etc. collectively selected 
Krishnama chetty alias Krishnama Nayakkar, as their 
Chief (அதிபதி) in the presence of Sri Vedantha swami. 


1. வீரபாண்டிச்‌ செப்பேடு 


மாரியம்மன்‌ கோயில்‌ வழிபாடு முதலிய 


தர்மங்களுக்குக்‌ கொடை 


தேனி மாவட்டம்‌, போடி நாயக்கனூர்‌, பெருமாள்‌ கோயில்சாலை, 
பெத்தணன்‌ செட்டி சந்தில்‌ உள்ள திரு. கே. தனராஜ்‌ என்பவரிடம்‌ 
இச்செப்பேடு உள்ளது. 34.5 x 22.5 செ.மீ. அளவுடையது. இச்செப்பேடு . 
முன்பக்கம்‌ தலைப்பில்‌ துளையும்‌ அதன்கீழ்‌ சங்கு, சக்கரங்கள்‌ 
அவற்றினிடையே திருமண்‌ (நாமம்‌ ஆகியவை கோட்டுருவமாக 
உள்ளன. 


சகவருடம்‌ 1490 (கி.பி.1568), கலிவருடம்‌ 4660 (கி.பி.1568) 
தமிழ்‌ வருடம்‌ சுக்கில (கி.பி.1568-69) ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன. 
மதுரை நாயக்கர்‌ மன்னர்‌ விசுவநாத நாயக்கர்‌ (கி.பி.1529-64) குறிக்கப்‌ 
பட்டுள்ளார்‌. காலம்‌ பொருந்தி வரவில்லை. மெய்‌ எழுத்துக்கள்‌ 
புள்ளியிடப்பட்டுள்ளன. “பட்டா”, “பரிசோதனை விபரம்‌”, ஒப்புவித்தல்‌, 
நாள்‌ என்ற சொற்கள்‌ உள்ளமையும்‌, நா. விசுவநாதவநாயக்கர்‌ என்ற 
கையொப்பம்‌ உள்ளதும்‌ இச்செப்பேடு 20ஆம்‌ நூற்றாண்டில்‌ 


எழுதப்பட்டது என்பதைக்‌ காட்டுகின்றன. 


மதுரையிலிருந்து கம்பம்‌ செல்லும்‌ சாலையில்‌ தேனி அடுத்து 
சுருளி ஆற்றங்கரையில்‌ உள்ள ஊர்‌ வீரபாண்டி. இங்கு பாண்டியனுக்கு 
கண்பார்வை கொடுத்தவராகக்‌ கருதப்படும்‌ கண்ணீச்வரம்‌ உடையார்‌ 
கோயில்‌, பிற்காலப்‌ பாண்டியர்‌ கல்வெட்டுகள்‌ மற்றும்‌ கலைப்பாணியில்‌ 
உள்ளது. காமட்சியம்மன்‌ பக்தர்களாகிய “யாகசத்திரிய தெலுங்க 


தேசாதிபதிகள்‌” வம்சத்தில்‌ வந்த புல்லன்‌ செட்டி வழியினர்‌ வடக்கில்‌ உள்ள 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.21. ரக்தாட்சி ஆண்டு புரட்டாசித்‌ திங்கள்‌ (10/1984), 
பக்‌.6-13, “வீரபாண்டி செப்பேடு” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ 
திரு. இரா. ப. கருணானந்தன்‌. காப்பாளர்‌, தஞ்சாவூர்‌. 


2 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


கண்ணனூரிலிருந்து -கெளமாரியம்மனை தங்களுடன்‌ மதுரைக்குக்‌ 
கொண்டு வந்து, பின்னர்‌ வீரபாண்டியில்‌ புல்லை நல்லூர்‌ என்ற 
ஊரினை ஏற்படுத்தி அங்கு கோயில்‌ கட்டி மாரியம்மனை வைத்து 
வழிபடத்‌ தொடங்கினர்‌. இத்‌ தெய்வம்‌ நோய்கள்‌ தீர்க்கும்‌ சக்தியும்‌ 
அறுந்த தலையைச்‌ சேர்த்துவிடும்‌ சக்தியும்‌ உடையதாக இருந்தது. 
l போருக்குச்‌ சென்று இவ்வூர்‌ வழியாகத்‌ திரும்பிய விசுவநாத 
நாயக்கர்‌ இவ்வூர்‌ சிவபெருமான்‌ மற்றும்‌ மாரியம்மனின்‌ சிறப்புக்களை 
அறிந்து வழிபட்டு மகிழ்ந்தார்‌. மேலும்‌ இம்மாரியம்மனுக்குச்‌ சீதனமாக 
புல்லை நல்லூர்‌ நான்கு எல்லைகளையும்‌ ஒட்டி 3₹/, நாழிகை 
அளவுதூரம்‌ விரிந்த எல்லைப்‌ பரப்பு நிலங்கள்‌, மற்றும்‌ அதனைச்‌ 
சேர்ந்த நீர்‌ நிலைகளை தாசன்‌ செட்டி மகன்‌ புல்லன்‌ செட்டிக்குக்‌ 
கொடுத்து மாரியம்மனுக்குத்‌ திருவிழா நடத்தி வரச்‌ செப்புப்‌ பட்டையம்‌ 
கொடுத்துள்ளார்‌. 


மேலும்‌ இவர்கள்‌ பிற தெய்வங்களுக்கு நடத்தி வருகின்ற 
தர்மங்களும்‌, குளம்‌ முதலிய தர்மங்களும்‌ சொல்லப்பட்டு அவற்றிற்கு 
உள்ள மான்யங்களும்‌ ' நடந்து வர, பொன்தீர்வை நீக்கப்பட்டதும்‌ 
சொல்லப்படுகிறது. மாரியம்மனுக்கும்‌ “கம்பம்‌” நட்டு நீர்‌ ஊற்றி 
வழிபடும்‌ திருவிழா விவரமும்‌ பிறவும்‌ சொல்லப்பட்டுள்ளன. 


செப்பேடு 


1. சாலியவாகன சகாப்தம்‌ 1490 கலியுகாதி 4669க்குச்‌ சரி 

2. யா னிகளும்‌ தமிள்‌ சுக்கில ஷ்‌ மாசிமீ 6 a யன்று நெடிய 
கட சூள்ந்‌ 

3. த உலகத்தில்‌ மதுறைக்கரசராகிய ராஜாதி ராஜ ராஜ மார்தண்டன்‌ 
வில்லுக்கு விஜய 

4. ன்‌ சொல்லுக்கு அரிச்சந்திரன்‌ குடைக்கி கற்னன்‌ சந்திர கு 
சேகரன்‌ சத்துறு சங்கார 

5. வீராதி வீரன்‌ வீரகண்டாமணி டொற்‌ கிரீட்‌ சக்ரவர்த்தியாடெப்பை 
யெளு j 

6. பத்திரண்டு அரசர்களும்‌ பணியப்‌ பெற்ற நீர்வழம்‌ நிலவழத்தி: 
சிற்த வைகை ந 

7. தி வாசமான மதுரை மீனாக்ஷி சுந்தரேஸ்பரர்‌ பக்த்தரான 
கோடியம்‌ நாகமாநாய்க்‌ 


1. வீரபாண்டிச்‌ செப்பேடு 3 


8. 


20. 


21. 


22. 


23. 


கரவர்க திவ்விய குமரன்‌ ராஜாதிராஜர்‌ மகாமண்டலேஸ்ப ராகிய 
விசுவநாத 

நாயக்கரவர்கள்‌ திவ்விய மநோகரப்படி யெளுதிக்‌ கொடுத்த 
செம்புப்பட்டயம்‌ யெ 


. ன்னவென்றால்‌ யென்‌ மதுரை யெல்கையைச்‌ சேர்ந்த மேல்‌ 


சராங்க பூமியில்‌ வெ 
ங்கலப்‌ பிரதலை வழநாட்டில்‌ சேரநாட்டு யெல்லைலைக்கும்‌ 
வழ்ழன்‌ நதியென்னும்‌ வ 


- றுசை நாட்டுக்கு மத்தியில்‌ வறுகிற சுறுளிநதி வைகையை யடுத்து 


தெற்கிருக்கும்‌ புல்ல 
நல்லூரான வழநாட்டில்‌ குடியிருக்கிர காமாக்ஷியம்மன்‌ பக்த்த 
ராகிய யாகச்‌ சத்ரிய தெ 


. லுங்க தேசாதிபதிகள்‌ வம்மிசத்தார்கள்‌ தலமை புல்லன்‌ செட்டிக்கி 


வுங்கள்‌ முன்னோ 


. ர்கள்‌ காலந்தொட்டு வுங்களுக்குள்‌ கட்டுப்பட்டு சத்தியங்‌ காப்‌ 


பாற்றும்‌ வண்ணா 
ன்‌ அம்பட்டன்‌ சாம்பான்‌ வகை கீழ்‌ குலத்தார்கள்‌ வேலைகளுக் 
குள்ளாக்க கட்டு 


. ப்பட்ட ஜாதியர்களுக்கும்‌ ஜாதி யாசார தேச விசாரணைகள்‌ 
செய்து ரண்டக்‌ கம்‌ 


. பழி பிடிசெம்பு கம்பழிக்கயர்‌ கோலும்‌ =e Dep? வருகின்ற 


முதன்மை தே 


. சத்தாறான தாசுசெட்டி மக்கள்‌ புல்லன்செட்டி அரிய்ணன்‌ செட்டி 


தாசுசெட்டி வைகுமா 

நி செட்டி பெத்தன்‌ செட்டி யென்ற பேர்கள்‌ வைத்து வரா 

நின்ற வழி வம்ச விருத்தி 

யான புல்லன்செட்டி வகையறா முன்னாதியில்‌ வடக்கே கண்ண 
னூறிலிருந்து கெ 

ள மாரியம்மனை குலதெய்வமாக நத ட வந்து 

மதுறையில்‌ தங்கி 

ப்‌ பின்‌ மேல்சராங்க நாட்டில்‌ தாசுசெட்டி மகன்‌ புல்லன்‌ செட்டி 


யே மூலபுருசநா 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌, 1 


25. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 
32, 
33, 
34. 
35. 
36. 
37. 
38. 


39. 


. க புல்லை நல்லூறையும்‌ கட்டி விசாலமாக வூர்க்கு மத்தியில்‌ 


தன்‌. குலதேவதை மா 

ரியம்மன்‌ லிங்கமாக அமைந்து கொள்ள அதன்பின்‌ உன்‌ 
சிரத்தையால்‌ அம்‌ 

மனுக்குக்‌ கோவில்‌ கட்டி அம்மனை தானும்‌ தன்‌ பங்காளிகளும்‌ 
சம்மந்தகாரர்க 

ளும்‌ பல குடிகளும்‌ வெள்ளி செவ்வாய்‌ தினங்களில்‌ 
ஆண்டாண்டு சித்திரை மாச 

த்தில்‌ செவ்வாய்‌ மூதல்‌ 22 நாள்‌ வரைக்கும்‌ குமுளியாய்‌ கும்‌ 
பிட்டு அத்திமரத்து மு. * i 

க்கவர்‌ கம்பம்‌ நட்டு தண்ணீர்‌ சுமந்து வூற்றி கண்ணடைக்கம்‌ 
தாலி சேலைகள்‌ வை 

த்து கும்பிட்டு வருங்காலத்தில்‌ இதற்கு முந்திய ராஜாங்கத்தாறுக்‌ 
கும்‌ வேண்டி 

ய பரிசோதனை வரங்கள்‌ கொடுத்த பாண்டியனுக்குக்‌ கண்ணும்‌ 
புத்திர பாக்கிய l 
முங்‌ கொடுத்து அவறால்‌ சிவாலையமும்‌ அதற்கு வேண்டிய 
மானுவ பூமிகளும்‌ பெ 

ற்று யெனக்கும்‌ வேண்டிய வரங்களும்‌ அறுத்தலைகளைப்‌ 
பொருதச்‌ செய்து உ 

ள்‌ தேகநோய்‌ சகலபிணி பாவங்களை நீக்கக்கண்ட விசுவநாத 
நாயக்கரவர்‌ 

கள்‌ ஆயிரங்கண்ணுடைய கன்மாரியிம்மறள ES நான்‌ கொடுக்‌ 
கும்‌ சீதனமாக (மா. 

னுவபூமிகள்‌ புல்லை நல்லூறுக்கு தெக்கு மேர்க்கு வடக்கு 
கிழக்கு நாலு திக்கிலும்‌ தி 

க்குக்கு மூனேமுக்கால்‌ நாளிகை தூர சதுர யெல்கைக்குள்‌ 
ளடங்கிய பூமிக்குள்‌ சுருளி நதி 

வைகை யிருபக்கங்களில்‌ முந்தின ராஜாங்கத்தாறால்‌ உன்‌ 
முன்னோர்களுக்கும்‌ உன்‌ 

க்கும்‌ கிடைத்தும்‌ கிடைக்கிர முன்‌ பின்னோர்ப்படும்‌ அணைகள்‌ 


வூரணி கால்வாய்‌ மடா 


1. வீரபாண்டிச்‌ செப்பேடு 5 


£40. 


41. 


42. 


43. 


45. 
46. 
47. 
48. 
49. 


50. 


51. 


55. 


லைய தர்மசாலை ஆலையங்கள்‌ பற்றிய விருச்சங்கள்‌ யாவையும்‌ 
நீயும்‌ உன்‌ வ 

ஈர்சுகள்‌ வகையறா புத்திர பரபெளத்தர பரம்பரையர்களுக்கு 
உன்‌ சகோரன்‌ 

தாசு செட்டிக்கி இந்த வூர்க்கு மேர்கே சேரநெல்கை ராசிமலைக்‌ 
கி வடக்கு உன்னால்‌ 

கட்டிய புல்லனலூரனை பாத்திய பூமியெல்லை கிழக்கு மரக்கா 
மலைக்கி மேர்கடியில்‌ l 

தாசு செட்டி வழிநடை தர்மவூரணிக்கி ஒரு னாளிகை வளி 
தூரச்‌ சதுர பூமியும்‌ 

விருச்சங்களும்‌ யெக்கால தருமம்‌ நடத்தவும்‌ கொடுத்தேன்‌ உன்‌ 
சகோதர 

ன்‌ அரியணன்‌ செட்டிக்கி அவநே மூலபுருசநாக தென்கிழக்கில்‌ 
சேர நெல்கைக்கிப்‌ 

பால்‌ வருசை நாட்டு தண்டியலூர்‌ கிராமங்களில்‌ உங்களால்‌ 
உற்பத்தி குல 

தேவதைகள்‌ சவரிமலையாண்டி பச்சைமலையாண்டி 
பெருமாள்சாமி பால்வ 

ண்ண சாமிகளுக்கு வேண்டிய மானுவ பூமிகள்‌ உங்கள்‌ வம்ச 
கோவில்கள்‌ செட்டி வெ 
ட்டிய கோவிலன்‌ குளம்‌ பஞ்சந்தாங்கி குளம்‌ இது மத்தியில்‌ 
உள்ள நாலு நாளிகை 

சதுரவன பூமிகளும்‌ காறகம்‌ பசுப்பெறுக்க நீண்ட பூமி புல்செடி 
கநி விருச்சங்க 


. ளும்‌ உங்களுக்கு சமுத்திர உப்பாழத்து தலைவு வில்லைச்‌ 


சேவுகாளும்‌ வழித்துணை தெ 


. ய்வங்கள்‌ இஸ்ட்டப்படி நீங்கள்‌ நடந்து பூசை தர்மங்கள்‌ நடத்தி 


வரவென்று யேர்‌ 


. ப்பட்டிருக்கும்‌ முந்தின றாஜாங்க நிருபாதாரங்களை நீங்கள்‌ 


மூன்று பேர்களும்‌ ஒரு 
தினத்தில்‌ யென்னிடம்‌ ஒப்பிக்க நான்பார்த்து தேவாலைய 
தர்மங்களையும்‌ ஆனைக்கன்‌ 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


56. 
57. 
58. 
59. 


60. 


64. 
65. 
66. 
67. 
68. 


69. 


70. 


றுகள்‌ நதிகள்‌ 3ம்‌ யன்று நானும்‌ தே தீர்மானப்படி கொடுத்த 
செம்புப்‌ பட்ட 


யம்‌ புல்லைநல்லூர்‌ பக்கம்‌ பாண்டியறால்‌ சிவனாலையத்தில்‌ 


கல்லில்‌ சில விபரமி 


ருக்கு இதுமாதிரிக்‌ கல்லில்‌ யெளுதி மாரியம்மன்‌ முன்பக்கத்தில்‌ 


வைத்துக்‌ கண்பார்த்து 


நான்‌ வந்துதிரும்பி பாண்டி நாடாகிய மதுரைக்கிப்‌ போகிர 
படியால்‌ இநிமேல்‌ 
கல்லுங்‌ காவேரி புல்லும்‌ பூமி சந்திர சூரியாள்‌ உள்ள வரை 


இதிலுள்ள பிர 
. காரம்‌ பொன்‌ தீர்வை நீக்கி உன்‌ வார்சுகளும்‌ அனுபவித்துக்‌ 


கொள்ளவும்‌ யென 


. க்குப்‌ பின்‌ றாஜாங்கத்தார்கள்‌ யிதைப்‌ பார்த்தாலும்‌ இதுக்கு 


யாது தடையன்னி 


யில்‌ உங்க: வார்சுகளுக்கு விடாதபடி தடுத்து மோசம்‌ செய்‌ 


வாறாகில்‌ அவர்கள்‌ 

வழிவம்ச றாஜாங்கிங்களை இழந்து தாய்‌ தந்‌ைத குருக்களைக்‌ 
கொன்ற பாவ 

மும்‌ காறாம்‌ பசு தோசத்துக்காழகி தீரா நரகத்தி லழுந்துவார்கள்‌ 
யென்று இந்‌ 

த ஒரு பட்டாவில்‌ மூன்று பேர்களும்‌ மதுரை மீனாக்ஷி சொக்க 
நாதர்‌ சுறுளி முப்‌ 

பத்தி முக்கோடி தேவர்கள்‌ நவக்கிரகங்களாணைப்படி ஆகாய 
வாணி சரஸ்வதி யரிய 

பஞ்ச பூத சாச்சியாய்‌ நான்‌ கொடுத்த பட்டயம்‌ இதை நிலை 
நிருத்துபவர்கள்‌ றாஜங்கம்‌ தி 

நீடுளி வாழ்கயென்று பாண்டியனுக்குப்‌ பிந்தி இரண்டாவது நா. 
விசுநாதவ நா - 

யக்கரவர்கள்‌ * கையொப்பம்‌ உத்திரவுயெளுதியது முத்து 
வேலாசாரி. l 


2. வெண்பக்கோட்டை செப்பேடு 
இனவரி நீக்கம்‌ பெற வாதாடியவருக்கு வெகுமதி 


விருதுநகர்‌ மாவட்டம்‌ சாத்தூர்‌ வட்டம்‌ திருத்தங்கலில்‌ உள்ள 
திரு.எஸ்‌. பாலசந்திரன்‌ கூட்டுறவு வங்கி மேலாளரிடம்‌ இச்செப்பேடு 
உள்ளது. இதன்‌ மைப்படியை அண்மையில்‌ அனுப்பி வைத்தார்‌. 


35x15 செ.மீ அளவுள்ள இச்செப்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 16 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 17 வரிகளுமாக 33 வரிகளில்‌ வாசகம்‌ உள்ளது. 


செப்பேட்டில்‌ “பிறசோற்பத்தி' தமிழ்‌ ஆண்டும்‌ மதுரை நாயக்க 
மன்னர்‌ வீரப்ப நாயக்கரும்‌ (கி.பி.1572-95) குறிப்பிடப்படுவதால்‌ 
கி.பி.1574ல்‌ வந்த பிறசோற்பத்தி ஆண்டாகக்‌ கொண்டு இச்செப்பேடு 
கி.பி.1574ல்‌ வெளியிடப்பட்டது எனலாம்‌. 


மதுரை அருகிலுள்ள சிறுவாலை அச்சராமக்‌ கவண்டர்‌ 
என்பவர்‌ வீரப்ப நாயக்கரிடம்‌ ஆணை பெற்று குண்டாறு, தாமிரபரணி, 
இராமேசுவரம்‌, தென்காசி ஆகியவற்றிற்கிடையே உள்ள கம்பளத்துக்‌ 
கவண்டர்களிடம்‌ இனவரி வசூலிக்கும்‌ உரிமைக்கு ஆணை பெற்றார்‌, 
அதனை நிறைவேற்ற தென்காசி அதிவீரராம பாண்டியர்‌ அரசிடம்‌ 
சென்று நடவடிக்கை மேற்கொண்டார்‌. வெண்பக்கோட்டை புல்லா & 
வண்டர்‌ அதிவீரராம பாண்டியன்‌ பண்டாரத்தில்‌ வாதாடி இனவரி 
இல்லாது தடுத்தார்‌. இவரது சேவையைப்‌ பாராட்டி மேற்சொன்ன 
நான்கு எல்லைகளுக்குட்பட்ட கம்பளக்‌ கவண்டர்கள்‌ ஒன்றுகூடி 
இவருக்கு வெகுமதியாக 1500 பொன்கொடுக்கத்‌ தாங்கள்‌ 
ஒவ்வொருவரும்‌ வில்லுக்கு ஒருபணம்‌ வீதம்‌ வரி வசூலித்துக்‌ 
கொடுப்பதாக முடிவுசெய்தனர்‌. மேலும்‌ தங்கள்‌ மீது இனவரி வசூலிக்க 
முயன்ற அச்சராம கவண்டனை எதிரியாக அறிவித்து அவருடன்‌ 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.29 பிரமோதூத ஆண்டு மாசித்‌ திங்கள்‌ 1991, பிப்ரவரித்‌ 
திங்கள்‌) பக்‌.6-11. வெண்பக்கோட்டை செப்பேடு என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக 
எழுதியவர்‌ டாக்டர்‌ எஸ்‌.எம்‌.கமால்‌, இராமநாதபுரம்‌ 


8 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


யாரும்‌ சேரக்கூடாது என்றும்‌ முடிவு செய்தனர்‌. இச்செய்திகளை இச்‌ 
செப்பேடு குறிப்பிடுகிறது. 
செப்பேடு 


முன்பக்கம்‌ 


1. 


12. 


பிறசோற்பதி ஆனி மாதம்‌ ௬ ௨ வெண்பக்கோட்டை 
புல்லக்கவண்டருக்கு சாதியார்‌ அனைவரு 


ங்கூடி ஒப்பு முறிப்பட்டைய மெழுதிக்‌ குடுத்தோம்‌ 
குண்டாத்துக்கு தெக்கு இராமேசுரத்‌ 

துக்கு மேற்குத்‌ தாம்பிறவெனிக்கு வடக்குத்‌ 
தென்காசிக்குக்‌ கிளக்கு யிந்த நாங்கெ 

ல்கைகுள்ப்பட்ட கம்பளத்துக்‌ கவண்டர்களாவது 
கூத்திபாறை சந்தைய்‌ 9 

காண்டப்பக்‌ கவண்டர்‌ கெச்சண கொண்டப்பக்‌ கவண்டர்‌ 
வடபட்டி மல்லப்பக்‌ கவ 


ண்டர்‌ மாறனேறி திருமலைக்‌ கவண்டரு மகனாரு 
மலகோதண்டராமக்‌ கவண்டர்‌ குண்டா 


த்தங்கரையிலுள்பட்டக்‌ கவண்டர்களும்‌ 
தென்சீமைக்குறியக்‌ கவண்டரும்‌ கல்லா 
த்தங்கரையிலுள்ப்பட்டக்‌ கவண்டர்களும்‌ இந்த 
நாங்கெல்கைக்குள்ளப்பட்ட பேரனைவ 


ருங்கூடி ஒப்பிட்டு பட்டைய மெழுதிக்‌ குடுத்தபடிக்கு 


சிறுபாலை அச்சராமக்‌ கவண்டர்‌ வீர 


ப்பனாயக்கரையனைக்‌ கண்டு குண்டாத்துக்குத்‌ தெக்குச்‌ 


சாதியுள்பட்ட கம்பள 


த்தாரை யினவரி வாங்க வேனுமென்று னாயக்கரைய 
னிரூபமும்‌ வாங்கி யூளிய 


க்காறரையுங்‌ கூட்டிக்கொண்டு அதிவீரராம ராசா 
வையன்‌ பண்டாரத்‌ திருமுன்‌ வந்த 


2. வெண்பக்கோட்டை செப்பேடு 9 


13. 


15. 


து கரையேறினபடியினாலே யிது காரியத்துக்கு 


வெண்பக்கோட்டை புல்லக்கவண்டர்‌ ர 


. ஈசாவையன்‌ பண்டாரத்‌ திருமுன்னே கரையேறி 


இனவரிக்கு வந்த அச்சராமக்‌ கவண்ட 


ருடனே பேசி யினவரி தட்டிவிச்சதே யுண்டானால்‌ 
புல்லக்கவண்டர்‌ பண்டார வா 


16. தத்துக்குப்‌ பரிதான 4 
பின்பக்கம்‌ 
17. மாக ஆயிரம்‌ பொன்‌ அஞ்ன்று பொன்‌ கைக்கூலி குடுத்துச்‌ 


20. 


21. 


22. 


23. 


24. 


25. 


26. 


சிலவிட்ட சம்மந்தமெல்லா மிந்த நாங்‌ 


. கல்கைக்குள்பட்ட சாதியாரெல்லாருங்‌ கூடி வில்லுக்‌ கொரு 


பணம்‌ வரிப்போட்டு புல்லக்கவ 


ண்டருக்கு யிருத்துக்‌ குடுபோமாகவும்‌ இந்தபடிக்கு 
ஒப்பிட்டுக்‌ கூடின கம்பளத்திலே யாதா 
மொருதன்‌ அச்சராமக்கவண்டருடனே .கூடினதே 


உண்டானாலவனை மேலக்கோட்டை வா 


சலிலே குத்தி கீளக்கோட்டை வாசல்லே யிகுத்துப்‌ 
போடுவோமாகவும்‌ அவன்‌ வீட்டையுங்‌ கொ 
ள்ளையிட்டுப்‌ போடுவோமாகவும்‌ அவனைச்‌ சாதிக்கு 
பிறம்பு பன்னி தீய்த்துறைத்‌ தண்ணீர்த்‌ து 

றையம்‌ மாத்தி யவன்‌ வீட்டிலே மாடெலும்புங்‌ 
கட்டிவிப்போமாகவும்‌ இந்த நாங்கெல்கைக்குள்ப்ப 
ட்ட சாதியாரெல்லாரும்‌ கொண்டாடப்பட்ட குல 


தம்பிரானானையே ராசாவையன்‌ பண்டாரப்‌ பா 


தத்தானையே னாயக்கரையன்‌ பாதத்தாணையே சாதியார்‌ 
தப்பாது யிதுக்கு 
யாதொருவாகிலும்‌ கிறுத்தவம்‌' பண்ணினால்க்‌ கெங்க கரையில்க்‌ 


காராம்பசுவைக்‌ Q 


வெண்பக்கோட்டைச்‌ செப்பேடு - பின்பக்கம்‌ 


3. வன்னிவலப்பட்டி செப்பேடு 


திருமலைநாயக்கர்‌ நலனுக்காக்‌ கிடாய்ப்‌ பலி கொடுத்தவர்க்கு 


காவல்கார மானியம்‌ 


இச்செப்பேடு மதுரை மாவட்டம்‌ பேரையூர்‌ வட்டம்‌ 
வன்னிவலம்பட்டி புலவர்‌ சு. சங்கரன்‌ என்பவரிடம்‌ உள்ளது.' 
வன்னிவலம்பட்டி மதுரை - செங்கோட்டைச்‌ சாலையில்‌ உள்ள 
தே.கல்லுப்பட்டியிலிருந்து பேரையூர்‌ செல்லும்‌ வழியில்‌ உள்ளது. 


இச்செப்பேடு 22x செ.மீ. அளவுடையது. முன்பக்கம்‌ 29 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 27 வரிகளும்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. தலைப்‌ 
பகுதியின்‌ நடுப்பகுதியில்‌ அரைவட்ட அமைப்பு துளையுடன்‌ உள்ளது. 
நஞ்சை, புஞ்சை என்ற சொற்கள்‌ குறியீடுகளாக உள்ளன. 


செப்பேட்டில்‌ தமிழ்‌ ஆண்டு “குரோதன” குறிக்கப்படுகிறது 
மதுரை நாயக்க மன்னர்‌ திருமலை நாயக்கர்‌ குறிக்கப்படுகின்றார்‌. 
இச்செப்பேட்டின்‌ காலம்‌ கி.பி.1625 எனலாம்‌. 


காவல்காரர்கள்‌ மதுரை கச்சேரியில்‌ பணம்‌, காணிக்கைகள்‌ 
செலுத்திக்‌ கொண்டிருந்த போது திருமலை நாயக்கர்‌ நடைமேடையில்‌ 
தெற்குப்‌ பகுதியில்‌ வந்து நின்று கவனித்துக்‌ கொண்டிருந்தார்‌. இதனைப்‌ 
பார்த்த அளகன்‌ முந்திரி என்பவர்‌ தான்‌ கொண்டு வந்திருந்த ஆட்டுக்‌ 
கிடாயை தென்முகமாகத்‌ திருப்பி அதன்‌ தலையை முறித்துப்‌ 
பலிகொடுத்தான்‌. அரசனின்‌ நலனுக்காகக்‌ கொடுக்கப்பட்டபலி என்பதை 
உணர்ந்து அரசன்‌ தேவயன்குறிச்சி வன்னிலம்பட்டி என்ற இரு 
கிராமங்களை அவனது நாட்டாண்மை கிராமங்களாக்கி மானியம்‌ 
கொடுத்தான்‌. இவ்விரு கிராமங்களின்‌ எல்லைகளும்‌, அளவுகளும்‌ 
சொல்லப்பட்டுள்ளன. 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.53, திருவள்ளுவர்‌ ஆண்டு 2030-31 பிரமாதி. மார்கழி 
- தைத்திங்கள்‌ (200 சனவரி) பக்‌.1-8. “வன்னிவலம்பட்டி செப்பேடு” என்ற 
தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ டாக்டர்‌ வெ. வேதாசலம்‌. 
கல்வெட்டாய்வாளர்‌. மதுரை. 


14 தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1 
செப்பேடு 


— 


௨ ராமசெயம்‌ 

அதிதமான மதுறாபுரித்‌ தலத்தில்‌ யெ 
ளுந்தறுளிய மீனாட்ச்சி சொக்கலிங்‌ 

கத்‌ திருவுளத்தின்‌ அனுக்கிரகத்தினாலே பா 
ண்டி மண்டலம்‌ பதினாறு முடிபொருத்த த 
anf? கற்த்தறாகிய திருமலை நாயக்கறவர்‌ 
கள்‌ விடையருளியது தேவயன்குரிச்‌ 

சி கிறாமத்துக்கு மகமகனாக காவலுக்கு நே 


e ON ஐ ர PF WD 


முகஞ்‌ செய்த தாம்பூர சாதின காணிகா 


க 
O 


ச்சிப்‌ பட்டயம்‌ யென்னவென்றால்‌ குறோ 

11. தன @ மாசி.மீ.ம்‌ ௨உ௰எ உ யிந்த கிறா 

12. மம்‌ காவல்‌ யிளவறசு துடிஅளகன்‌ முத்‌ 

13. திரி மகன்‌ அளகன்‌ முத்திரி* கிறாமம்‌ தெ 

14. ன்‌ வடல்‌ கீள்‌ மேன்‌. மால்‌ உள்ளதுக்கெ 

15. ல்லாம்‌ கட்டின வீட்டுக்கு பணம்‌*க தவச முக்‌ 

16. குருணி விபசகாயமில்லா வீட்டுக்கு* 'பணம்ர்க 

17. கட்டின கடை ஒன்றுக்கு* பணம்‌*ய ௨ ஆடி தீவாளி 

18. பண்டிகைக்கி ௨ க்கு ஆட்டு கிடாய்‌ ௩ நஞ்சை 

19. மானியம்‌ வெங்கிஷ்ட கிட்டணய்யன்‌ ந 

20. ஞ்சைக்கு* -நஞ்சைக்கு* மேற்குர்கருப்பன்‌ முத்திரி 

21. ற்‌-கொப்பூரய்யன்‌ நஞ்சைக்கு*தெற்கு) (கிழக்கு* முத்தற 

22. சன்‌ செட்டி நஞ்சைக்கு* -வடக்கு* 
விரையடி ௩௫௱* 

23. பிஞ்சை மானியம்‌ கிறமாகத்து'க்கு* கிளற்கு ரெங்க 

24. மனாக்கன்‌ (பிஞ்சைக்கு*-கிளற்கு* திருவய்யன்‌ பிஞ்சை கக்கு* 

2. மேற்கு* -குருவா ரெட்டி (பிஞ்சைக்கு* தெற்கு* - கா 
வெட்டி 

26. அய்யன்‌ (பிஞ்சைக்கு* வடக்கு* -எ-கயத்து நிலம்‌ கா 


3. வன்னிவலம்பட்டி செப்பேடு 15 


27. வல்மானியம்‌ - யென்க விசலான கிராம 

28. ம்‌ வன்னிலாம்பட்டி (க்கு* நாட்டாமைக்கி 

29. றாசா உத்தரவு ஆனது யிந்த துடிஅளகள்‌ 
பின்பக்கம்‌ 

30. மகன்‌ அளகன்‌ முத்திரிக்கி கிராமம்‌ நஞ்சை 

31. யில்‌ தெலுகறாமன்செட்டி (நஞ்சைக்கு* கிளற்கு ம 

32. np வேலுக்கவுண்டன்‌ நஞ்சைக்கு வடக்கு அளகுரெட்டி 

33. நஞ்‌-தெற்‌கு விரையாடி வ௱-மானிபம்‌ பிஞ்‌ 

34. சை மானிபம்‌ கிறாமத்துக்கு தென்மேற்கு கலி 

35. யாணி செட்டி (பிஞ்சைக்கு* கிளக்கு பொன்னம்பலஞ்‌ 

36. செட்டி (பிஞ்சைக்கு!* மேற்கு ஆள்வாற்‌ னாக்கன்‌ 

(பிஞ்சைக்கு* 

37. தெக்கு அனமேலு கவண்டன்‌ (பிஞ்சைக்கு* வடக்கு ௮ 

38. றசமறத்து பிஞ்சை - கயற்று நிலம்‌ 

39. நாட்டாமைக்கி யாதொரு முதமையும்‌ அள 

40. கன்‌ முத்திரி per உத்தறவு ஷீ கிறாமம்‌ வகை 

41. ரெண்டுக்கு புத்திறாள்‌ புத்திறாள்‌ உள்ளவரைக்கும்‌ 

42. ஆண்டு வருவானாகவும்‌ யிதுயெதுக்கெ 

43. ன்றால்‌ மதுறாபுரி பட்டணம்‌ கச்சேரியில்‌ 

44. காவல்க்காறன்‌ பணஞ்செலுத்தும்‌ போது 

45. prear நடைமேதைகையின்‌ பேரில்‌ வந்து தெக்கு 

46. வாசலில்‌ நிற்கும்‌ போது தெஞ்சிறாகாக்‌ கிடா 

47. யை தலையை முரிச்சு அளகன்முத்திரி சுட்ட 

48. - படியினாலே நாட்டாமைக்கி காவலுக்கு உத்த 

49. றவு யிதுக்கு சாச்சி சதுரகிரிக்‌ காமய னாக்‌ 

50. கன்‌ சின்னமறவன்‌ சசுவற்னதேவன்‌ ஒன்பது 

51. கூத்தன்‌ வகை சாட்சி பட்டயத்‌ தயார்‌ . 

52. செய்தவன்‌ மாணிக்க கொட்டகன்‌ டீ ஒ 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


atk 


On wp 


* D 


ன்பது கூத்தன்‌ வகைக்கி பெருகோல்‌ அடைக்கன்‌, 
தச்சுவீரன்‌ நீர்மகன்‌ பூமாலை - குடிமகன்‌ பூமுத்‌ 
தன்‌ மாதாரி திருமன்‌ நீராணி கருப்பக்கு 


டும்பன்‌ ௨ 


இச்செப்பேட்டை இக்கட்டுரையாசிரியரும்‌ காப்பாட்சியர்‌. திரு. செ. 
போசு அவர்களும்‌ கண்டறிந்தனர்‌. 


.. “தளத்துக்கு” என்று படிக்கவும்‌ 


“முத்திரியற்கு' என்று படிக்கவும்‌ 

“மூன்றுகலம்‌” என்று படிக்கவும்‌ 

இச்செப்பேட்டில்‌ புஞ்சை. நஞ்சை என்ற சொற்கள்‌ பீசை என்றும்‌ ந 
என்றும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 

“தென்‌ சிரசாக' என்று படிக்கவும்‌. 

இவை செப்பேட்டில்‌ குறியீடாக உள்ளன. 


4. பாலக்கோம்பை செப்பேடு 


ஆரியவம்ச வேளார்க்கு மங்கலரேவு நாட்டாண்மை 
வழங்கியமை 


தேனி மாவட்டம்‌ ஆண்டிப்பட்டி வட்டம்‌ பாலக்கோம்பை 


திரு. கே. மூருகேசன்‌ என்பவரிடம்‌ இச்செப்பேடு உள்ளது. 


21 %14.5 செ.மீ அளவுடைய இச்‌ செப்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 
33 வரிகளும்‌, பின்பக்கம்‌ 14 வரிகளுமமாக 47 வரிகளில்‌ வாசகம்‌ 
உள்ளது. 


தமிழ்‌ வருடம்‌ “செயா” குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுரை நாயக்க 
மன்னன்‌ திருமலை நாயக்கர்‌ (கி.பி.1629-1659) சதிரகிரி காமய நாயக்கர்‌ 
பெயரும்‌ குறிப்பிடப்படுகின்றன. இதனில்‌ குறிக்கப்படும்‌ ஜெய வருடம்‌ 
கி.பி.1654ல்‌ வந்த ஜெயவருடம்‌ எனக்கொண்டு இச்‌ செப்பேட்டின்‌ 
காலம்‌ கி.பி.1654 எனலாம்‌. 


மதுரையில்‌ ஆரியவம்ச மல்லினாக்கன்‌ மகன்‌ ராமலிங்கம்‌ 
பிள்ளை, சென்னைப்பிள்ளை மற்றும்‌ இவர்களைச்‌ சேர்ந்த 7 
குடும்பங்கள்‌ வசித்து வந்தபோது திருமலை நாயக்கர்‌ இவர்களிடம்‌ 
பெண்‌ கேட்டதால்‌ இவர்கள்‌ மதுரையை விடுத்து முரிஞ்சு நாடு 
சென்று ஆரியபட்டி என்று ஊரமைத்து இருந்தனர்‌. அங்கு கள்ளர்‌ 
தொந்தரவு இருந்ததா. அங்கிருந்து மேல்‌ மங்கலரேவு வந்து 
குடியிருந்தனர்‌. அப்போது சதுரகிரி காமய நாயக்கரிடம்‌ சக்கரை 
வெத்திலை, பாக்கு, தட்சினை வைத்து மரியாதை செய்து காமய 
நாயக்கரின்‌ கீழ்ப்படிந்தவர்களானார்கள்‌. காமயநாயக்கரும்‌ தன்படையில்‌ 
கூடுதலாகச்‌ (சேவுகா விருத்தி) சேர்த்துக்‌ கொண்டு படி, பாற்சீலை, 
துப்பட்டி. தலைப்பாகை ஆகிய மரியாதைகள்‌ கொடுத்தார்‌. 
இச்சமயத்தில்‌ கரட்டுமுந்தல்‌ என்ற இடத்தில்‌ துள்ளுக்குட்டி 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.49. தாது ஆண்டு தை - மாசித்‌ திங்கள்‌ (1997 ஜனவரித்‌ 
திங்கள்‌) பக்‌.20-26. “பாலக்கோம்பை செப்பேடு” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக 
எழுதியவர்கள்‌ முனைவர்‌ வெ. வேதாசலம்‌ கல்வெட்டாய்வாளர்‌ திரு. செ. 
போசு. காப்பாட்சியர்‌. மதுரை 


18 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


நாயக்கர்‌ என்பவர்‌ காமயநாயக்கருக்குக்‌ கட்டுப்படாமல்‌ இருக்கவே, 
காமயநாயக்கரின்‌ ஆணைப்படி இந்த ஆரியவம்சத்தினர்‌ அவனைக்‌ 
கொன்று வெற்றிகண்டனர்‌. இதற்காக காமயநாயக்கன்‌ இவர்களுக்கு 
மங்கலரேவைச்‌ சேர்ந்த எட்டுப்பட்டி கிராம நாட்டாண்மை தந்துச்‌ 
செப்புப்பட்டயம்‌ வழங்கினார்‌. பாறைக்குளம்‌ மஞ்சள்‌ 
மடைப்பாசனத்தில்‌ 7 காளி நஞ்சைநிலம்‌, ஆற்றுக்கு ' வடக்கில்‌ 10 
சங்கிலி புன்செய்‌ நிலம்‌, பெருமாள்‌ கோயில்‌, விநாயகர்‌ கோயில்‌ 
மானியங்கள்‌ ஆகியவையும்‌ வழங்கப்பட்டன. 


செப்பேட்டு 


— 


உ றாமசெயம்‌ 

செயா ஹட ஆவணி மீ ம்‌ மதுரைக்கோட்‌ை 

டயில்‌ ஆரியவம்சமும்‌ மல்லினாக்கன்‌ மகன்‌ றா 
மலிங்கம்பிள்ளை சென்னப்பபிள்ளை யிவாளை 

ச்‌ சேற்ந்த -௪- வீட்டுக்காறரை கற்த்தாக்கள்‌ திரு 
மலைநாயக்கர்‌ பெண்‌ கேட்டாற்கள்ளென்று 

முரிஞ்சு நாட்டுப்‌ புறத்தில்‌ ஆரியபட்டி யென்று முளை 
முளைப்‌ பிடிச்சு ஊறுகட்டிக்‌ குடியிருந்ததில்‌ கள்‌ 

ளற்‌ சில்லரை கூடி வறாமல்‌ மேல்மங்கரேவி 


உல ஐ. உ WD 


10. ல்‌ வந்து குடியிருந்தார்கள்‌ அப்போது அரம 
11. னையாரைக்‌ கண்டுகொள்ள வேணுமென்று 

12. சக்கரை பாக்கு வெத்திலை தெச்சனை p mw 
13. பொன்‌ வச்சு சதுரகிரிக்‌ காமயனாக்க றவற்கள்‌ 
14. சமூகத்தில்‌ cuss கண்டு கொண்டாற்கள்‌ அரம 
£15. னையாருக்கு சந்தோசமாகி ஆற்‌ யெவடமென்று 
16. கேள்க்க நடந்த வற்த்தமானங்களைச்‌ சொன்னா 
17. ற்கள்‌ படி பாற்க்கிலை துப்பட்டி தலப்பால்‌ குடுத்‌ 
18. து சேவுகாவிருத்தி மனுசாளென்று அரமனைய 
19. mb வச்சிருந்தாற்கள்‌ துள்ளுகுட்டி னாக்கரென்‌ 
20. று கறட்டுமுந்தலில்‌ ஊறுகட்டி யிரருந்தான்‌ 

21. சதிரகிரிக்‌ காமயனாய்க்கருடனே எதிரி பண்ணி 


4. பாலக்கோம்பை செப்பேடு 


19 


22, 
23. 
24, 
25, 
26. 
27. 
28. 
29, 
30. 
34, 
32. 
33. 
34. 
35. 
36. 
37. 


38. 
39. 
40. 


41. 


னான்‌ அரமனையாற்‌ ஆரியவம்முசத்தைக்‌ கூப்பிட்‌ 
டு துள்ளுகுட்டினாக்கனைச்‌ சங்கா றம்‌ பண்ணி வந்‌ 
தியானால்‌ கேட்ட வறந்‌ தாறோமென்று உத்தறவாச்‌ 
சுது ஆரிய றாமலிங்கம்பிள்ளை சென்னப்பபிள்ளை யி 
ருபேரும்‌ படையைப்‌ பெருக்கி ஆயுதபாணியுடனே 
ஊரை வளைஞ்சு துள்ளுகுட்டி னாக்கனைப்‌ பிடிச்சு 
சங்காறஞ்செய்து அவன்‌ ஊரையும்‌ பிடித்து வ 
ந்தாற்கள்‌ றாசாவுக்குச்‌ சந்தோசமாகி உங்களுக்கு 
யென்ன வேணுமென்று கேட்டாற்‌ யெங்களுக்கு 
மேல்மங்கரேவைச்‌ சேற்ந்த யெட்டுப்பட்டிக்‌ கிறாம 
த்துக்கு நாட்டாமை கணக்குந்‌ தாம்பூரசாதினப்‌ பட்ட 
யத்துக்கு உத்தறவாக வேணுமென்று சொன்னாற்கள்‌ 
அந்தப்படிக்கி உத்தறவாச்சுது பாரைக்குளம்‌ மஞ்‌ 
சையில்‌ மடைக்குங்‌ கிளக்கு -எ-காணி-பிஞ்சை 
ஆத்துக்கு வீட்க்கு-ய-ச்‌ சங்கிலி ஆக யிவளவு மானி 
பம்‌ - பெருமாள்‌ கோவில்‌ மானிபம்‌ a உ௰ பெ 
ret வினாயகன்‌ கோவில்‌ மானிடம்‌ ௨ ய பொ 

ன்‌ மதுரை ஆரிய கருப்பசாமி கோவில்க்‌ கட்டி: 
கும்பிடவும்‌ யிதற்கு சாட்சி ஆனைவெட்டித்‌ திருமா 
ல்தேவன்‌ சலுப்பட்டி குமாறு சேறுவைகாற 

ன்‌ யிந்தபடிக்கிச்‌ சதிரகிரிக்‌ தடுப்‌ 

ற்கள்‌ திருக்கறத்தில்‌ ஒப்பம்‌ யிந்தப்‌ பட்டயஞ்‌ 
செய்தவன்‌ காமயனாக்கற்‌ குமறாண்டி ஆசா 

ரி யிதை யாதாமொருத்தற்‌ அடி அளித்தால்‌ சதி 
ரகிரி மகாலிங்கம்‌ குத்துறாயப்பெருமாள்‌ 


கேள்ப்பாற்‌ ௨ 


5. திருநெல்வேலிச்‌ செப்பேடு-1 


தலைவர்மார்‌, அறக்கட்டளைக்கு நிலம்‌ விற்ற விலை 
ஆவணம்‌ 


திருநெல்வேலி நெல்லையப்பர்‌ கோயிலில்‌ இச்‌ செப்பேடு 
உள்ளது. 


சகவருடம்‌ 1604(கி.பி.1682 கொல்லம்‌ 858 (கி.பி.1682) தமிழ்‌ 
வருடம்‌ துன்முகி (கி.பி.1682 ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. 
மன்னர்‌ ரங்க கிருட்டிண முத்து வீரப்ப நாயக்கர்‌ (கி.பி.1682-1689] 
குறிப்பிடப்பட்டுள்ளார்‌. எனவே இச்செப்பேடு கி.பி.1682ல்‌ 
பொறிக்கப்பட்டது என்பது தெளிவு. 

குடநாட்டு வள்ளிக்குட்டத்து தலைவர்கள்‌ மன்னன்‌ ரங்க 
கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கர்‌ மற்றும்‌ திருவேங்கடநாதர்‌ ஆகியோர்‌ 
நலமாக இருக்க வேண்டுமென்ற வேண்டுதலின்‌ பேரில்‌ திருநெல்வேலி 
நெல்வேலிநாதசுவாமி - வடிவம்மன்‌ கோயிலில்‌ உச்சி கால பூசையாக 
அறம்‌ வளர்த்துக்‌ கட்டளை ஒன்றினை ஏற்படுத்தியுள்ளனர்‌. அதற்காக 
அவர்கள்‌ பலகாலமாக அனுபவித்து வருகிற தரிசைக்காடு ஒன்றினை 
தன்மதானமாக 5 பொன்‌ காசுக்கு விற்றுக்‌ கொடுத்து ஆவணம்‌ எழு- 
திக்‌ கொடுத்துள்ளனர்‌. வன்னிக்‌ குட்டத்தில்‌ உள்ள இந்நிலத்தின்‌ 
நான்கு எல்லைகள்‌ இச்செப்பேட்டில்‌ சொல்லப்பட்டுள்ளன. கோயில்‌ 
காரியம்‌ செய்யும்‌ சக்கரவற்த்திகள்‌ பேரில்‌ இவ்வாவணம்‌ எழு- 
தப்பட்டுள்ளது. 
செப்பேட்டு 
முன்பக்கம்‌ 

1. சகாத்தம்‌ ஐ௬௱௫௪க்கு மேல்‌ செல்லாநின்ற கொல்ல ௮௱ 


நெல்லை மாவட்ட கையேடு தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை சென்னை, 1997. 
பக்‌.78-80ல்‌ இச்செப்பேட்டு வாசகம்‌ வெளியிடப்பட்டுள்ளது. ஆசிரியர்‌ தே. 
கோபாலன்‌. பொறுப்பாசிரியர்‌ நடன காசிநாதன்‌. மேலும்‌ ஸீவல்‌ பட்டியலில்‌ 
Swell List செப்பேடு எண்‌: 167 ஆக ஆங்கிலக்‌ குறிப்பு. வெளியிடப்பட்டுள்ளது. 


5. திருநெல்வேலிச்‌ செப்பேடு-1 21 


2. 


oN o OM 


க 


௫௮ (ஷோ துன்முகி றே பங்குனி மீ ௩௨ நிறுவி 
பட்சத்துத்‌ திசமியும்‌ 

ஆதித்தவாரமும்‌ சுபயோக சுபகரணம்‌ பெற்ற ரேபதி நட்செத்தி 
ரத்தில்‌ அரு]ளிச்‌ செய்த உதகதன்மதான விலைப்பிராமணம்‌ 
ஆ 

வது கீள்வேம்புநாடு திருநெல்வேலி உடைய நயினார்‌ நெல்வே 
லிநாத சுவாமி வடிவம்மன்‌ உச்சந்தி அறம்வளர்த்த கட்டளை 
க்குக்‌ காரியஞ்‌ செய்யும்‌ சற்க்கரவற்த்தியவர்களுக்கு குட 
னாடு வன்னிக்குட்டத்து தலைவமாரோம்‌ தன்மதான விலைப்‌ 
பிர 

மானம்‌ ஆவது சவ்வதுரங்க கிட்டிணமுத்து வீரப்பனாயக்க 
ர்‌ வர்களுக்குப்‌ புண்ணியமாகவும்‌ திருவேங்கிடநாதர்‌ 
யவர்களுக்குப்‌ புண்ணியமாகவும்‌ நாங்கள்‌ ஆற்சந்திராற்‌ 
கம்‌ சந்ததிப்‌ பிரவேசம்‌ ஆண்டனுபவித்து வருகிற யெங்க 
ள்‌ வகையான காடு தரிசு வன்னிக்குட்டத்‌ தென்யெல்‌ 
கைத்‌ தரிசைக்காடு கிரையம்‌ பொன்‌ ரு-ன்‌ இந்தப்‌ பொன்‌ 
அஞ்‌ 

சுக்கும்‌ கிரையமாகக்‌ குடுத்த தரிசுக்‌ காட்டுக்கு யெல்‌ 
கையாவது கீழ்‌ யெல்கை பெரும்படைச்‌ சாத்தாவின்‌ கோ 
யிலுக்கு மேற்க்கு தென்யெல்கை ஆறுமுகமங்கலதார்‌ 


யெளுதிக்‌ குடுத்த கட்டளை யெல்கைக்கு வடக்கு மேல்‌ 
யெல்‌ 


ல்கை [ந]ட்டாத்தி யெல்கைக்கும்‌ கிழக்கு வடயெல்கை ம 
றுகாலுக்கு ஓடைக்கும்‌ வெள்ளையன்‌ செல்வல்‌ விளைக்குந்‌ 
தெற்கே இந்நான்கு யெல்கைக்குள்பட்ட காட்டில்‌ ந 

ஞ்சை புஞ்சை பயிரிட்டுக்கொண்டு அறம்வளத்து உச்சந்தி 
கட்டளைக்கு ஆதித்த சந்திரார்க்கம்‌ சந்ததிப்‌ பிரவேசம்‌ ஆ 
ண்டனுபவித்துக்‌ கொள்வாராகவும்‌ இந்நிலத்திலுள்ள நி 


தி நிச்சய சேப தரு பரகானம்‌ அட்ட வற்சன்னியா சாமியா 


22 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


26. சித்த சா த்த மென்னப்பட்ட போக தெச்சு உள்ளிய 

27. ங்களுக்கும்‌ இவரே யோக்கியர்ராக செம்பிலுஞ்‌ சிலையி 

28. லும்‌ வெட்டி ஆற்சந்திராக்கம்‌ அனுபவித்துக்‌ வொ 

29. கவும்‌ இப்படிச்‌ சம்மதித்து இந்த தன்மதானம்‌ விலைப்‌ ' 

30. பிரமாணம்‌ சாதனம்‌ யெழுதிக்‌ குடுத்தோம்‌ வன்னிக்குட்‌ 

31, பத்துத்‌ தலைவமாரோம்‌ திருநெல்வேலி நெல்வேலிநாத சுவாமி 
வ 

32. டிவம்மன்‌ அறம்‌ வளர்த்த கட்டளைக்‌ காரியஞ்‌ செய்யும்‌ ¢ 

33. ற்க்கரவற்த்தியாரவர்களுக்கு இந்தபடிக்கு இந்த தன்மத்தை 
பரிபாலி 

34, னம்‌ பண்ணினபேர்‌ கெங்கைக்‌ கரையிலே அநேக 

35. கோடி சிவலிங்கப்‌ பிறதிட்சை பண்ணின பலத்தையு 

பின்பக்கம்‌ 

36. ம்‌ அநேக :அசுமேதி யாகம்‌ பண்ணின பலத்தையு பெ 

37. றுவாராகவும்‌ இந்த தன்மத்துக்கு யாதாமொருதர்‌ விகா 

38. தம்‌ பண்ணினபேர்‌ கங்கைக்‌ கரையிலே காராம்‌ 

39. பசுவைக கொன்ற தோசத்திலே போவாராக இந்தப்படிக்கு 
இந்த சாதகம்‌ யெழுதினேன்‌ சிதம்பர 

40. நாதன்‌ யெழுத்து 


P. ட - ச்‌ 
~ v 


6. திருநெல்வேலிச்‌ செப்பேட:£ 


திருநெல்வேலி காந்திமதி அம்மனுக்கு அர்த்தசாம 
வழிபாட்டுக்கு அளித்த பட்டயம்‌ 


திருநெல்வேலி நெல்லையப்பர்‌ கோயிலில்‌ உள்ள 
செப்பேடுகளின்‌ தொகுதியில்‌ ஒன்றாக இச்செப்பேடு உள்ளது. 


21.5%19.5 செ.மீ. அளவுள்ள இசசெப்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 31 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 28 வரிகளுமாக வாசகம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 
தெலுங்கு எழுத்தில்‌ தெலுங்கு மொழியில்‌ உள்ள இச்செப்பேட்டில்‌ 51 
முதல்‌ 59 முடிய உள்ள வரிகளில்‌ தெலுங்கு எழுத்தில்‌ சமஸ்கிருதச்‌ 
சுலோகங்கள்‌ உள்ளன. இறுதியில்‌ பெரிய எழு-த்தில்‌ “ஸ்ரீரெங்கனாதா” 
என்று எழுதப்பட்டுள்ளது. 

சகவருடம்‌ 1622 (கி.பி.1700) தமிழ்‌ வருடம்‌ விக்கிரம (கி.பி.1700) 
ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. கனககிரி பட்டணத்தில்‌ முடிசூட்டிக்‌ 
கொண்ட நரசிம்ம தேவ மகாராயர்‌ மற்றும்‌ விசுவநாத நாயக்கர்‌ மகன்‌ 
ரங்ககிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கர்‌ ஆகியோர்‌ குறிப்பிடப்படுகின்றனர்‌. 


இரங்ககிருஷ்ணமுத்து வீரப்ப நாயக்கர்‌ சங்கர சாஸ்திரிகளுக்கு 
பழைய பேட்டையினைக்‌ கொடையாகக்‌ கொடுத்து அதனில்‌ உள்ள 
பலதரத்து மக்கள்‌ மீது விதித்துள்ள வரிவருவாயினைக்‌ கொண்டு 
திருநெல்வேலி ஸ்ரீகாந்திமதி அம்மனுக்கு அர்த்தஜாம பூசை செய்யவும்‌ 
நாள்தோறும்‌ அன்னதானம்‌ வழங்கவும்‌ செய்தமையை இச்செப்பேடு 
குறிப்பிடுகிறது. 


இச்செப்பேட்டினை அமரர்‌ திரு ச.ஹரிஹரன்‌ பதிவு அலுவலர்‌ தலைமையில்‌ 
முனைவர்‌ .சு. இராசகோபால்‌ முனைவர்‌ வெ. வேதாசலம்‌ ஆகியோர்‌ 12 
ஆண்டுகளுக்கு முன்‌ படியெடுத்தனர்‌. இச்‌ செப்பேட்டினைப்‌ படித்து தெலுங்கு 
எழுத்துப்‌ பெயர்ப்பும்‌ தமிழ்‌ மொழி பெயர்ப்பும்‌ செய்தவர்‌ திருமதி ஜெயம்மா, 
தெலுங்கு பண்டிதர்‌. மொழிபெயர்ப்புக்கு உதவியவர்‌ முனைவர்‌ 
செளந்திரபாண்டியன்‌, காப்பாட்சியர்‌. அரசு கீழ்த்திசைச்‌ சுவடிநூலகம்‌ மற்றும்‌ 
ஆய்வு மையம்‌. சென்னை. 


4 


24. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


செப்பேடு 


(தமிழ்‌ எழுத்துப்‌. பெயர்ப்பு) 


முன்பக்கம்‌ 


1. 


D Oo ஐ up 


சுபமஸ்து ஸ்ரீராமஜெயம்‌ 

ஸ்வஸ்திஸ்ரீ சாலீவாகன சகாப்தம்புலு 1622 விக்ர 

ம நாம சம்வத்ஸரம்‌ பால்குன சுத்த 15 பத வாரமு 

ன்னு வ்ருத்தி நாமயோகமுன்னு வனிஜ கரணமுன்னு உத்த 
ர பல்குனி நட்சத்திரமுன்னு சுபயோக .சுபகரமுன்னு கல 
சுபதினமந்து காஷ்யப கோத்ர ஆபஸ்தம்ப . சூத்ர யஜுஸ்‌ 
யாகா 

தியாயிலைன தியாகராஜ காஸ்துரிலவாரி பெளத்துருலைன 
ராமாதீட்சிது 

லவாரி புத்ருலைன சங்கரகாஸ்து குலவாரிக ராஜாதிராஜ ராஜ 
பரமேஸ்வர நரசிம்மதேவ மகாரஸலைய: வாரு கனகிரி 
நகரமநது பட்டாபிஹித்துலை ரத்னசிம்மாசனாதி ரூடுலை 
ப்ருத்வீ 

சாம்ராஜ்ய மேலுசுண்டகாநு காஷ்யபகோத்ரம்‌ மகாராஜ மான்ய 
ராஜஸ்ரீ விஸ்வநாத திருமல நாயனய்யகாரி புத்ருலைன ரங்க 
கிருஷ்ண முத்து வீரப்பனாயனய்யகாரு பூமி தான தாம்ரசாச 
னமு விராசி இச்சின கிரமம்‌ மாகு ராஜஸ்ரீ தேவ திவ மகாரா 
யலையகாரு மன்னிஞ்ச்சி அமரானரு பாலிச்சின மதுர சம 
ஸ்தான மந்தலி தட்சிணதேசம்‌ திருநெல்வேலி சமஸ்தான 
மந்து ராஜ 

ஸ்ரீ காந்திமத்யம்மவாரிகி அர்த்தஜாம கட்லகுன்னு தமகுநி 
த்யான்னதானம்‌ சேசேடந்துகுன்று பாதபேடலோ நேலலகுவி 
வரம்‌ தூர்ப்பு எலுக அனவரத தான சம்வாகள்ளகு படமர 
தட்சிணம்‌ எலுக மொத ஒகன்னோதரு உத்தரம்‌ பட்சிம எலுக 
ஓடகு தூர்ப்பு உத்தரவு எலுக மூடோ கன்னோருகு தட்சிண 


6. திருநெல்வேலிச்‌ செப்பேடு-2 25 


22. m நால்கு எல்ல சதுரஸ்ர மத்யமந்தலி segues 

23. இரவை சாட்டல உத்த்னமுன்னு படமர தூர்ப்பு எலுக கம்‌ 

24. டிய சைரிசெருவு கொளலுகுன்னு நீள்ள பட்டுகுன்னு. படமர 
தட்சி 

2. ஸணம்‌ எலுக தெங்காசி பாடகு உத்தரம்‌ படமற எலுக த 

26. க்ஷிணம்‌ உத்தரம்‌ ஸாய்யே தோவகுன்னு அபிஷேக 

. பண்டாரம்‌ பூமி 

27. கின்னி தூர்ப்பு உத்தரமு எலுக கண்டிய பைரி செலுவு நில்ல 

28. குன்னு கியாலைவாண்ட்ல இட்லகுன்னு தட்சிணம்‌ ஈ நால்கு 
எல்ல ச 

29. துரஸ்ர மத்யமந்தலிகல தந்துவாயலு காவு கவலுன்னு 

30. இந்துலோகல காடிஇடலு பலபட்டட சுவர்ணாதயம்‌ சக 

31. லனமுதாயமுன்னு இந்துலோ சேகரம்‌ சங்கர நைனாரு குடி 

பின்பக்கம்‌ 

32. பாடகு தூர்ப்புன்னு கல்வட்டம்‌ குண்டகு தட்சிணம்‌ 
கொத்தருவு காலு 

33. கு படமர மஞ்சனாதி கொளம்‌ செருவு தாடி கடம ஆகு 

` மாள்ள ஐது 

34. ஓன்னு பின்னேரி அடிவி ஆறுமாள்ளுன்னு அந்துலோ 
சேகரம்‌ ஆட்டு வாணியம்‌ 

35, .ர்மானிகி தூர்ப்பு ஓடகுமுன்னு காங்கயம்‌ குளம்‌ ஸருபு 
முல்‌ ஆ 

36. றுமாள்ளுன்னு னனை பண்டாள செருவுலோ நஞ்சபதி 
கொலுல வித்தனம்ச 

37. முன்னு இந்துதோ சேகரம்‌ கண்டி மப்பெரகவுள்ளகு 
படமர தட்சிணம்‌ 

38. ரட்டக அளகப்பமொதல்லியாரி கட்னவீதிகி உத்தரம்‌ படமர 
எலுகு சொக்கனா 

39. தம்‌ பெத்த காள்ளகுன்னு உபயமார்க்கம்‌ பாட்டகுன்னு தூர்ப்பு 


உத்தரகு எல்கு கொத்த 


26 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


43. 
44. 
45. 
46. 
47. 


` 48. 
49. 


50. 


51. 


52. 


53. 


54. 


வாலபள்ளகு : படமர பட்சேரின்னி தெங்காசி பாடரு தூர்ப்பு 
வெலம்‌ தாம்‌ 


ட இன்ட்லு காடி கடலு பலபட்டட சொற்ணதாய முன்னுபாட 


© தட்சிண. மத்ய: வீதின்னி இஞ்சகு உத்தரம்‌ இந்துலோ 


சேரின பலபட்டட 

காடி கடலு சொற்ணாதாயம்‌ சகலசமுதாயகமுன்னு சகிரண்‌ 
Gurg 

க தாராயூர்வமுக வ்ராசி இச்சினாகெனுக இந்துனகல நிதி 
நிட்சேப ஜ f 

ல தருபாஷாணா நீண்யாகாமிய இத்தசாத்யமுலைன 
அஷ்டபோகதேஜஸ்வ 

ம்யமுலகுன்னு தானாதி வினிம௰ விக்கிரயமுல்குன்னு 
யோக்யலு . 

கானு . ஆசந்திராற்க்மு கானு தம உடத்ர பெளத்ரபாரம்‌ 
பர்யமுலு 

கானு அனுபவிஞ்‌ சுகோ கலவாடு இடனி சம்பதிஞ்சி பூமிதான 
தாம்ரசாசனமு வ்ராசி இப்பிஞ்சிளாரமு ரங்ககிருஷ்ண 


_ முத்துவீர்ப்பனா 


யனய்யகாரு சங்கர: சாஸ்துருலவாரிகி ஈதாம்பர சாசனமு ரா 


யசம்‌ நாரண்ப்பய்ய வ்ராறு || சொதத்தா த்விகுணம்‌ புண்யம்‌ 


.பரதத்தா 


னு பாலனம்‌ | பரதத்தா பாகாரேண சொதத்தம்‌ நிஷ்பலம்‌ 
பவேத்‌ || l 


பால்னயோர்‌ பத்யே தானாத்‌ சிரேயோனு பாலனம்‌ | தானாத்‌ 
சொற்க்கமவாப்புனோ 


தி பாலனா தட்சுதம்‌ பதம்‌ | ஏகைவ பகிநீ லோகே 


` சர்வேஷாமேவ பூபு l 
55. gmb | நவோஜ்யா நகரகிராஹ்யா விப்ரதத்தா வசுந்தரா 


T தர்மானிகி௮ 


* இதிலிருந்து மூன்று வடமொழிச்‌ சுலோகங்கள்‌ உள. 


6. திருநெல்வேலிச்‌ செப்பேடு-2 l 27 
56. னுகூலம்‌ சேனிவார்லு கங்கா சரஸ்வதி தீர்த்த ஸ்நான 
பலமுன்னு குருசேன 
57. த்ராதி புண்யசேஷத்திரமுலயந்து அஷ்லமேதாதி சகல 
கிரதுவுலுன்னு ர 
58. ஜேசின பலமுலு ஸாந்தகல வாருலு | தர்மமே பரிபாலயா 


59. மி | தர்மமே ஜெயம்‌ | சுபமஸ்து || . . . | 
ஸ்ரீ ரங்கனாதா 
செப்பேடு 
தமிழ்‌ மொழி பெயர்ப்பு : 
சுபமஸ்து ஸ்ரீ ராமஜெயம்‌ 


ஸ்வஸ்தி ஸ்ரீ சாலிவாகன சகாப்தம்‌ 1622 விக்ரம வருஷம்‌, 
பங்குனி சுக்கிலபட்சம்‌ 15, புதன்கிழமை, விருத்தியோகமும்‌ வனிஜ 
கரணமும்‌ உத்தர நட்சத்திரமும்‌, சுபயோகமும்‌ சுபகரணமும்‌ உள்ள, 
சுபதினத்தில்‌, காஷ்யபகோத்ரம்‌ ஆபஸ்தம்ப சுத்ரம்‌ யஜுர்வேதம்‌ 
படிக்கும்‌, தியாக ராஜசாஸ்திரிகளுடைய பேரனும்‌, ராமாதீட்சிதர்‌ 
அவர்களுடைய மகனுமான, சங்கரசாஸ்திரி அவர்களுக்கு, ராஜாதிராஜ, 
ராஜ பரமேஸ்வர நரசிம்ம தேவமகாராயர்‌ கனகிரி. பட்டணத்தில்‌ 
பட்டாபிஷேகம்‌ செய்யப்‌ பெற்று, ரத்ன சிம்மாசனத்தில்‌ அமர்ந்தவராய்‌ 
பூமியை பரிபாலித்து வரும்‌ சமயத்தில்‌, 


காஷ்யப கோத்திரம்‌, மகாராஜமான்ய ராஜஸ்ரீ விசுவநாத 
நாயக்கருடைய . மகனான. ரங்ககிருஷ்ணமுத்துவீரப்ப நாயகன்‌, 
பூமிதானம்‌ செய்த செப்புப்‌ பட்டயத்தின்‌ விவரம்‌. 


எங்களுக்கு, தேவதேவ மகாராயர்‌ மன்னித்துக்‌ கொடுத்த, மதுரை 
சமஸ்தானத்திலுள்ள, தட்சிண தேசத்தில்‌ திருநெல்வேலி சமஸ்தானத்தில்‌, 
ஸ்ரீ காந்திமதி அம்மாளுக்கு அர்த்தஜாம கட்டளைக்கும்‌ தினப்படி 
அன்னதானம்‌ செய்வதற்கும்‌, பழையபேட்டையில்‌ கொடுத்த பூமி 
விவரம்‌. . 


(இந்த நிலத்துக்கு நான்கு எல்லைகள்‌ கூறப்பட்டுள்ளன) 

இந்த நான்கு எல்லைகளுக்குட்பட்ட நிலத்திலுள்ள 
நெசவாளர்கள்‌, விவசாயிகள்‌, தங்கவேலை ' செய்பவர்கள்‌ 
ஆகியோரிடமிருந்து சேகரிக்கும்‌ பணமும்‌, 


28 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


சங்கரநைனார்‌ கோயிலுக்குக்‌ கிழக்கேயும்‌, கல்வட்டம்‌ 
குளத்துக்கு தெற்கேயும்‌, கொத்தருவு கால்வாய்க்கு வடக்கேயும்‌. 
ம்ஞ்சனாதி குளத்துக்கு மேற்கேயூம்‌, உள்ள நிலம்‌: காடு 
முதலியனவற்றிலிருந்தும்‌ பெறும்‌ பணமும்‌, 

ஆட்டுவாணியத்துக்கு கிழக்கும்‌, பண்டாள ஓடைக்குக்கீழ்‌ 
உள்ள நஞ்சை நிலமும்‌, அதில்‌ வரும்‌ பணமும்‌, 

கண்டிப்பேரி கவுளுக்கு மேற்கும்‌. அழகப்பமுதலியார்‌ 

. = ; 

கட்டளை வீதிக்கு-வடக்கும்‌, சொக்கநாதம்‌ பெத்தகாள்‌ இரு வீதிகளுக்கு 
கிழக்கும்‌ வடக்கும்‌, கொத்தவாள கிராமத்துக்கு மேற்கும்‌, தென்காசி 
சாலைக்கு கிழக்குமாக உள்ள விவசாயிகள்‌, பொற்கொல்லர்‌, 
முத்லியோரிடமிருந்து வரூம்‌ பணமும்‌, 

வழிக்குத்‌ தெற்கே நடுவீதி ஒன்று உண்டு. அந்த வீதிக்கு 
வடக்கிலுள்ள விவசாயிகள்‌, பொற்கொல்லர்‌ முதலியோரிடமிருந்து 
பெறும்‌ பணமும்‌, 

தங்களுக்குத்‌ தானம்‌ அளித்துள்ளோம்‌. 

ஆகவே, 

இந்த , நிலத்திலுள்ள நிதி, புதையல்‌, நீர்‌, மரங்கள்‌, கற்கள்‌ 
ஆகியவையும்‌, நீங்களே அனுபவித்துக்கொள்ளுங்கள்‌. நீங்கள்‌ 
அனுபவித்துக்கொள்ளவோ விற்கவோ முழு உரிமையுண்டு. இதை 
நீங்களும்‌ உங்கள்‌ மகன்‌ பேரன்‌ முதலானோரும்‌ அனுபவித்து 
வரவேண்டியது. 

இப்படி, ரங்ககிருஷ்ண முத்துவீரப்ப நாயகர்‌, சங்கர 
சாஸ்திரிகளுக்கு எழுதிக்கொடுத்த பூமிதானச்‌ செப்புப்‌ பட்டயம்‌. 

இச்‌ செப்புப்‌ பட்டயம்‌ எழுதியது நாரணப்பய்யா. 

(இதன்‌ பிறகு: மூன்று வடமொழிச்‌ சுலோகங்கள்‌ உள 

இந்த தர்மத்துக்கு அனுகூலம்‌ செய்தவர்களுக்கு கங்கை 
சரசுவதி நதியில்‌ ஸ்நானம்‌ செய்த புண்ணியமும்‌, குருக்ஷேத்திரம்‌ 
முதலிய புண்ணிய தலங்களில்‌ அஷ்வமேதயாகம்‌ செய்த புண்ணியமும்‌, 
கிடைக்கும்‌. 

தர்மத்தைக்‌ காப்பாற்று, தர்மத்துக்கே வெற்றி 
சுபமஸ்து. ஸ்ரீரங்கநாதா 


திருநெல்வேலிச்‌ செப்பேடு - 2 - முன்பக்கம்‌ 


Os 
E a 


திருநெல்வேலிச்‌ செப்பேடு - 2 - பின்பக்கம்‌ 


7. முசிறி செப்பேடு -1 


கோயில்‌, பூசகர்‌ மற்றும்‌ தேவரடியாருக்கு காணிப்‌ 
பட்டயம்‌ 


இச்செப்பேடு திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌ முசிறியில்‌ உள்ள 
அருள்மிகு சந்திர மெளலீஸ்வரர்‌ கோயிலில்‌ உள்ளது. இத்துடன்‌ 
மேலும்‌ மூன்று செப்பேடுகள்‌ இக்கோயிலில்‌ உள்ளன. 


31x 22செ.மீ அளவுள்ள இச்செப்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 42 
வரிகளும்‌ பின்‌ பக்கம்‌ 11 வரிகளுமாக மொத்தம்‌ 53 வரிகளில்‌ 
வாசகம்‌ உள்ளது. பின்பக்கம்‌ நின்ற நிலையில்‌ காளையின்‌ (நந்தி 
உருவம்‌ திருவாச்சியுடன்‌ உள்ள மேடையில்‌ கோட்டுருவமாக உள்ளது. 


இதனில்‌ சக வருடம்‌ 1631 (கி.பி,1709) தமிழ்‌ வருடம்‌ விக்ருதி 
கிபி. 1710) ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. மதுரை நாயக்கர்‌ 
முத்து வீர சொக்கநாத நாயக்கர்‌ (கி.பி 1706 - 32 குறிப்பிடப்படுகிறார்‌. 


முசிறியான மும்முடிச்‌ சோழ பேட்டை சோழிஸ்வர முடையார்‌ 
கோயிலுக்கு ஏற்கனவே. மானியமாக இருந்த ஏழரைக்‌ காணியுடன்‌ 
கூடுதலாக கிருஷ்ண சமுத்திர மகாசனங்கள்‌ 2 காணியும்‌ சுண்டக்காய்‌ 
மகாசனங்கள்‌ 2 காணியும்‌ மானியம்‌ கொடுத்துள்ளனர்‌. ஆகக்‌ 
கோயிலுக்குரிய 11 2 காணியினை சோழீஸ்வர முடையார்‌ - கற்பூர 
வல்லியம்மனுக்கு 8 2 காணி, தலத்தார்‌ - நம்பியார்க்கு 1 காணி, 
தாசிகளுக்கு (தேவரடியார்‌! 2 காணி எனப்‌ பிரித்து மாணியமாக்கப்‌ 
பட்டுள்ளது. இச்செப்பேடு கோயில்‌ சண்டேஸ்வரர்‌ பெயரில்‌ 
வழங்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு இதழ்‌ 16; நள: ஆண்டு தைத்திங்கள்‌, பக்‌ 32-34. “முசிறி 
சந்திரமெளலீசுவரர்கோயில்‌ செப்பேடு” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக 
எழுதியவர்‌ திரு. ௮. அப்துல்‌ மஜீத்‌, பதிவு அலுவலர்‌. திருச்சிராப்பள்ளி. 
இச்செப்பேட்டின்‌ மைப்படி, நிழற்படம்‌, மறுவாசிப்புத்‌ தந்தவர்‌ திரு நாக. 
கணேசன்‌. காப்பாட்சியர்‌. கரூர்‌. 


32 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1 


செப்பேடு முன்பக்கம்‌ 


1. 
2. 
3. 


18. 


சுபமஸ்த்து ஸ்ரீமகா மண்டலேசுரன்‌ அரியராய விபாட 

ன்‌ பாஷைக்குத்‌ தப்புவராய கண்டன்‌ கண்டனாடு கொண்டு 
கொண்டனாடு குடாதான்‌ பூறுவ தெட்சண பச்சிம உத்த சத்த 
சமுத்திராதிப 

தி ஈளமுதலாய எண்‌ மண்டலமுந்‌ திறை கொண்டருளிய 


ராசாதி ராசன்‌ ராசபரமேசுரன்‌ ராசாமாத்தாண்டன்‌ ராசாவே 


்‌ சியர்‌ புசங்கன்‌ மேதினி மேசூர கண்டன்‌ கட்டரிச்‌ சாழுவன்‌ 


பர்‌ 
ராசதிமிரசூரியன்‌ கெடியங்க வீமன்‌ துலுக்கத்‌ தள விபாட 
ன்‌ துலுக்கர்‌ மோகந்‌ தவிள்த்தான்‌ ஒட்டிய தள விபாடன்‌ 


ஓட்‌ 


டியர்‌ Gores தவிள்த்தன்‌ ஈளமுந்‌ திறை கொண்டு ராட்பா 
ணாயன்‌ பட்டணமு மளித்து சமனொளியுந்‌ திருக்கோணா 

'மலையுங்‌ கொண்டருளிய அசுபதி கெசபதி நரபதி நவ கோடி 
நாராய 

ணன்‌ சொழ மண்டலப்‌ பிறதிஷ்ட்டாப னாசாரியன்‌ பாண்டிம 


ண்டலப்‌ பிறதிஷ்ட்டாப னாசாரியன்‌ தொண்டலாதிசுரன்‌ இரவி 


- நாராயணன்‌ உரிகுல சுரத்தான்‌ துட்டராய கண்டன்‌. தேவமகாரா 


யர்‌ புசபெலராயர்‌ வீரவசந்த ராயர்‌ விருபாட்சி ராயர்‌ மல்லிகாற்சு 


ன ராயர்‌ வீர நரசிங்க ராயர்‌ கொண்டப்பள்ளி வீரர்‌ குருதுறை 
கல்லு 


- வாதாவி திசை வாடையுங்‌ கொண்டு துர்க தம்பமும்‌ போட்டு 


திக்கு 
விசையம்‌ பண்ணிய ஸ்ரீவிரகிஷ்ட்டண தேவ மகாராயர்‌ 
அச்சுத தே 


. வ மகாராயர்‌ சதாசிவ தேவமகாராயர்‌ விபுதிருத்தி ராட்சககைய 


20. சசீர்ரங்க தேவ மகாராயர்‌ கிஷ்ட்டண தேவ மகாராயர்‌ ராம 


தேவ 


7. முசிறி செப்பேடு - 1 33 


21. 
22. 
23. 
24. 
25. 
26. 
27. 
oe. 
29. 
30. 
31. 
32. 


33. 
34. 
35. 
36. 
37. 


மகாராயர்‌ சீரங்கர்ராமாகாராயர்‌ வேங்கிடபதி ராயர்‌ மகாராயர்‌ 
பெ 

ரிய வேங்கிடபதி ராயர்‌ மகாராயர்‌ பிறிதிபுராச்சியம்‌ பண்ணி 
அ 

ரூளா னின்ற சகாற்த்தம்‌ ஐ௬௱௩.௰க உ மிதன்‌ மேல்‌ 
செல்லா நின்ற வி 

ens Gh ஆவணி EA சுக்கிர வாரமும்‌ திருவோண 
நட்செத்திரமும்‌ பஞ்‌(௪ 

மியும்‌ பெத்தனாள்‌ சுபதினத்தில்‌ ஸ்ரீமகா மண்டலே சுர 
விசுவனாத னா 

யக்கர்‌ திரும்லை. நாயக்கர்‌ முத்துவீரப்ப னாயக்கர்‌ சொகீகனாத 
னாயக்கர்‌ ரங்க 

கிஷ்ட்டண முத்து வீரப்ப னாயக்கர்‌ விசையரங்க கிஷ்ட்டண 
முத்துவீர சொ 

க்கனாத நாயக்கரய்யனவர்கள்‌ புண்ணியமாக ஸ்ரீதுப்பாக்கு 
லு ராம 

கிஷ்ட்டணப்ப னாயக்கரய்யனவர்கள்‌ னாளையில்‌ நயினாத்‌ 
தை. முதலிய 

£ரவர்கள்‌ குமாரன்‌ தாண்டவராய முதலியாரவர்கள்‌ புண்ணிய 
மாக 


. கட்டளையிட்ட தன்மம்‌ திருச்சிலாபள்ளிக்கு வடகரை ராச 


வளனாடு பாச்‌ 

சில்க்‌ கூத்தத்தில்‌ திருவெள்ளரை மேற்படாகையில்‌ ஆமூர்‌ 
நாடு 

முசுறியான மும்முடி சோளப்பேட்டை சோழீசுர முடை 
யார்‌ சன்னதிக்கு அதிபதியான தண்டேசுர சுவ(மியாரவர்க 
ளுக்கு மெற்படி முசுறிக்கு பிறிதி நாமமான கோபால கிஷ்ட்ட 
ண சமுத்திரம்‌ அஷேவித்து மாகாசனங்கள்‌ அனவருங்‌ கூடி 
முன்‌ மானிபம்‌ விட்டது-காணி-எக்கு-நாளது-ஷ விட்டது 


34 


38. 
39. 


40. 
41. 


42. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


காண்‌ -௨-ஆக- -காணி ௯க்கு-சுண்டக்காய்‌ அசேஷவித்து ware. 


“னங்கள்‌ அனைவருங்கூடி விட்ட. மானிபம்‌, 1க௱ணி ௨- 


ஆக கணி 

௨-ஆக. கறணி-௰க க்கு - சோழி சுரமுடையார்‌-கற்பூரவல்லி 
யம்மன்‌ மானிபம்‌ -காணி அஇ-தலத்தார்‌-நம்பியார்‌-மானிபம்‌ 
கா | 


ணி-க-தாசியள்‌ மானியம்‌-கணி ௨ ஆக காணி பதி நொண்‌ 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


43. 
44, 


45. 
46. 


47. 


48. 
49. 
50. 


௮ 


52, 
53. 


ணரையு மானிபம்‌ விட்டபடியினாலே .யிந்த , தற்மம்‌ புத்திர. 
பெள ý i 

த்திர கோத்திரப்‌ பாரம்பரையாக-நடத்திவிக்க கொண்டு 
வருவோ 

மாகவும்‌-யிந்தத்‌ தன்மந்தை யாதாமொருவர்‌ பரிபாலநம்‌ 

ணி நடத்திவிச்ச பேர்களுக்கு ஆயிசுவர்த்தனையும்‌ அஷ்ட்ட 
லட்சுமி 

கரமும்‌: சந்தான லட்சுமியும்‌-சகல பாக்கியமும்‌ மேன்மேலு ' 
மூ 

ண்டாவதாகவும்‌-யிந்த தற்மத்துக்கு யாதாமொருவர்‌ அகுதம்‌ 


பண்ணின பேருண்டாகிலவர்கள்‌ கெங்கைக்‌ கரையிலே பு 


ண்ணிய தலங்களிலே காராம்‌ பசுவைத்‌ தன்‌ கையினாலே 


“கொ 


ண்ண பாவத்திலே போ(க கடவாராகவும்‌ 'அசுவத்தி கோவத்தி 
பிறம . l 

த்தி சிசுவத்தி- “த்திரிவத்தி 'யிது முதலான பண்ணின தோஷத்தி. 
லே போகக்‌. கடவார(கவும்‌ - கற்பூரவல்லியம்மன்‌ துணை 
உ 4. ணன்‌ கோஹத்தி, மஹத்‌ சஹர்‌ 
ஸ்திரீஹத்தி 


முசிறி செப்பேடு - 1 - முன்பக்கம்‌ 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1 


முசிறி செப்பேடு 


கோயில்‌ திருவிழாவிற்கு காவல்‌ தீர்வை 


திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌ முசிறியில்‌ உள்ள அருள்மிகு 
சந்திரமெளலீஸ்வரர்‌ கோயிலில்‌ இச்செப்பேடு உள்ளது. 


34 x 22Ge.18 அளவுள்ள இச்‌ செப்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 45 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 3 வரிகளுமாக 48 வரிகளில்‌ வாசகம்‌ 
எழுதப்பட்டுள்ளது. பின்பக்கம்‌ திருவாச்சி பலபட நிறுத்தப்பட்ட 
சூலம்‌ உள்ளது. 


இச்செப்பேட்டில்‌ சக வருடம்‌ 1631 (கி,பி.1709) தமிழ்‌ வருடம்‌ 
விக்ருதி (கி.பி. 1710) ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. விஜய நகர 
மன்னர்‌ பெரிய வேங்கடபதி ராயர்‌. குறிப்பிட்டுள்ளார்‌. மதுரை நாயக்க 
மன்னர்‌ முத்து வீர சொக்கநாத நாயக்கர்‌ (கி,பி 1706-32] 
குறிப்பிடப்படுகிறார்‌. 


இவரது ஆட்சியில்‌ வீரமலைப்‌ பாளையப்பட்டினைச்‌ சேர்ந்த 
வளந்தந்கரம்‌ கம்பயனாயக்கர்‌ முசிறி சோழீஸ்வரமுடையார்‌ 
E திருவிழா பூசைக்‌ கட்டளைக்கு நாள்‌ ஒன்றுக்கு 2 
பணம்‌ வீதம்‌ மாதம்‌ 6 வராகன்‌ பொன்னாக, வருடத்திற்கு 72 வராகன்‌ 
பொன்‌ கூடலூர்‌ காவல்‌ தீர்வையிலிருந்து கொடுக்க கற்பூரவல்லி 
அம்மனுக்கு நீர்வார்த்துச்‌ சண்டேஸ்வரர்‌ பெயரில்‌ சாசனம்‌ 
எழுதிக்கொடுத்ததை இச்செப்பேடு குறிப்பிடுகிறது. 


கல்வெட்டு இதழ்‌ 16; நள ஆண்டு தைத்திங்கள்‌, பக்‌ 32-37. கட்டுரையாக 
எழுதியவர்‌ திரு. அ. அப்துல்‌ மஜீத்‌, பதிவு அலுவலர்‌. திருச்சிராப்பள்ளி. 
மைப்படி. நிழற்படம்‌, மருவாசிப்பு அளித்தவர்‌ திரு நாக.கணேசன்‌. காப்பாட்சியர்‌. 
கரூர்‌. 


38 


தமிழக்ச்‌ செப்பேடுகள்‌ - 1 


செப்பேடு. 


முதல்‌ பக்கம்‌ 


1. 


2. 


3. 


11. 


சுபமஸ்த்து ஸ்ரீமகாமண்டலேசுரன்‌ அரியராய விபாடன்பா 


ஷைக்குத்‌ தப்புவராய கண்டன்‌ கண்டனாடு கொண்டு கொண் 


ட னாடு குடாதான்‌ பூறுவ தெட்சண . பச்சிம உத்தர சத்த 


சமுத்திரா 

திபதி ஈள முதலாய எண்‌ மண்டலமுந்‌ திறை : கொண்ட 
ருளிய grams 

ராசன்‌ ராச “பரமேசுரன்‌ ராச மாத்தாண்டன்‌ ராச வேசி யர்‌. 
புசங்கன்‌ 

மேதினி மேசூர கண்டன்‌ கட்டாரிச்‌ சாழுவன்‌ பரராசதி மிரசூரிய 
ன்‌ கெடியங்க வீமன்‌ .துலுக்க தளவிபாடன்‌ துலுக்கர்‌ மோகந்‌ 
தவி 

ள்த்தான்‌ ஒட்டிய தள விப(டைன்‌ ஒட்டியர்‌ Gorab த 
விள்த்தான்‌ ஈ 

ளமுந்‌ திறை கொண்டு ராட்பாணாயன்‌ பட்டணமு மளித்து 
சமனொளி š 

ws திருகோணமலையுங்‌ கொண்டருளிய அசுபதி 0[க]சபதி 
நரபதி ந 

வ கோடி நாராயணன்‌ சோள மண்டலப்‌ பிறதிஷ்ட்டா 
பனாசாரியன்‌ 


பாண்டி மண்டலப்‌ பிறதிஷ்ட்டாபனாசாரியன்‌ இரவி நாராண 


உரி 


குல. சுரத்தான்‌ துட்டராய கண்டன்‌ தேவ -மகாராயர்‌ 


புசபெலராயர்‌ 
வீர வசந்தராயர்‌ விருப்பாச்சிராயர்‌ மல்லிகாற்சுன ராயர்‌ வீரநரசி 
ங்கராயர்‌ கொண்டப்பள்ளி வீரர்‌ குருதுறைகல்லு யாதாவி 


_ திசை 


வாடையுங்‌ .கொண்டு துர்க தம்பமும்‌ போட்டுத்‌ திக்கு 
விசையம்‌ ப 


8. முசிநி செப்பேடு - 2 39 


17. 


18. 


19. 


20. 


21. 


‘22. 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 
31. 


32. 
33. 


34. 


ண்ணிய ஸ்ரீ வீரகிஷ்ட்டண தேவ மகாராயர்‌ ராம தேவ 
மகாரா 

யர்‌ சீரங்கர்ரா மாகாராயர்‌ வேங்கிடபதி ராயர்‌ மகாராயர்‌ பெரிய 
வேங்கிடபதிர்‌ ராயர்‌ மகாராயர்‌ பிறிதிபுராச்சியம்‌ பண்ணி அரு 
ளானி(ன்ற சகாற்த்தம்‌- ஐ௬௱ஈ௩௰க உயிதன்‌ மேல செல்ல 
m நின்ற வி 

குறுதி ஹு ஆவணி மீ ௫ உ சுக்கிர வாரமும்‌ திருவேண 
நட்சத்திரமும்‌ 

பஞ்சமியும்‌ பெற்ற னாள்‌ சுபதினத்தில்‌ ஸ்ரீமகா மண்ட லேசுர 
விசுவ 

னாதனாயக்கர்‌ திருமலைநாயக்கர்‌ முத்துவீரப்பனாயக்கர்‌ 
சொக்கனாத னாயக்கர்‌ ர 

ரங்க கிஷ்ட்ட முத்துவீரப்பனாயக்கர்‌ விசையரங்க கிஷ்ட்டண 
முத்துவீர 

சொக்கனாத நாயக்கரய்யனவர்கள்‌ புண்ணியமாக 
ஸ்ரீதுப்பக்குலூர்‌ 

கிருஷ்ணப்ப னாயக்கராய்‌ யனவர்கள்‌ னாளையில்‌ நயினாத்தை 
முதலியா 

ரவர்கள்‌ குமரன்‌ தண்டவராய முதலியாரவர்கள்‌ புண்ணிய 
மாக கட்டளை 

யிட்ட தன்மம்‌ திருச்சிலாப்பள்ளிக்கு வட்டகரை ராச வளனாடு 
பாச்சில்க்‌ கூ 

ற்றத்தில்‌ திருவெள்வரை மேல்படாகையில்‌ ஆமூர்‌ slr] 
முசுறியான 

மும்முடி சோழப்பேட்டை சோழீசுரமுடையர்‌ சன்னதிக்கு அதிப 
தியான தண்டேசுர சுவாமியாவர்களுக்கு வீர மலைப்‌ பாளையம்‌ 
வ 

ளந்த நகரம்‌ பெரியோபக்‌ கம்பயனாயக்கர்‌ குமாரன்‌ சின்னோப 
குமாரக்‌ கம்பயனாயக்கர்‌ சோழீசுர முடையார்‌ கற்பூர 
வல்லியம்ம 

ன்‌ விளாபூசைக்‌ கட்டளைக்கு உண்டு பண்ணின தன்மம்‌ - 
நாளென்று 


40 


43. 


44. 
45. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1 


க்கு இரண்டு பணம்‌-வீதம்‌-மாதமொன்றுக்கு . - வருஷமொ 
ன்றுக்கு பொன்‌ எயடம்‌ கூடலூர்ப்பாதி காவல்‌ பணத்திலே 
ஆயக்கம்‌ 

பண்ணிக்குடுத்து வருவோமாகவும்‌ கற்பூரவல்லியம்மன்‌ சன்ன 
தியிலே தாரைவாத்துக்‌ கொடுத்தபடிக்கு இந்த தற்மம்‌- புத்திர 
பெளவுத்திர பாரம்பரையாய்‌ நடத்திவிப்போமாகவும்‌ - யிந்தத்‌ 
A ; 
ன்மத்தை யாதாமொருவர்‌ பரிபாலநம்‌ பண்ணி .நடத்தி விச்ச 
பேர்‌ l 

களுக்கு ஆயிசுவற்த்துணையும்‌ அஷ்ட்ட லட்சுமி கரமும்‌ 
சந்தான லட்‌ 


சுமியும்‌ சகல பாக்கியமும்‌ மேன்மேலு முண்டாவதாகவும்‌- 


டயிந்‌ 


தத்‌ தற்மத்துக்கு யாதாமொருவர்‌ அக்குதம்‌ பண்ணின 
பேருண்டாகி, ல 
வர்கள்‌ கெங்கைக்கரையிலே புண்ணிய தலங்களிலே காராம்‌ 


பசுவைத்‌ தன்‌ கையினாலே கொண்ண பர்வத்திலே 
போ(ககடவா : 


இரண்டாம்‌ பக்கம்‌ 


46. 


47. 


48. 


ராகவும்‌ அசுவத்தி கோவத்தி பரமத்தி சிசுவத்தி - த்‌ திரிவத்தி 
யிது முதலா 
ன பண்ணின தோஷத்தில்‌) போகக்‌ கடவாராகவும்‌ 


 கற்பூரவல்லியா 


ம்மன்‌ துணை உ 


கெசபதி என்று படிக்கவும்‌ 
இக்குறியீடு வராஹனைக்‌ குறிப்பதாக இருக்கலாம்‌. 


Sone G 
F T 


ee 


முசிறி செப்பேடு - 2 முன்பக்கம்‌ 


9. நங்கவரம்‌ செப்பேடு 


கற்பூரச்‌ செட்டிகளின்‌ வாணவேடிக்கைகண்டு மகிழ்ந்து தந்த 
l நிலக்கொடை 


கரூர்‌ மாவட்டம்‌ குளித்தலை வட்டம்‌ நங்கவரத்தைச்‌ சேர்ந்த 
திரு வே. பெருமாளிடம்‌ இச்செப்பேடு உள்ளது. தமிழ்நாடு அரசு 
தொல்லியல்‌ துறை திருச்சிராப்பள்ளி பதிவு அலுவலர்‌ அலுவலகத்தில்‌ 
பதிவு 'செய்யப்பட்டுள்ளது. 


22X16 செ.மீ. அளவுள்ள இச்செப்பேட்டில்‌ தெலுங்கு எழுத்தில்‌ 
தெலுங்கு மொழியில்‌ முன்பக்கம்‌ 23 வரிகளும்‌ பின்பக்கம்‌ 20 
வரிகளுமாக 43 வரிகளில்‌ வாசகம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


சகவருடம்‌ 1638(கி.பி.1716 குறிக்கப்பட்டுள்ளது. மதுரை நாயக்க 
மன்னர்‌ விஜய ரங்க சொக்கநாதர்‌ (கி.பி.1706-32 குறிக்கப்பட்டுள்ளார்‌. 


அரசன்‌ நவராத்திரிக்‌ கொலு வீற்றிருந்த போது நங்கவரம 
அங்கே மார: நாயுடு முதலிய கற்பூரச்‌ செட்டிகள்‌ வாணவேடிக்கை 
நடத்தினர்‌. மன்னர்‌ மகிழ்ந்து அவர்களுக்கு திருவரங்கத்தில்‌ 
ராயகோபுரத்தை ஒட்டி நிலம்‌ வழங்கியுள்ளார்‌. அதற்காக அவர்கள்‌ 
வெடி உப்பு அரண்மனைக்கு தர இசைந்துள்ளார்கள்‌. இச்‌ செய்தி 
இச்செப்பேட்டில்‌ சொல்லப்படுகிறது. 


இச்செட்பேட்டின்‌ செய்திச்‌ சுருக்கம்‌ பேரா. ௭. சுப்பராயலு உதவியுடன்‌ ஆவணம்‌ 
இதழ்‌ 10ல்‌ வெளியிடப்பட்டுள்ளது. தொல்லியல்‌ துறை பதிவு அலுவர்‌ திரு 
கி. ஸ்ரீதரன்‌ இதன்‌ மைப்படி பெற்றுத்தந்தார்‌. அரசு கீழ்த்திசைச்‌ சுவடி 
தெலுங்குப்புலவர்‌ திருமதி பி. ஜெயம்மாவால்‌ தமிழ்‌ எழுத்துப்‌ பெயர்ப்பு 
செய்யப்பட்டுள்ளது. 


44 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
செப்பேடு. | 
முன்பக்கம்‌ 

தமிழ்‌ எழுத்துப்‌ - பெயர்ப்பு 
ஸ்ரீ ராமஜெய 
சுவஸ்தி ஸ்ரீ விஜயாப்புத சாபித சம்ஹர சகாத்தம்‌ 


pary 


புலு 1638 அகுஅநேடி விந்தததவ அஸ்டஜஅந 
ரம்ப திநயந்து ஸ்ரீமத்‌ ராஜாதிராஜ மஹாராஜ 
ராஜ பரமேஸ்வர ஸ்ரீவீரப்ரதாப ஸ்ரீவீர ஸ்ரீரங்க 
ராயலய்யவாரு கனகிரி நரகரமந்து 

ரத்ன சிம்ஹாசனா சீனுலை ப்ர்த்வீ சாம்ராஜ்யம்‌ 
சேயுசுன்டகானு கோச்யபகோத்ரம்‌ 


சொக்கநாத நாயநய்யவாரி பொத்ருலையி 


CE Noga 


ன ரங்க க்ருஷ்ண முத்த வீரப்ப நாயநய்ய 
10. வாரி புத்ருலையன விஸ்வநாதநாயனி விஜ 
11. யரங்க சொக்க நாதநய்யவாரி யொக்க நக 
12. fl காம்புலைன பானபட்ர கர்பூர செட்லு நங்க: 
15. புரம்‌ அன்கோமார நாயடு பர்ஹம்‌ நாயடி 
14. பாலெம்‌ திம்மநாயுடு ஜெயங்கல கஸ்தூரி நா 
15. யடு பெராட்டுரி ஸ்ரீரங்க நாயடு : கொடுந்‌ 
16. தரி. வடமலநாயடு விம்டலந்தரி பாணவி 
. 17. Gs நவராத்ரி. கொலுவுண்டகாஜுசி எலிநவா 
18. ரு சந்தோஸ படி பஹுமாநம்‌ ஜேசிநப்புடு 
wid: கார்ய கொன்டலு அந்தரு பாதாகராந்துலை சுவாமி . 
20. மாகு ஸ்ரீரங்கமந்து தர்மம்‌ சாயனு கொந்ச்சம்‌ ஸ்தலம்‌ 
a  தயசேயவலநதி திவ்விய சுரோக அப்புடு எலி. 
22. நவாரு ஸ்ரீரங்க திவ்விய நகரமந்து திருமுக. 
23. த்வாரம்‌ ராய கோபுரானிகி தூர்ப்பு ஜம்புரசீரிம்‌ மா 


9. நங்கவரம்‌ செப்பேடு l 45 


பின்பக்கம்‌ 
24. ர்கமுன்‌ 16 காழ்ழ. மந்டபாநிகி 180 அடு 
2. குலகு ஆவல நகரின்யால்லோ தூர்ப்பு பட 
26. மர 100 அடுகுலு பாடதுகு உத்தரம்‌ ப்ரகா 
27. ரானிகி தக்ஷணம்‌ யிந்துலோகல .சதுரஸ்ரமுந 
28. கு கூடித பூமி கர்பூர செட்லகு சலிபந்தலகி 
29. ன்னி நந்தவனாநகின்னி நியமிஞ்சி நந்தவல்லமீ 
80. ர நகரிகி யீய்ய வலசின பாணம்‌ புட்டு நூரு மணு 
31. ay செல்லிஞ்சேடத்து லோசலி பந்தலிகி 15 ம 
32. ணுவுலுன்னு 
33. அந்து 30 மணுவுலுன்னு மேமுயிச்சிந பூ 
34. மின்னி மீருமி வம்சஸ்துலுன்னு பிட்டபிட்டத 
35. ரானிகி பாரம்பர்யந்தரமுகா அனுப பவிஞ்சு கொனுனு வார 
36. லை வுந்டகலவாரு யீதர்ம சாசனமு தழவா 
37. யி கோவிந்தய்யகாரி அனுமதிநி கொம்மல வெங்க 
38. ட்ராமய்யவராசிநமூ | யிவி விர்த்தி 
39. பொந்திஞ்சிவாரிகி அநேக weer பரிபாலன புரியிந்துன 
40. விருத்த மெஞ்சின வாரிகி அனேகயஜ்ன விகாத ப்ரோஹ 
41. பஃலம்‌ 
42. ஸ்ரீ விஜயரங்க சொக்க 
| 43. நாதய்யவராலூ 


தமிழ்‌ மொழி பெயர்ப்பு 


சகவருடம்‌ 1638 பாத்ரபத மாதம்‌ அஷ்டமி நாள்‌ அன்று ஸ்ரீ 


வீரபிரதாப வீர ஸ்ரீரங்கராயர்‌ கனகிரி நகரத்தில்‌ ரத்ன சிம்மாசனத்தில்‌ 


இருந்து பிரிதிவி ராஜ்யம்‌ செய்த போது காசியப கோத்ரம்‌ சொக்கநாத 


நாயக்கர்‌ பேரனும்‌ ரங்க கிருஷ்ண முத்து வீரப்ப நாயக்கரின்‌ 


மகனுமான விஜய ரங்க சொக்கநாத நாயக்கர்‌ நவராத்திரி கொலு 
வீற்றிருந்தார்‌. அரண்மனைக்‌ குடிகளான வாணபட்டரை கற்பூர 


46 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


செட்டிகள்‌ நங்கபுரம்‌ அன்கேமார நாயுடு, பர்ஹம்‌ நாயுடி பாளையம்‌ 
திம்ம நாயுடு, ஜெயமங்கலம்‌ கஸ்தூரி நாயுடு, பெரட்டூர்‌ ஸ்ரீரங்க நாயுடு. 
கொடுந்தர வடமல நாயுடு ஆகியோர்‌ வாண வேடிக்கை செய்து 
காட்டினர்‌. மன்னன்‌ இதனைக்‌ கண்டு சந்தோஷமாகி அவர்களுக்கு 
வெகுமானமாக ஸ்ரீரங்கம்‌ திருமுகவாசல்‌ ராயகோபுரத்துக்குக்‌ கிழக்கே 
ஜம்புகேசு வரத்துக்கு (திருவானைக்காவல்‌ போகும்‌ வழியில்‌ 16கால்‌ 
மண்டபத்திற்கு  180அடி ஆவல நகரிக்கு கிழக்கு 100 அடி பாதைக்கு 
வடக்கு பிரகாரத்திற்கு தெற்கு. ஆகிய எல்லைகளுக்குள்‌ அடங்கிய 
நிலத்தினைக்‌ கற்பூர செட்டிகளுக்கு தானமாக வழங்கினான்‌. அதனில்‌ 
நந்தவனம்‌ சலிபந்தல்‌ (மடம்‌) முதலியன அமைத்துக்‌ கொண்டு 
பரம்பரை பரம்பரையா அனுபவித்துக்‌ கொள்ள தர்மசாதன பட்டயம்‌ 
கொடுத்தான்‌. இதற்குக்‌ கைமாறாக அரண்மனைக்கு வெடிஉப்பு 100 
மணு எடையும்‌, சலிபந்தலுக்கு 15 மணுவும்‌, நந்தவனத்துக்கு 15 
மணுவும்‌ ஆக 130 மணுகொடுக்க வேண்டுமென நிச்சயிக்கப்பட்டது. 
இந்த தர்மசாசனம்‌ தளவாய்‌ கோவிந்தய்யன்‌ அனுமதிக்கிணங்க : 
வெங்கட்டராமய்யா எழுதினார்‌. இத்‌ தர்மத்தைப்‌ பாதுகாப்பவர்கள்‌ 
எல்லா நற்பலன்களும்‌ பெறுவார்கள்‌. ஸ்ரீவிஜயரங்க சொக்க” நாதய்யன்‌ 


எழுத்து. 


நங்கவரம்‌ செப்பேடு - முன்பக்கம்‌ 


ம்‌... | 
wierd OO FOS CS. 
இ he ல்‌ ன பக்த 


= ல்‌ க 
Mose 000602) P 
| ந்த Be ம தக்‌ 


aod “விபத்‌. 
Qu MOD WT airs 
A kew, i z ee 
J SERER N SK 
வ்‌ வுல 


நங்கவரம்‌ செப்பேடு -. பின்பக்கம்‌ 


10. மதுரை ஆரப்பாளையாம்‌ © 
செப்பேடு 


திருப்பரங்குன்றம்‌ திருப்பணிக்கு குயவர்‌ உறவின்‌ மூறையார்‌ 


கொடை 


மதுரை ஆரப்பாளையம்‌ இராமலிங்க சுவாமிகள்‌ மடாலயத்தில்‌ 
இச்செப்பேடு உள்ளது. 


32 x19 செ.மீ அளவும்‌ 800 கிராம்‌ எடையும்‌ உடையது. 
இருபுறமுமாக 80 வரிகளில்‌ வாசகம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


சகவருடம்‌ 1682(கி.பி.1760), கலிவருடம்‌ 4861 (கி.பி.1760), 
தமிழ்‌ வருடம்‌ விக்கிரம (கி.பி.1760) ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன. 
மதுரை நாயக்க மன்னர்கள்‌ (கி.பி.1529-1736) அனைவரும்‌ 
சொல்லப்பட்டு நாவணப்ப நாயக்கர்‌ என்பவர்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. 


இச்செப்பேடு மதுராபுரி முதலான 56 தேசத்தாரும்‌ ருத்திரப்பச்‌ 
செட்டியார்‌, அழகப்ப செட்டியார்‌, குமரன்‌ சின்ன முத்தழகிரி செட்டி, 
பெரிய முத்தழகிரி செட்டி, வெங்கிடாத்திரி செட்டியார்‌ ஆகிய உறவின்‌ 
முறையாரும்‌ மதுரையில்‌ உள்ள குசவரில்‌ சகல உறவின்‌ முறையாரும்‌ 
சேர்ந்து எழுதிய தீர்மாணமாகும்‌. திருப்பரங்குன்றத்தில்‌ திருப்பணி 
முடியும்‌ நிலையில்‌ இருந்தபோது தங்களுக்கான வரி வருவாய்களைத்‌ 
திருப்பணிக்கு கொடுப்பதன்றும்‌, மண்டப வரியாக ஒரு மண்பாண்டம்‌ 
செய்யும்‌ சக்கரத்துக்கு 5 பணம்‌ வீதம்‌ கொடுப்பதென்றும்‌ முடிவு 
செய்து அதனை இப்பட்டயமாக எழு-தியுள்ளனர்‌. பட்டய வாசகம்‌ 
மதுரைக்‌ கோயில்‌ கணக்கரால்‌ சொல்லப்பட்டு மங்கைபாக ஆசாரியால்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.54. பிரமாதி பங்குனித்‌ திங்கள்‌ (2000. ஏப்ரல்‌) பக்‌.31- 
34. “குயவர்‌ செப்பேடு” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ திரு செ. 
போசு . காப்பாட்சியர்‌. மதுரை 


50. 


செப்பேடு 


கல்ட்‌ 


கன 


சுப்ஷ்த்திறி மன்‌ மகா - மண்டலேசுரன்‌- அரிய 

தழ விபாடணன்‌ பாசைக்கித்‌. தப்புவராய்‌. | 
கண்டன்‌ மூவர்ராயிர கண்டன்‌ கண்ட்‌. 
நாடு. கொண்டு கொண்டநாடு . : டதா 


பாண்டி. மண்டலத்‌ தபனாசாரியன்‌ சோள 


- 'மண்ட்லப்‌ பிரதாப : னாசாரியன்‌ . தொண்ட 
மண்டலச்‌ சண்ட்ப்‌ பிறசண்டன்‌ ' பூறுவதெ E 


திய தெட்சண பட்சம | யுத்கேதர யீளங்‌ கொ 


ங்கு மலையாள] முள்பட்‌ சேர “சோழன்‌ 
பாண்டிய மும்மண்டல முதல்‌ எம்மண்‌ 


டலமுந்‌ திறை கொண்டருழிய ராசாதிராசன்‌ . 


ராசபரமேசுரன்‌ ராசாமாத்தாண்டன்‌ 


து ராசகெம்பீரன்‌: ராசகோலாகலப்‌ பிர . 


. லழகர்‌: ராசமனோபயங்கரன்‌ . மன்னரில்‌ 


மன்னன்‌ மன்னராட்டந்‌ தவிள்த்தான்‌ -துட்‌. 
டரில்த்‌ துட்டன்‌ துட்ட நெட்டூரன்‌ சம்மட்டி 


நாறாயணன்‌ வில்லுக்கு . விசையன்‌ சொல்லு. 


-க்கு அரிச்சந்திரன்‌ குடைக்கிக்‌ கர்னண்‌-.பரிக்கி 


நகுலன்‌ வீராதிவீரன்‌ வீரவிற்க்கிரமாதித்தன்‌ 


உக்கிற. மான வீரபத்திரன்‌ ௧௪ ரத்‌. துரக பதாதி. 
்‌ யளும்‌ கொண்டருழிய அருச்சந்திர- தேவர்‌. ம 
ந காராயர்‌ திருசங்கு. மகாராயர்‌ அருச்சந்திர 


ராயர்‌ விருப்பராயர்‌ தேச தர்மகாராயர்‌ தன்‌ 


e. ‘amu. கிஷ்னராயர்‌ 'புசபலராயர்‌ பறாக்கிரம ' 


“ராயர்‌: - வீரநரசிங்கராயர்‌ விருப்பாச்சிராயர்‌ A 


ட apace 
தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


a 


10. மதுரை ஆரப்பாளையம்‌ செப்பேடு 51. 


26. 
27, 
28. 
29. 
30. 
34. 
32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 


மல்லிகாச்சின : மகாராயர்‌ பிறவுடதேவர்‌[ம] 
காராயர்‌ கெசப்பதிராயர்‌ அசுபதிராயராயர்‌ 

நரபதி ராயர்‌ வெருகல்‌ ராயர்‌ அச்சுதராயர்‌ 
கோவிந்தராய சீரங்க “ராயர்‌ நாகமனாயக்கர்‌ 
விசுவநாதடுர்‌ முத்துக்‌ கிஷ்ணப்ப னாயக்கர்‌ முத்து 
வீரப்பனாயக்கர்‌ வீர்ராகுவ: நாயக்கர்‌ திருமலை 
நாக்கர்முத்து - வீரப்ப நாயக்கர்‌ சொக்கநாதர்‌ நா 
யக்கர்‌ விசைய ரங்கக்‌ கிஷ்ட்டிண முத்துவீர 


ச்‌ சொக்கலிங்க்‌ நாயக்கர்‌ காமாட்சியம்மன்‌ வர 


ய்பிரசாத்தரான ணர்வணப்ப நாயக்கரய்யனவர்‌ 

கள்‌ செங்கோல்‌. நடத்தும்‌ பிறிதிவிராச்சியங்‌ 
சாலிவாகன சகாப்பத்தம்‌ ச௭௱௮யஉ க்கு மேல்‌ 
கலியுக சாந்தம்‌: ௪௲௮௱௬௰௧ க்கு மேல்‌ செல்‌ 
ல்லா நின்ற விக்கிறம ஹூ காற்கிகை' i உ ௨௰௯ ' 
2 மதுராபுரி முதலன்‌ பத்தாரு 'தேசத்தாரும்‌ ருத்‌ 
திரப்ப செட்டியார்‌ அழகப்ப செட்டியார்‌ குமரன்‌ 
சின்ன முத்தழகிரி செட்டி பெரிய முத்தழகிரி செட்டி 


. . வெங்கிடாத்திரி செட்டியாருள்‌ பட்டாரு ஏம 


ன்‌ மதுராபுரியிலிருக்கும்‌ சோமான்‌ குசவரி 


ல்‌ பாநதாங்கி வேழான்‌ ஒ எட்டு. ஒடயர்‌ வே 


ளான்‌ நிம்மா செட்டி வேளான்‌ சொக்கநா 

த ais Bir உள்பட உறவின்‌ முரையார்‌ சகல 
சனங்களுக்கும்‌ தற்மசபால. சாதனப்‌ பட்டையம்‌. 
எழுதிக்‌ கொடுத்தபடி திருப்பறங்கிரியில்‌ திருப்‌. 
பணி கட்டி முகிப்பிக்கிற படியினாலே அந்தத்தி[ருப்‌] 
பணிக்கி தங்கள்‌ வளியில்க்‌ குசவர்‌ சருவ | 
த்திராளுக்கும்‌ நமக்குண்டான வரியிரையாதி 


32 


53. 
54, 
55, 
56. 
57. 
58. 
59. 
60. 
61. 
62. 
63. 
64. 
65. 
66, 
67. 
68. 
69. 
70. 
7. 
72. 
73. 
74. 
75. 
76. 
77 
78. 
79. 


80. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


ந்தமும்‌ விட்டு கொடுத்து 'சருவமானுபம்‌ பண்ணி 
விச்சபடியிநாலே தங்களுக்குள்ள வரி எல்லா 

ம்‌ திருப்பணிக்கிக்‌. கொடுத்துக்‌ கொண்டு மேல்ப்ப 

டி மண்டப வரி நாலு தேசத்து உறவின்‌ முரையா 
ானவரும்‌ சக்கரத்துக்கு அஞ்சுபணம்‌ குடுத்து சு 

வாமி காரியத்துக்கு அட்டி சொல்லாமல்‌ குடுத்து 

நடத்து விப்பற[ா]கவும்‌ மதுரபுரியில்த்‌ தங்களுடன்‌ 
பங்காழி பண்டிக்‌ குசவ ரொப்பந்தம்‌ நடந்துகொள்‌ 
வராகவும்‌ இந்த படிக்கு பட்டணசாமி வரி சறுவ மாணியப்பம 
mù திருப்பணிக்கி விட்ட படியிநாலே சந்திறாதிர சந்‌ 

திரப்‌ பிறவேசவரையும்‌ கல்லும்‌ காவேரியும்‌ புல்லு 

ம்‌ பூமியுமுள்ள வரைக்கும்‌ Epu மாணிப உம்பள 

மாய்த்‌ திருப்பணிக்கி முதலிட்டுக்‌ கொண்டு வருவா 
ராகவும்‌ யிந்தப்‌ படிக்கித்‌ தேசத்தாருமருகிறாப்ப செட்டி 
யாரும்‌ அழகப்ப செட்டியும்‌ மேன்பாநதாங்கி வேள 

ஈன்‌ ஒட்டு உடையன்‌ வேளாள்‌ நிம்ம செட்டி வேளான்‌ சொ 
க்கநாத. வத்தியாருள்பட்ட நாலு தேசத்து உரவின்‌ முரையார்‌ 
அனைவருக்கும்‌ சருவ மானிப சாதனப்‌ பட்டயம்‌ எளு 
திக்‌ கொடுத்தோம்‌ யிந்த: தர்ம்ம காரியம்‌ வரியிறை 

க்கி யாதாமொருத்தரடிமியளித்த துண்டானால்‌ கெங்க ௧ 
ரையிலே காரம்‌ பசுவை கொண்ட தோசத்திலேயும்‌. 

இந்தக்‌ கரையிலே பிறாமணரைக்‌ கொண்ட தோசத்திலே 
யும்‌ மாதாபிதாவைக்‌ கொண்ட தோசத்திலேயும்‌ போ 
வாராகவும்‌ மயிந்தப்‌ படிக்கி மீனாட்சியம்மன்‌ சுந்த: 


ரேசுரர்‌ காமாட்சியம்மன்‌ மத்தியாய்‌. மதுராபுரி - 


“ules கோவில்க்‌ கணக்கு விளுப்பராயறர்‌ சொல்ப்ப 


டிக்கி மங்கபாக ஆசாரி எழுத்தினது உருத்திரப்ப 


செட்டியார்‌ அழகப்ப செட்டியார்‌ ஒப்பம்‌ உ. 


lL சந்தையூர்‌ செப்பேடு 


காவல்‌ நாட்டாண்மைக்குப்‌ பட்டயம்‌ 


மதுரை மாவட்டம்‌ பேரையூர்‌ வட்டம்‌ சந்தையூரில்‌ உள்ள 
தலையாரி திரு. வேல்சாமி மூப்பன்‌ அவர்களிடம்‌ உள்ள இரு 
செப்பேடுகளில்‌ இது ஒன்று. 


22 %14செ.மீ ' அளவுள்ள இச்செப்பேடு தலைப்பகுதியில்‌ 
துளையுடன்‌ கூடிய அரை வட்ட அமைப்புடையது. முன்பக்கம்‌ 35 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 15 'வரிகளுமாக 50 வரிகளில்‌ வாசம்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. ' | 


செப்பேட்டில்‌ தமிழ்‌ வருடம்‌ ராக்ஷச (றாச்சித) குறிப்பிடப்‌ 
படுகிறது. மன்னர்‌ பெயர்‌ இல்லை. பாளையப்பட்டு கூளப்பநாயக்கர்‌ 
பெயருள்ளது. ராணுவம்‌, மணியக்காரர்‌, சங்கிலி அளவு (Chain) 
ஆகிய ஆங்கிலேயர்‌ காலச்‌ சொற்கள்‌ பயின்று இருக்கற 
கி.பி. 17ஆம்‌ . நூற்றாண்டுச்‌ செப்பேடாகக்‌ கருதலாம்‌. 


_ சந்தையூர்‌ சலுப்ப பெத்தண்ண செட்டி அதிகாரம்‌ 
(துரைத்தனம்‌! செய்து: வந்தபோது அவனிடம்‌ மாதம்‌ 9 கலம்‌ தானியக்‌ 
கூலிக்கு வீரண்ணசேறுவை காவல்பணி செய்துவந்தான்‌. சந்தையில்‌ 
இருவருக்கும்‌ சச்சரவு (சல்லியம்‌) .ஏற்பட்டு வீரணன்‌ சேர்வை சலுப்‌ 
பெத்தண்ணனின்‌ தலையை வெட்டி, ரத்தக்கைகளோடு இரவு 
நடுசாமத்தில்‌ கூளப்ப நாயக்கர்‌ ' முன்கொண்டு வந்து வைத்து 
சந்தையூரை . கூளப்ப நாயக்கரின்‌ - பாளையப்பட்டு ஊராக்கினான்‌. 
கூளப்ப நாயக்கரும்‌, ராணுவமும்‌ மகிழ்ந்து அவனுக்கு சத்தையூரைச்‌ 
சேர்ந்த 18 பட்டி காவல்‌ - நாட்டாண்மை அளித்தனர்‌. அவனது சாதி 
"கம்பளக்காறனாகவும்‌. தென்மலை குத்தகை, சாதிக்‌ கம்பளக்காறனாகவும்‌ 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.65, தாரண - மார்கழித்‌ திங்கள்‌ (ஜனவரி 2005) பக்‌.14- 
18. “சந்தையூர்‌ செப்பேடுகள்‌” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்கள்‌ 
திரு பொ. இராசேந்திரன்‌, முனைவர்‌ வெ.. வேதாசலம்‌, கல்வெட்டாய்வாளர்கள்‌, 
மதுரை. : 


54 தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1. 


அங்கீகரித்து பட்டயம்‌ . எழுதிக்‌ “கொடுத்தனர்‌. கூளப்ப நாயக்கர்‌ 
பாளையப்பட்டு ஏரிகள்‌ (கண்மாய்‌) பாசனத்தில்‌ 30 கலம்‌. விதைப்பாடு 
நஞ்சை நிலமும்‌ 60. சங்கிலி புஞ்சை நிலமும்‌ தரப்பட்டது. 18 பட்டி 
கிராமத்து வீடுகள்‌ ஒவ்வொன்றும்‌ 1 பணம்‌. 3 குறுணி தானியம்‌ 
தருவதென்றும்‌, ஆடு உள்ளவர்கள்‌ . 1 கிடாய்‌ தருவதென்றும்‌, 
அரண்மனைக்கு அடுத்து . இரண்டாவதாக. இவனுக்கு கோயில்களில்‌ 
தீர்த்தம்‌ திருமாலை தருவதென்றும முடிவாயிற்று. 


சாட்சிகள்‌, பட்டயம்‌ எழுதியவர்‌ பெயர்களும்‌ 

ஓம்படைக்கிளவியில்‌ சதிரகிரி சிவன்‌, பெருமாள்‌ கோயில்களும்‌ 
சொல்லப்‌ பட்டுள்ளன. 
செப்பேடு 
முன்பக்கம்‌ 

1. உ கிருஷ்ண 

2. ' சகாயம்‌ 

3. près ட. ஆவணி மீ சந்தையூ 
4. ரில்‌ சலுப்ப பெத்தண்ணசெட்டி துரத்‌ 

5. தனம்‌ பணம்‌ பண்ணிக்‌ கொண்டிருந்தா 

6. ன்‌ அவனிடத்தில்‌ வீரண்ண சேறுவைகாற 

7. “ன்‌ மாசம்‌ களத்‌ தவசத்துக்கு .காவல்க்காறனா 

8. .க யிருந்தான்‌ அப்போது சந்தையில்‌ சலு 
9. ப்ப செட்டிக்கும்‌ வீரண்ணசேறுவைகாற 

10... னுக்கு சல்லியம்‌ வந்திது அப்படி ஒருனா 
ர. ள்‌ வெள்ளிக்கிழமைத்‌ தினத்தில்‌ நடுச்சா 

12. “மத்தில்‌ சலுப்பனை வெட்டி பச்சைக்கறங்‌ கெ 

13. £ண்டு ஒன்பது க கூளப்ப னாக்க 

14. நிட்த்தில்‌ வய்த்து பட்டங்கட்டி கய்யெடுத்த 
15. டான்‌ சபையைப்‌ பெருக்கி கூளப்பனாக்கற்‌ 


16. ரென்று பட்டங்கட்டி பாளையப்பட்டு ஊற்‌) 


11. சந்தையூர்‌ செப்பேடு - 1 


17 
18. 
19. ` 
20. 


21. 


22: 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31:7 
32. 
33. 
34. 
35. 


றும்‌ உண்டாக்கினான்‌ வீரணன்‌ சேறுவை 

காறன்‌ - கூளப்பனாக்கற்‌ அரமனையாருக்கும்‌ ஓ 
ன்பது கம்பளத்துக்கும்‌ - றாணுவத்துக்கு சந்தோ 
சமாகி உனக்கு என்ன வேணுமென்று கேட்‌ 
டாற்கள்‌ வீரணன்‌ சேறுவைகாறன்‌ சொ 

ன்னது சந்தையூற்‌ கூளப்பனாக்கரை சேர்‌ 

ற்ந்த .பதினெட்டுப்பட்டிக்கும்‌ காவல்‌ நாட்டா 
மை சேறுவை என சாதிக்‌ க்ம்பளிக்காறனாகவும்‌ 
ஷே மலையில்‌ தென்மலைக்‌ குத்தகை ௧ 
ம்பளி-யிப்படி சாதினப்பட்டயத்துக்கு 
உத்தறவாக வேணுமென்று கேட்டான்‌ அந்த 
ப்படிக்கி உத்தறவு குடுத்தாற்கள்‌ யிந்த மூன்‌ 
ன்றுவகைக்கி மானிபம்‌ நஞ்சை கூளப்பனாக 


ற்‌ பாளையப்பட்டைச்‌ சேற்ந்த கம்மாயில்‌ 


_௩௰ கலம்‌ - விரைப்பாடு பிஞ்சை ௯௰ சங்கி 


லி யிதுவும்‌ காவலுக்கு விபறம்‌ கூளப்பனா 
க்கரைச்‌ சேற்ந்த பதினெட்டுப்பட்டி கிறாமத்தி 
லுள்ள குடியனாவன்‌ கட்டின வீட்டுக்கு பணம்‌ ௧ 


முக்குறுணி தானியம்‌ ஆடு வச்சிருக்கப்பட்ட 


பின்‌ பக்கம்‌ 


36. 
37. 
38. 
39. 
40. 


4. 


வன்‌ கும்பக்கு கிடாயி 

தீத்தம்‌-திருமாலை காச்சி வருமானம்‌. - அர 
மனைக்கி முன்னையும்‌ ரெண்டாவது வீரன 
சேருவைகாறனுக்கு யிந்தப்படி வருசா 
ந்திரம்‌ நடக்கும்படிக்கி சாதினபட்டயம்‌ ௭ 
ழுதிக்‌ குடுத்தது யிந்தப்படிக்கி றாசமனிய ஸ்ரீ 


ரி கூளப்பனாக்கறவர்கள்‌ கய்யி ஒப்பம்‌ 


55 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


யிதற்கு சாட்சி கணக்கு சுந்தரம்பிள்ளை ௨ 
சாச்சி கம்பளத்து பெரியமுத்து னாக்கற்‌ -௩- 
சாச்சி-சிவலிங்கம்‌ மணியகாறன்‌ யிை 

த யாதாமொருதற்‌ அடி அடி அளித்தால்‌ 
சதிரகிரி சுந்தரமகாலிங்கம்‌ கிஷ்ட்ட 
ணமூர்த்தி கேள்ப்பாற்‌ யிந்தப்‌ பட்டயஞ்‌ 
செய்தவன்‌ கானுசாபறம்‌ ஆசா 


ரி வேணுங்‌ காமாட்சி அம்மம்‌ துணை வ. 


ib 
tg ஆன 


Plin 


k 


- முன்பக்கம்‌ 


சந்தையூர்‌ செப்பேடு - 1 


சந்தையூர்‌ செப்பேடு - 1 - பின்பக்கம்‌ 


2. சந்தையூர்‌ செப்பேடு 


வலையன்‌ மூப்பன்மார்‌ சாதி பட்டத்து மூப்பன்‌ மரியாதை 
பட்டயம்‌ 


மதுரை மாவட்டம்‌ பேரையூர்‌ வட்டம்‌ சந்தையூரில்‌ உள்ள 
தலையாரி திரு. வேல்சாமி மூப்பன்‌ அவர்களிடம்‌ உள்ள இரண்டு 
செப்பேடுகளில்‌ இது இரண்டாவது செப்பேடாகும்‌. 


22 %14செ.மீ அளவள்ள இச்செப்பேடு தலைப்பகுதியில்‌ 
துளையுடன்‌ கூடிய அரைவட்ட அமைப்புடையது. முன்பக்கம்‌ 33 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 13 வரிகளுமாக மொத்தம்‌ 46 வரிகளில்‌ 
வாசம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


செப்பேட்டில்‌ தமிழ்‌ வருடம்‌ ராக்ஷச (ராச்சிதா! மற்றும்‌ மன்னர்‌ 
திருமலை நாயக்கர்‌ (கி.பி.1629-1659) பற்றிய குறிப்புகள்‌ உள்ளன. 
இம்மன்னர்‌ காலத்தில்‌ ராக்ஷச தமிழ்‌ வருடம்‌ வரவில்லை. எனவே 
அவருக்குப்‌ பின்‌ கி.பி.1675ல்‌ வந்த ராக்ஷச வருடமாக இதனைக்‌ 
கொண்டு அவருக்குப்‌ பின்‌ இச்‌ செப்பேடு படக்‌ 
கொள்ளலாம்‌. 


திருமலை நாயக்கர்‌ சந்தையூர்‌ கிருஷ்ணர்‌ கோயிலுக்கு 
வந்தபோது கூளப்பநாயக்கரும்‌, வீரணன்‌ சேருவையும்‌ பாதகாணிக்கை 
வைத்து வணங்கி மரியாதை செய்தனர்‌. வீரணன்‌ சேர்வைக்கு 18 
பட்டி கிராம காவல்‌ நாட்டாண்மை, சாதி கம்பிளிக்கார அதிகாரம்‌ 
ஆகியவை முன்பு கூளப்ப நாயக்கனால்‌ தரப்பட்டிருந்ததை திருமலை 
நாயக்கரும்‌ ஏற்று உறுதிசெய்தார்‌. கூடலூர்‌ கம்பம்‌, உத்தப்ப நாயக்கன்‌ 
வெள்ளைமலை, மதுரை மேலவாசல்‌ ஆகிய எல்லைக்கு 


கல்வெடடு இதழ்‌ எண்‌.65, தாரண - மார்கழித்‌ திங்கள்‌ (ஜனவரி 2005) பக்‌.14- 
18. “சந்தையூர்‌ செப்பேடுகள்‌” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்கள்‌ 
திரு பொ. இராசேந்திரன்‌. முனைவர்‌ a வேதாசலம்‌. கல்வெட்டாய்வாளர்கள்‌. 


மதுரை. 


60 தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1 


உட்பட்ட வலையன்‌ மூப்பன்மார்‌ வாழும்‌ பகுதிக்கு வீரணன்‌ சேருவை 
சாதி மூப்பன்‌ எனப்‌ பட்டம்‌ கொடுத்து அவ்வூர்களில்‌ தீர்ப்புச்‌ சொல்ல 
கம்பளி விரித்து பிடி செம்புட்ன்‌ அமரும்‌ அதிகாரமும்‌ வழங்கப்பட்டது. 
அப்படி அமரும்போதும்‌ தீர்ப்பளித்து எழும்‌ போதும்‌ அவருக்கு 
தட்டில்‌ வெற்றிலைப்‌ பாக்குடன்‌ 5 பணம்‌ வைத்து மரியாதை செய்ய 
வேண்டும்‌ என்றும்‌ உறுதி செய்யப்பட்டு பட்டயம்‌ வழங்கப்பட்டது. 

. சாட்சிகள்‌, பட்டயம்‌ எழுதியவர்‌ பெயர்களும்‌ ஓம்படைக்‌ 
கிளவியில்‌ சதுரகிரி சிவன்‌, பெருமாள்‌ கோயில்களும்‌ 
சொல்லப்பட்டுள்ளன. 


செப்பேடு 


— 


உ கிருஷ்ண 

சகாயம்‌ 

'றாச்சித ஆவணி மீ ஸ்ரீரிம 

து மதுறாபுரித்‌ தலத்துக்கு கற்த்தறாகிய மகறா 
ச மானிய ஸ்ரீரி திருமலைனாயக்கரவர்கள்ச்‌ 
சந்தையூர்‌ கிருஷ்ட்டண சுவாமி கோவிலில்‌ 
சீமை பாற்க்க வந்திரங்கி யிருந்தார்கள்‌ அ 
ப்போது றாசமானிய ஸ்ரீரி சந்தையூர்‌ கூளப்‌ 


© o NAAR வற 


பனாக்கரும்‌ - .வீரணன்‌ "சேருவைகாரனும்‌ படி 
10. பாற்க்கிலை' பாதகாணிக்கை (Hw பொன்‌ 

1. வச்சு கண்டு கொண்டார்கள்‌ றாசா சந்தோச 
12. மாகி என்ன்‌ விபரமென்று கேட்டார்‌ அப்பே. 
13. £து கூளப்பனாக்கர்‌ அரம்னையாறும்‌ வீரண 
14. ன்‌ சேறுவைகாரனும்‌ - முன்‌ சந்தையூர்‌ கூள 
15. - ப்பனாக்கரை உண்டு பண்ணின விபரங்களைச்‌ 
16. சொன்னார்கள்‌ சொன்னதின்‌ பேரில்‌ றாசா 

17. சந்தோஷமாகி ஜையான்‌  சாதிக்கி பட்டத்து மூப்‌ 
18. பனென்றும்‌ - சாதிக்‌ -கம்பளிக்கார னென்‌ 


19. றும்‌ - சாதிக்‌ கம்பிளிப்‌ பட்டயத்துக்கும்‌ ஊறு 


12. சந்தையூர்‌ செப்பேடு - 2 


6l 


20. ப்‌ பதினெட்டுப்பட்டி கிறாமத்து தலங்காவல்‌ 

21. ப்‌ பட்டயத்துக்கும்‌ உத்தரவாச்சுது டேயான்‌ சா 

22. தி வலையன்‌ மூப்பன்மார்‌ யிருக்கப்பட்ட யிட 

23. த்துக்கு மால்‌ மதுரை மேலவாசல்‌ வரைக்கும்‌ 

24, வடக்குமால்‌ உத்தப்பனாக்கன்‌ வெள்ளைமா]லை 

25, வரைக்கும்‌ மேற்க்குமால்‌ கூடலூர்‌ கம்பத்து வ 

26. ரைக்கும்‌' யிந்த பூமிகளில்‌ உள்ள வலை 

27. யன்‌ மூப்பன்மார்‌ சாதிக்கிப்‌ பட்டத்து மூப்பன்‌ 

28. னே கம்பிளி போட்டு பிடி செம்பும்‌ வய்த்து உ 

29. ளுக்காந்தால்‌ தலைகட்டுக்கு WH பணம்‌ வச்சு 

30. க்‌ கண்டு கொள்கிரது எந்திரிக்கும்‌ போது 

31. WE பணம்‌ தட்டு பாற்க்கு வெத்திலை வச்சு கும்பி 

32. ட்டு எளுப்பவும்‌ யிந்தப்படிக்கி ஆடி தீவாளிக்கி 

33. கும்புக்கு கிடாயிக்‌ குடுக்கவும்‌ யிந்தப்படிக்கி 
பின்பக்கம்‌ 

34. எங்கள்‌ மனறாசியால்‌ எழுதிக்‌ குடுத்த சா 

35. தனப்பட்டயம்‌ யிந்தப்‌ படிக்கி கர்தறாகிய 

36. திருமலை னாயக்கரவற்கள்‌ திருக்கறத்தினால்‌ 

37. ஒப்பம்‌ யிந்தப்படிக்கி சந்தையூர்‌ கூளம்‌ . 

38. பனாக்கர்‌ கய்யில்‌ ஒப்பம்‌ யிதை யாதாமொரு 

39. ருதர்‌ அடிஅளித்தால்‌ சதிரகிரி சுந்தரம 

40. காலிங்கம்‌ கிருஷ்ட்டணமூற்த்தி கேள்ப்ப 

41. ni யிதற்கு சாட்சி சந்தையூர்‌ கணக்கு சுந்‌ 

42. தரம்பிள்ளை -௨- சாட்சி கம்பளத்து பெரியமு 

43. த்து னாக்கர்‌ -௩- சாட்சி சிவலிங்க மணியகா 

44. ரன்‌ யிந்தப்‌ பட்டயஞ்‌ செய்தவன்‌ கானுச 

45. ஈபறம்‌ சுந்தரம்‌ ஆசாரி உ வேணுங்‌ 

46. காமாச்சி அம்மன்‌ துணை ௨. 


ஸ்டடி 


ர CCS 
Les AEs ak 


Seas 
“மெ 


jam Le TOY 
AE hp 
E 


'சந்தையூர்‌ செப்பேடு - 2 - முன்பக்கம்‌. 


பின்பக்கம்‌ 


- 2 


செப்பேடு 


பூா 


1 
௩ 


சந்தை 


i 


13. வேளான்தரவை - இளமநேரி 
செப்பேடு 


சோர்வைக்காரருக்கு வலையர்‌ எழுதிக்‌ கொடுத்த 


பளிக்காணி பட்டய சாதனம்‌ 


இச்செப்பேட்டில்‌ கலிவருடம்‌ 4792 (கி.பி.1691 சகவருடம்‌ 
1613 (கி.பி.1691 தமிழ்‌ வருடம்‌ பிறசோற்பத்தி (கி.பி.1691 ஆகியவை 
குறிக்கப்படுகின்றன. மன்னன்‌ இரகுநாத சேதுபதி (கி.பி.1691 குறிக்கப்‌ 
படுகின்றார்‌. 

வேளான்தரவை வீரமூப்பன்‌ மகன்‌ பிள்ளை வீராயி 
இளமநேரியில்‌ தன்பெற்றோருடன்‌ வசித்தபோது இளமநேரி நயினு 
குட்டி சேர்வைக்காரனுடன்‌ கள்ள உறவு கொண்டு கர்ப்பமடைந்தாள்‌. 
திருமணமாகாத அவள்‌ கர்பமடைந்ததை அவளது சாதியாரும்‌ 
பெற்றோரும்‌, சகோதரர்களும்‌ கண்டித்துக்‌ கேட்டபோது தன்‌ 
உறவினை வெளிப்படுத்தியதோடு பிறகு தன்னுயிர்‌ மாய்த்துக்‌ 
கொண்டாள்‌. அவளது சாதிக்காரர்கள்‌ அரசரிடம்‌ நயினுகுட்டி மீது 
குற்றம்‌ சுமத்தி நீதிகேட்டபோது குற்றம்‌ ஏற்கப்பட்டு பதிலுக்கு பலி 
கொடுப்பது என முடிவாகியது. நயினுகுட்டி தங்கை உடையக்காள்‌ 
பலிக்கு பலியாக நிச்சயிக்கப்பட்டு வீராயி உடல்‌ தகனம்‌ செய்யப்பட்ட 
இடத்தில்‌ மற்றொரு தீமூட்டி உடையக்காளைப்‌ பலியாக உயிரோடு 
ஏற்றினர்‌. இச்சமயத்தில்‌ வலையர்களாகி மூப்பன்மார்கள்‌ அவளை 
எரிக்க வேண்டாம்‌ என முடிவு செய்து தங்கள்‌ டப்‌ ஒரு 
பிள்ளையாக ஏற்றுக்கொண்டனர்‌. 


சாதி பிள்ளை வழியினருக்கு கலியாணத்திற்கு 7 பணம்‌, 50 
பாக்கு, 1 குறுணி அரிசி, 1 கிடாய்‌ குரங்கு கொடுப்பது என்றும்‌; தாலிக்‌ 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.22 சுக்கில ஆண்டு வைகாசித்‌ திங்கள்‌ (மே 1989) 
பக்‌.17-24, “பளிசாதனப்பட்டயம்‌” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌. 


டாக்டர்‌ எஸ்‌.எம்‌. கமால்‌, இராமநாதபுரம்‌. 


13. வேளான்தரவை - இளமநேரி செப்பேடு 65 


கட்டுக்கு 5 பணம்‌, 30 பாக்கு, 3 படி அரிசி, 1 கிடாய்‌ குரங்கு 
கொடுப்பது என்றும்‌; சடங்குக்கு 3 பணம்‌, 15 பாக்கு, 3 படி அரிசி, 
1 கோழி கொடுப்பது என்றும்‌; இதுபோல்‌ மேலும்‌ ஆண்டுதோறும்‌ 
கொடுப்பவை. சாதியில்‌ விவகாரம்‌ ஏற்பட்டால்‌ தீர்ப்பது, சேராசேர்க்‌ 
கைக்கு தீர்வை, வாரிசு இல்லாமல்‌ இறந்து போனால்‌ சடங்கு செய்வது 
போன்றவையும்‌ நிர்ணயிக்கப்பட்டு இப்பட்டயம்‌ எழுதப்பட்டுள்ளது. 
இம்‌ முடிவுகளை கூடி எடுத்தவர்கள்‌ வலையரில்‌ 8 கிளையினர்‌ 


ஆவா. 


செப்பேடு 
இராமஜெயம்‌ 


1. சுபஸ்ரீ ஸ்ரீமது மாகமண்டலேசுபரன்‌ அரியாயிர தள விபாடன்‌ 
பாசை 


2. க்கு தப்புவராத கண்டன்‌ கண்டநாடு கொண்டு கொண்ட 


நாடு குடா 

3. தான்‌ பாண்டி மண்டலப்‌ பிரதாபாசாரியான்‌ சோள மண்டலப்‌ 
பிறதி 

4, ஷ்ட்டாச்சாரியான்‌ தொண்ட மண்டலப்‌ பிறசண்டன்‌ ஈளமுங்‌ 
கொ. 


5. ங்கும்‌ யாள்ப்பாணமும்‌ அளித்து கெசவேட்டை கொண்டருளி 

6. ய ராசாதிராசன்‌ ராசபரமேசுரன்‌ ராசமார்த்தாண்டன்‌ ராச கெம்பீ 

7. ரன்‌ இளசிங்கம்‌ தளசிங்கம்‌ தொட்டியர்‌ மோகத்‌ தவிள்த்தான்‌ 
துல 

8. sat மோகந்தவிள்த்தான்‌ எட்டன்‌ தலையில்‌ கட்டும்‌ விருதைக்‌ 
கா 

9. விலே கட்டுங்‌ கலங்காத கண்டன்‌ தாலிக்கு வேலி சத்திராதிகள்‌ 
ü i 

10. ஸண்டன்‌ சொரிமுத்து வன்னியன்‌ சேதுகாவலவன்‌ அடைக்‌ 
கலங்‌ 


1. காத்தான்‌ சேதுமுல துரந்தரன்‌ இராமநாதசுவாமி காரிய துரந்தர 


66 


17. 


2. 


26. 


28. 


. தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


ன்‌ றக்‌ துரந்தரன்‌ இரணிய கெற்ப ரவிகுல திலகன்‌ 
சாமித்துரோ 


தர்‌ வெண்டயம்‌ விளங்கும்‌ யிருதாளினான்‌ அனுமக்‌ கொடி 
கெரு 

ட கொடி சேவல்க்கொடி உடையான்‌ தொண்டியன்‌ துறை கா 
வலன்‌ செம்பிவளநாடாதிபன்‌ பூலோக தெய்வேந்திரண்‌ வில்லு 
க்கு விசையன்‌ சொல்லுக்கு அரிச்சந்திரன்‌ குடைக்கு கர்ணன்‌ 
பஞ்‌ 
௪ பாணா வுதாரன்‌ வீரலெட்சுமி விசைய லட்சுமி ராசலட்சுமி 
சா 

ம்பிருட்‌ செயலட்சுமி அஷ்ட்டலட்சுமி வாசன்‌ பஞ்ச வர்ணப்‌ 
பாவாடை 

விருதினான்‌ செங்காவிக்கொடி உடையோன்‌ மலைகலங்கினும்‌ 


மனங்‌ கலங்காத கண்டன்‌ சிவசமய பரிபாலநன்‌ அசுபதி 


'கசபதி நரபதி . 


தேவை நகராதிபதியான ரகுநாத சேதுபதி ராச்சி பரிபாலன 
ம்‌ பண்ணியருளா நின்ற கலியுகம்‌ 4792 சாலிய வாக 

ன சகாப்தம்‌, GH 1613 மேல்‌ செல்லா நின்ற பிரசோற்பதி 
QR வைகாசி மீ 17 a இளமநேறியிலிருக்கு நயினுகுட்டி. 
சேருவைகார 

னுக்கு வலையரில்‌ ராதான்‌ கிளை பூச்சிக்‌ கிளை பட்டங்கட்டி 
கிளை வீரப்பிள்ளை கிளை படை 

யன்கிளை அய்வன்கிளை கோணாண்டி கிளை வதிபிடிங்கி 
கிளை இந்த எட்டு 

க்கிளையிலுச்‌ சேர்ந்தி மூப்பமார்‌ வேளாந்தரவை பெரிய 
வீரமூப்பன்‌ சி 

ன்னு மூப்பன்‌ அவன்கள்‌ அரங்கக்‌ கிளவன்‌ மடத்துடையான்‌ 


மூப்பன்‌ நெ 


13. வேளான்தரவை - இளமநேரி செப்பேடு 67 


29. 
30. 
31. 

32. 
33. 
34, 
35. 
36. 
37. 
38. 
39. 


40. 


41. 


42. 


43. 


டு உடையான்‌ மூப்பன்‌ சக்கரைக்‌ கோட்டை வீராண்டி மூப்பன்‌ 
கருப்ப 

ட்டிக்‌ கிளவன்‌ காஞ்சானூரணி காஞ்சான்‌ மருங்கன்‌ பெருவயல்‌ 
பிச்‌ | 

ச மூப்பன்‌ சிட்டாரு கோட்டை வீரமூப்பன்‌ அத்தியூத்து 
பெரிய குப்பா 

மூப்பன்‌ சின்னக்குப்பா மூப்பன்‌ ஆண்டிக்‌ கறுப்ப மூப்பன்‌ 
அளகாங்‌ 

குளம்‌ நொண்டி முட்டக்‌ கிளவன்‌ ராமப்பன்‌ மெய்யமூப்பன்‌ 
ஆத்தங்கரை 

ச்‌ சின்னச்‌ சருக்கான்‌ பெரிய சருக்கான்‌ கறுத்தப்பயல்‌ மாகாளி 
எண்மண்ட 

லங்கொண்டான்‌ தில்லாமூப்பன்‌ கோடிக்காக்‌ கிளவன்‌ கறுப்ப 
மூப்பன்‌ 

தாமரைக்குளம்‌ நம்பியா மூப்பன்‌ கறிதின்னி குப்பா மூப்பன்‌ 
இருட்டூரணி 

ஓச்சி மூப்பன்‌ ஒய்யா மூப்பன்‌ பட்டாணி மூப்பன்‌ பிலிச்சான்‌ 
மூப்‌ l 

பன்‌ வெள்ளைய மூப்பன்‌ நாகாச்சிக்‌ கறுப்ப மூப்பன்‌ கோனு 
டையா மூப்ப 

ன்‌ வேதாளை தூங்க மூப்பன்‌ சுந்தரதாசி மடம்‌ சடைய 
மூப்பன்‌ ராமீசுரம்‌ 

மாகாளி மூப்பன்‌ ராமு மூப்பன்‌ தினைக்குளம்‌ ராக்க மூப்பன்‌ 
மோருக்குள 

ம்‌ வலைக்‌ காவல்க்கார மூப்பன்‌ ஏறுபடி அனக மூப்பன்‌ 
மடத்‌ துடையா மூப்ப 

ன்‌ வேம்பாறு மாரி மூப்பன்‌ திருப்பாலைக்குடி கூத்த மூப்பன்‌ 
வனாதி கறுப்ப மூ 

ப்பன்‌ மங்கலக்குடி சின்ன மெய்ய மூப்பன்‌ சுந்தர பாண்டியன்‌ 


பட்டண 


68 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 

44. த்‌ துள்ளுக்குட்டி மூப்பன்‌ நாங்களனைவோருந் தங்களுக்கு 
பளிக்‌ காணி: 

45. க்கு எழுதிக்‌ குடுத்தப்பட்டைய சாதனமாவது வேளாந்தரவை 
வீரமூ 

46. ப்பன்‌ மகன்‌ பிள்ளை வீராயி தங்கள்‌ வளவில்‌ சிறுபிள்ளை, 
யில்‌ விந்து 

47. சேந்திருந்ததி அந்த பெண்ம்‌ பிள்ளை பெரிய பிள்ளையாய்‌ 
ருதுவ 

48. ஈகி சாதியில்‌ கட்டிக்‌ குடாமலிருக்கையில்‌ வயத்தில்‌ கெற்பமாய்‌ 

49. ருந்தது அதுகாரியம்‌ தாய்‌ தகப்பன்‌ அண்ணன்‌ தம்பி சாதியார்‌ 

50. அரிந்து அந்தப்‌ பெண்ம்‌ பிள்ளை .கண்டிச்சு கேள்க்கு மிட 

51. த்தில்‌ அந்த பெண்ம்‌ பிள்ளை சாதியாரிடத்தில்‌ சொன்னது 
நயினுக்‌ குட்டி 

52. சேருவைக்காரனூடனே கூடி வயத்திலே கெற்பம்‌ வந்த தென்று 
ருசுவுட 

53. னே சொன்னாள்‌ அவளைச்‌ சாதியார்‌ தெண்டினை பண்ண 
உடனே உயிர்வ 

54. தைப்‌ பண்ணிப்‌ போட்டு நில்லு சேருவைக்காரனை 
பளிக்குப்‌ பளி: குடு 

55. வென்று துரையவர்கள்‌ சமூகத்தில்‌ கொண்டு போய்விட்டு 
துரையவர்‌ 

56. களும்‌ ஞாயத்தை விளங்கி நயினுக்குட்டி சேருவைக்‌ காரனை 
. பளிக்கு பளி குடுக்கச்‌ l 

57. சொல்லி உத்தரவாகி அந்தப்படிக்கு மரணமான வலைப்பிள்ளை 
ஒரு கட்‌ 

58, டையிலும்‌ நயினுகுட்டி, சேருவைக்காரன்‌ தங்கச்சி உடையக்‌ 
காளை ஓ 

59. ர கட்டையிலும்‌ வைத்து தீய்‌ வைத்தார்கள்‌ கட்டையும்‌ மெரி 
தீயும்‌ வய்த்த G 

60. பாதே எங்களுக்கு. பளிக்குப்பளி வந்ததென்று 


உடையக்காளைக்‌ கட்டையை 


13. வேளான்தரவை - இளமநேரி செப்பேடு l 69 


61. 


62. 


63. 


64. 


65. 


66. 


67. 


68. 


69. 


70. 


71. 


72. 


73. 


74. 


75, 


76. 


வீட்டுக்‌ கீளே இரக்கிவிட்டு நம்மட பிள்ளைக்குப்‌ பிள்ளை 
வந்ததென்று மூ 

ப்பமார்‌ ஒப்புக்கொண்டு வலையர்‌ எட்டுக்‌ கிளைக்கு சாதிப்‌ 
பிள்ளை யென்று 

பேருங்‌ கொடுத்து எட்டுக்கிளை மூப்பமாருங்கூடி சாதிப்‌ 
பிள்ளையாகிய உ 

டயக்காளுக்கு பளிக்கு எழுதிக்‌ கொடுத்த சாதனப்பட்டைய 
மாவது யெ 

ங்கள்‌ சாதியில்‌ கலியாணத்துக்கு ஏழு பணமு அன்பது பாக்கு 
குறுணி 

அரிசியும்‌ ஒரு கிடாய்‌ குரங்கு கட்டு தாலிக்கு அஞ்சு பணமு 
முப்பது பாக்கு மூணு 

படியரிசியு ஒரு கிடாய்‌ குரங்கும்‌ சடங்குக்கு மூணு பணமும்‌ 
பதினஞ்சு பாக்கு 

ம்‌ மூணு படி அரிசியும்‌ ஒரு கோளியும்‌ குடுக்கிறது அதுவும்‌ 
வலையர்‌ குடி ஒண்‌ 

ணுக்கு வருஷ கட்டளை ரெண்டு பணமு மூணு படி தவசமு 
கைம்‌ பெண்‌ குடி ஒண்‌ 

ணுக்கு ஒரு பணமு ஒரு படி தவசமு யிந்தப்படி குடுக்கிறது 
எங்கள்‌ சாதியி 

ல்‌ விவகாரம்‌ வியாக்கியங்கள்‌ வந்தா சாதிப்பிள்ளையை 
வைத்து கொ 

ண்டு மூப்பமாரு கூடயிருந்து விபகாரங்‌ கேட்டு குத்தஞ்‌ 
சுமத்தி யானயிடத்தில்‌ அ 

பராதம்‌ வாங்கிற பணம்‌ சாதிப்பிள்ளையைச்‌ சாருகிறது 
புருஷன்‌ பெண்சாதி சே 

ராச்சேர்கையாயிருந்து தீந்து போடுகிறதா யிருந்தால்‌ தீருவை 
௬ 

ரண்டாம்‌ தீருவை முப்பது பணமும்‌ தீருவை சார்ந்த பேருக்கு 
குடுத்து விடுகிறது. 

அபராதப்பணம்‌ சாதிப்பி[ள்‌]ளையைச்‌ சாருகிறது வலையரில்‌ 
பி[ள்‌]ளையில்‌ 


70 


86. 


77. 
78. 


79. 


80. 


81. 


82. 


83. 


84, 


85. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 71 


லாமல்‌ போனாலும்‌ தாயாதி பங்காளிக .ளில்லாமற்‌ பேனாலும்‌ 
உரு l 

மைக்காரர்‌ - ஒருவருமில்லாதவர்கள்‌ மரணமானால்‌ சாதிப்‌ 
பிள்ளை முன்‌ 

கை சிரைத்துக்‌ கருமம்‌ பண்ணுகிறது அவனுடைய ஆஷ்தி 
சாதிப்பிள்ளையைச்‌ 

சாருகிறது யிந்தப்படிக்கு நாங்கள்‌ எட்டுக்‌ கிளை வங்கிஷ 
மூப்பமாருங்கூடிச்‌ சா 
திப்பி[ள்‌] ளைக்கு ல்‌ மெழுதிக்‌ கொடுத்த 
படியினாலே பட்‌ 

டையத்தி லெழுதியிருக்கிற பிரகார மாதித்த சந்திர பிரபை 
யுள்ளவரைக்கு I 


ஆண்டனுபவித்துக்‌ கொள்வாராகவும்‌ இதற்கு யாதா மொருவர்‌ 


. தடங்கல்‌ 


பண்ணினார்களேயானால்‌ அவர்கள்‌ கங்கைக்‌ கரையிலே 


காராம்‌ பசு 


வைக்‌ கொன்ற தோஷத்திலும்‌ தனுக்கோடிக்‌ கரையிலே 


பிராமண வதை 


பண்ணின தோஷத்திலும்‌ மாதா பிதாவைக்‌ கொன்ட 
தோஷத்திலும்‌ போக 


க்‌ கடவாராகவும்‌ 2 இராமநாத சுவாமி துணை ௨ 


14 வெள்விக்குறிச்சி செப்பேடு . 


பண்டாரம்‌ உறவின்‌ முறையினரின்‌ சாதி ஒழுங்குப்‌ 


பட்டயம்‌ 


சிவகங்கை மாவட்டம்‌ திருப்பூவனம்‌ அருகில்‌ உள்ள 
வெள்ளிக்குறிச்சியில்‌ இராமலிங்கபண்டாரத்தின்‌ பேரனும்‌ ஜெகநாத 
பண்டாரத்தின்‌ மகனுமான திரு அம்மையப்ப பண்டாரத்திடம்‌ 
இச்செப்பேடு உள்ளது. 


35x38 செ.மீ அளவுள்ள இச்‌ செப்பேட்டில்‌ ஒரு பக்கம்‌ 
மட்டும்‌ 69 வரிகளில்‌ வாசகம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில்‌ 
ஓம்‌ எனப்பொறிக்கப்பட்டு அதனுள்‌ சிவலிங்க உருவம்‌ கோட்டுவமாக 
உள்ளது. 


செப்பேட்டில்‌ சக வருடம்‌ 1561 (கி.பி1639), தமிழ்‌ வருடம்‌ 
ரெளத்திரி (கி.பி.1620 அல்லது 1680) ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன. 
இவை ஒன்றுடன்‌ ஒன்று பொருந்தி வரவில்லை. செப்பேட்டின்‌ 
தொடக்கத்தில்‌ “சேதுபதிநாதராகிய கூத்தநாதய்யர்‌' குறிக்கப்படுகிறார்‌. 
இறுதிப்‌ பகுதியில்‌ “முத்துவிசய ரகுநாதரான கன்றுமேய்க்கி உடையார்‌” 
சேதுபதி சொல்லப்படுகின்றார்‌. கிழவன்சேதுபதி (கி.பி.1674-1710), 
அடுத்துவந்த கூத்தன்‌ சேதுபதி, அவரது தம்பி தளவாய்‌ ரகுநாதசேதுபதி 
ஆகியோராக இவர்களைக்‌ கருதலாம்‌. இச்‌ செப்பேட்டில்‌ “ரூபாய்‌”, 
“கும்பினியார்‌” ஆகிய சொற்கள்‌ உள்ளன. ஆங்கிலேயரின்‌ 
கிழக்கிந்தியக்‌ கம்பெனி நிர்வாகமே “கும்பினி என்று குறிக்கப்படுகிறது. 
எனவே இச்செப்பேடு 18ஆம்‌ நூற்றாண்டினது என்று. கருதலாம்‌. 


கல்வெட்டு இதழ்‌ 50-51. ஈஸ்வர ஆண்டு சித்திரை. ஆடித்‌ திங்கள்‌ (1999 
ஏப்ரல்‌, ஜூலை பக்‌.61-69 “வெள்ளிக்குறிச்சி - பண்டாரம்‌ உறவின்‌ 
முறைச்செப்பேடு” என்ற தலைப்பில்‌ கட்டுரை எழுதியவர்‌ திரு.மா. சந்திரமூர்த்தி, 
பதிவு அலுவலர்‌. சென்னை. 


17 


72 - l தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


சேதுபதி Saine பழைய இராமநாதபுரம்‌ திருநெல்வேலிப்‌ 
பகுதிகளில்‌ உள்ள 69 ஊர்களும்‌, இவ்வூர்களின்‌ பிரதிநிதிகளாக 
ஒவ்வொருவர்‌ பெயரும்‌ சொல்லப்பட்டு இவர்கள்‌ அனைவரும்‌ 
இணைந்து ஒப்பந்தமுறி எழுதியதாக இச்செப்பேடு குறிக்கிறது. 
இப்பிரதிநிதிகளின்‌ பெயர்களில்‌ ஆண்டி, பண்டாரம்‌, புலவர்‌ ஆகிய 
பின்னொட்டுச்‌ சொற்கள்‌ மிகுதியாகக்‌ காணப்படுகின்றன. 

இச்செப்பேடு பண்டாரம்‌ உறவின்‌ முறையினர்‌ 
தங்களுக்குள்ளான திருமண நெறிமுறைகள்‌, திருமண முறிவு 
நெறிமுறைகள்‌ குறித்து எழுதிய தீர்மானமாகும்‌. கணவன்‌ மனைவியின்‌ 
இடையே ஏற்படும்‌ பிணக்குகளும்‌ அதற்கான தீர்வுகளும்‌ 
சொல்லப்பட்டுள்ளன. திருமண முறிவுகள்‌ நிகழ்ந்தாலும்‌, 
திருமணங்கள்‌ நிகழ்ந்தாலும்‌ அவர்களது சமூகத்திலிருந்து வேறுபட்ட 
பிறிதொரு சமூகத்தினர்‌ கலந்து விடாமல்‌ இருந்திட எடுக்கப்பட்ட 
கவனமான தீர்மானமாக இத்தீர்மானம்‌ காணப்படுகிறது. 
செப்பேடு 

ர. சாலிவாஹன ஸஹாப்தம்‌ 1561 லக்கு * ௪ 

ரியான ரெளத்திரி ஷ்‌ பங்குனி மீ ய௫௨ ஸ்ரீ மத்‌ ஸே 
து நாதராகிய கூத்தநாதய்யறவர்களுக்கு அடியிற்‌ கண்‌ 


ட தங்கள்‌ வம்சத்தவர்களாகிய மடபதிகள்‌ உரவின்‌ முறை! 


aR wip 


யார்கள்‌ நடக்கிர ஒப்பந்ததிர்க்கும்‌ சாதி ஒளுங்காய்‌ £ நடக்கிர 

விஷ 

6. யத்திர்க்கும்‌ நாங்களும்‌ எங்கள்‌ வாரிசுகளும்‌ தங்களுக்கும்‌ 

l தஙகள்‌ வ 

7. £ரிஸ்களுக்கும்‌ எழுதிக்‌ கொடுத்த ஓப்பந்தமுரி * முதுகுளத்தூர்‌ 
மட்பதி சிவனாண்டிப்‌ புலவர்‌ எமநேஸ்‌ 

8. வரம்‌ நட்டுவாலி முத்தழகு பண்டாரம்‌ இராமநாதபுரம்‌ 
நெருப்பாண்டி ஆனைக்குளம்‌ வடுகநாத பண்டார 

9. ம்‌ இடைகாட்டூர்‌ நீராகாரப்‌ பண்டாரம்‌ விளத்தூர்‌ கருப்ப. 
பண்டாரம்‌ பூவந்தி திருவுப்பண்டாரம்‌ மண 

10. லூர்‌ வாளாயிவேலு பண்டாரம்‌ பெருங்கருணை 


மாவுத்தாண்டிப்‌ பண்டாரம்‌ மஞ்சூர்‌ குருதனாண்டி 


14. வெள்ளிக்குறிச்சி செப்பேடு 73 


1. 


13. 


14, 


15, 


20. 


21. 


23. 


24. 


முத்தியல்‌ குருதனாண்டி அபிராம காளாஸ்திரிப்‌ பண்டாரம்‌ 
வளநாடு பாண்டிப்‌ பண்டாரம்‌ கிடாரந்‌ நெ 

ல்லினாத பண்டாரம்‌ வண்ணான்குளம்‌ கட்டகாதிப்‌ பண்டாரம்‌ 
கோவிலாங்குளம்‌ முத்துக்குமாருப்‌ பண்டார 

ம்‌ வரவணி சாமிநாத பண்டாரம்‌ காக்கூர்‌ ஆள்வானாண்டிப்‌ 
பண்டாரம்‌ வாணியங்குடி மொய்க பண்டா 

ரம்‌ உடையாண்டிப்‌ பண்டாரம்‌ மானாகுடி வயிரவ பண்டாரம்‌ 
ஆப்பனூர்‌ காசிப்பண்டாரம்‌ பழயனூர்‌ 

பொத்தப்ப பண்டாரம்‌ அரியகுடி வீரப்புலவன்‌ சூரங்குடி 


பெத்தண பண்டாரம்‌ யெட்டய்யாபுரம்‌ “ முத்துச்‌ 


,சாமிப்புலவன்‌ வேடபட்டி பெத்தண பண்டாரம்‌ அரசகுடி 


மொட்டய பண்டாரம்‌ ஆத்தூர்‌ முத்துக்கரு 

ப்ப புலவன்‌ கீள்ச்செத்தாளை உலகப்‌ புலவன்‌ பூசனூர்‌ 
ரெங்கஸாமிப்‌ புலவன்‌ குரனியம்பட்டி உ 

மையண பண்டாரம்‌ உமுரிக்கோட்டை சாமினாதப்‌ புலவர்‌ 
ஓட்டப்பிடாரம்‌ உலகப்பண்டாரம்‌ ச 

வரிமங்கலம்‌ திருமேனிப்புலவன்‌ தட்டப்பாரை கந்த 
சாமிப்புலவன்‌ செக்காரக்குடி தும்மினிப்‌ 

புலவன்‌ கண்ணனூர்‌ காதபண்டாரம்‌ சாத்தனூர்‌ கடம்ப 
பண்டாரம்‌ வள்ளிநாயகபுரம்‌ ச 

வுந்தர பாண்டியப்‌ புலவன்‌ முசுட்டைக்குரிச்சி காத்தவராய 
பண்டாரம்‌ திருச்சுழி மணியாண்டி 

ப்‌ பண்டாரம்‌ அருப்புக்கோட்டை அருணாசலப்‌ பண்டாரம்‌ 
இருஞ்சிரை வீரணபண்டாரம்‌ கட்ட 

னூர்‌ கந்தபண்டாரம்‌ மிளகனூர்‌ கருப்ப பண்டாரம்‌ கட்டிக்குளம்‌ 
சிவனாண்டிப்‌ பண்டாரம்‌ வெ 

ள்ளிக்குரிச்சி சேதுநாத பண்டாரம்‌ பொன்னாகுளம்‌ 


வீரபண்டாரம்‌ வலச்சேரி பூரணபண்ட 


74 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1 


25. 
26. 
2i 
28. 
29, 
30. 
31. 
32. 
33. 
34. 
35. 
36. 


37. 


ஈரம்‌ உனையூர்‌ முருகபண்டாரம்‌ "தரைக்குடி முத்தய்ய 
பண்டாரம்‌ புலவர்‌ வேலங்குடி தி 

ருமேனிப்‌ புலவர்‌ பருத்தியூர்‌ முத்து வெயிலாப்‌ புலவன்‌ 
எழுவண்டி கருப்ப பண்டாரம்‌ & 

£ஈடலகுடி செண்பகமுத்துப்‌ பண்டாரம்‌ பரளச்சி சுந்தர 
பண்டாரம்‌ மேலமாந்தை பெத்‌ 

தண .பண்டாரம்‌ வீறபாண்டியபுரம்‌ பெத்தண பண்டாரம்‌ 
செம்மப்பூர்‌ உமையண பண்டார 

ம்‌ வடவலாபுரம்‌ திருமேனிப்‌ பண்டாரம்‌ முடிமன்னார்‌ 


கோட்டை திருவுப்புலவன்‌ தெர்‌ . 


க்கு தரைக்குடி முத்துமைய பண்டாரம்‌ மண்டல மாணிக்கம்‌ 


வாழவந்த பண்டாரம்‌ தாமே 
ஈதரம்பட்டி வயிரவ பண்டாரம்‌ மாதவநத்தம்‌ குருசாமி 
பண்டாரம்‌ சங்கூரணி குருசாமி 

பண்டாரம்‌ aenar குமரபண்டாரம்‌ மேல்க்கண்ட 
மடபதிகள்‌ பண்டாரிகள்‌ உரவின்‌ l 
முரையார்‌ ” களாகிய சகலத்திராளும்‌ நம்‌ ஜாதியில்‌ நடந்து 
கொள்ள வேண்டிய விஷயத்‌ை 

தப்பற்றி அடியிற்‌ காட்டி இருக்கிரபடி நடந்து gai 
வோமாகவும்‌ ' அதாவது மாம 

னார்‌ மகனும்‌ மாமியார்‌ மகளும்‌ soups: பண்ணுகிற 
தென்றும்‌ அப்படி சம்மந்தம்‌ பண்‌ 

ணாவிட்டால்‌ குருபரம உரவின்‌ £ முறையார்களுக்கு அபராதம்‌ 
முப்பத்தி ரெண்டு பொன்‌ கொடுத்து 

ஜாதிக்கி கீள்ப்படிந்து £ கொள்ளுகிறதென்றும்‌ இது போல்‌ 
மாமியார்‌ மகன்‌ மாமன்‌ மகளை 


அன்னியில்‌ -போய்‌ வேறே கலியாணம்‌ பண்ணிக்‌ 


கொண்டாலும்‌ மேல்க்‌ கண்டபடி முப்பத்திர 


14. வெள்ளிக்குறிச்சி செப்பேடு i 75 


39. 


40. 


41. 


42. 


43. 


45. 


46. 


47. 


48. 


49. 


50. 


51. 


52. 


ண்டு பொன்‌ கொடுத்து சாதிக்கி கீள்ப்படிந்து £ Garaan 
தென்றும்‌ பெண்ணுக்குப்‌ பருசம்‌ அய்ந்‌ 

து” பொன்னும்‌ கலியாணத்துக்கு தீர்வை இருபத்தி அய்ந்து” 
பொன்னும்‌ கொடுத்து தீர்ந்து கொ 

ள்ளுகிறதென்றும்‌ ஒருத்தி புருஷனுடனே ஒருத்தி சேர்ந்து 
கொண்டு போனாலும்‌ ரூபிகரமான 

அத்தாக்ஷி"" வந்தாலும்‌ தகுமான தண்டனையும்‌ 
தெண்டினையும்‌ பண்ணி அபராதம்‌ பண்ணிரண்‌ 

டு பொன்னும்‌ பிறந்த பிள்ளைக்கி காணி இல்லை யென்றும்‌ 
இந்தப்படி செய்கிறதென்றும்‌ புரு 

ஷன்‌ பெண்டாட்டிக்கி தீர்வை துன்பம்‌ வந்தாலும்‌ ஆணாவது 
பெண்ணாவது மாட்டே 

£ மென்றாலும்‌ அப்பேர்ப்பட்டவர்களுக்கு கட்டுத்தாலி தீர்வை 
பண்ணிரெண்டு” பொன்யென்‌ 

றும்‌ குருவுக்கு தக்ஷணை பணம்‌ ஒன்பதுங்‌ கொடுத்து 
குருவினுடைய பாதத்தில்‌ சாஸ்டாங்க 

நமஸ்காரம்‌ செய்து பஞ்சாட்சரம்‌ வாங்கி தரித்துக்‌ 
கொள்ளுகிறதென்றும்‌ மாப்பிள்ளை 

க்காரி இடத்தில்‌ பெண்ணில்லாமல்‌ போனால்‌ அண்ணன்‌ 
தம்பிக்கு சம்மதப்பட்ட இடத்தில்‌ கூட 

இருந்து கலியாணம்‌ பண்ணுவிக்கிரதென்றும்‌ பெண்‌ 
காரனிடத்தில்‌ மாப்பிள்ளை இல்லாமல்‌ 

ப்‌ போனால்‌ தமக்கையார்‌ தங்கை சம்மதப்பட்ட இடத்தில்‌ 
கூட இருந்து கலியாணம்‌ பண்ணி 

வைக்கிரதென்றும்‌ புருஷன்‌ பெண்டாட்டியை கீள்‌” நோக்கின 
வார்த்தை சொன்னாலும்‌ பெ 

ண்டாட்டி புருஷனை தூஷிணிப்பாய்ப்‌ பேசிப்‌ பேசினாலும்‌ 
தீர்வை இல்லை யென்றும்‌ ஆண்பிள்‌ 


15 


76 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 

53. ளை பெண்பிள்ளைகள்‌ ஒருவரைவிட்டொருவர்‌ சாதிக்கி 
விரோதமாய்‌ வேறே வைப்பு வைய்த்ததிரு 

54.  க்கிறதாக ருசுவந்தால்‌ ஜாதிக்கி புரம்பாய்‌ தள்ளிப்‌ போட்டு 
உரண்முறையில்‌“ நேரிய ஞாயத்தை அ 

55, ரண்மனையில்‌ கரையேத்தினால்‌ அப்பேர்ப்பட்டவர்களை 
தீத்துத்துறை தண்ணித்துறை நன்மை 

56. தீமையிலுங்‌ கூட்டாமல்‌ ஜாதிக்கி பிரம்பாய்த்தள்ளிப்‌ 
போடுகிறது என்றும்‌ நம்மள்‌ ஜாதி ஞ 

57. ஈயமாய்‌ நாத முத்திரை போடாதவன்‌ குருபரம்‌ உரவின்‌ 
முறையார்‌ தெண்டனைக்குள்‌ அகப்பட்டு நடந்து 

58. கொண்டு நாதமுத்திரை தரித்துக்‌ கொள்வானாகவும்‌ கலியாணம்‌ 
பண்ணின பேர்களுக்கு நபர்‌ ஒன்றுக்கு 

59.  வருஷக்காணிக்கை ரூபாய்‌ அரை வீதமும்‌ கலியாணம்‌ 
செய்யக்கூடிய வயதுடையவனு 

60. க்கு காணிக்கை ரூபாய்‌ கால்‌ வீதமும்‌ இந்தப்படி ஸ்ரீமத்‌ 
ஸேதுநாதராகிய கூத்தனாதய்யறவ 

61, ர்கள்‌ சமூகத்தில்‌ கூடிய மடபதிகள்‌ பண்டாரிகள்‌ உறவின்‌ 
முறையார்‌ சகலமான பேர்களும்‌ ்‌ 

62. நடந்து கொள்கிறதென்று யெளுதிக்‌” கொடுத்த ஒப்பந்த முறியை 
யாதாமொருவன்‌ அட்டி அளி 

63. வு” செய்தால்‌ கும்பினியாருக்கு அபராதம்‌ பன்னிரண்டு 
பூவிராகனும்‌ உரவின்‌ முறைக்கு ஆரு” 

64. விராகனும்‌ குடுக்கிறது அப்படி கொடுக்காதவர்கள்‌ ஜாதிக்கி 
புரம்பாய்ப்‌ போவோமாகவும்‌ ` 

65. இந்த ஒப்பந்த முரிக்கி £ இடையூரு அட்டியளித்தவன்‌ 
கங்கைக்கரையில்‌ காரம்‌ பசுவையும்‌ 

66. பிராமணரையும்‌ மாதா பிதாவையுங்‌ கொன்ற 
தோஷத்திலே போவோமாகவும்‌ என்று நா 

67. ங்கள்‌ அனைவோர்களும்‌ சம்மதத்தின்‌ பேரில்‌ இந்த முரியை 


யெளுதிக்‌” கொடுத்தோம்‌, 


14. வெள்ளிக்குறிச்சி செப்பேடு 77 


68. இந்த முரியெளுதினேன்‌”' நட்டுவாலி உய்யவந்த 
பண்டாரம்‌ முத்து விஸ்யரகுனாத ௧ 


69. ன்று மேய்க்கி உடையார்‌ ஸேதுபதி, 


* “தகு”, “த்த”, “த்தி”, “க்கி” எனச்‌ செப்பேட்டில்‌ கூட்டெழுத்துகள்‌ உள்ளன 


A. உறவின்‌ முறை 12. பன்னிரெண்டு 

2. ஒழுங்காய்‌ 13. கீழ்‌ 

3. முறி 14. உறவின்‌ முறையில்‌ 
4. எட்டையபுரம்‌ 15. உறவின்‌ 

5. உறவின்‌ முறையார்‌ 16. எழுதிக்‌ 

6. உறவின்‌ 17. அழிவு 

7. கீழ்ப்படிந்து 18. ஆறு 

8. கீழ்ப்படிந்து 19. ஒப்பந்த முறிக்கு 

9. ஐந்து 20, இந்த முறியை எழுதி 
10. ஐந்து 21. முறி எழுதினேன்‌ 


ak 
= 


நிரூப்பிக்கக்கூடிய அத்தாட்சி 


15. இளையான்குடிச்‌ செப்பேடு | 


கோயிலில்‌ வழிபாடு செய்ய நம்பியார்க்கு கிராமம்‌ 
சர்வமான்யமாகக்‌ கொடுத்தமை 


இராமநாதபுரம்‌ மாவட்டம்‌ இளையான்குடி திரு அ. ராஜா 
பட்டரிடம்‌ இச்‌ செப்பேடு உள்ளது. 


இச்செப்பேடு 28.5 % 17.5 செ.மீ அளவுடையது. முன்பக்கம்‌ 
48 வரிகளும்‌, பின்பக்கம்‌ 32 வரிகளுமாக மொத்தம்‌ 80 வரிகள்‌ 
உள்ளன. பின்பக்கம்‌ 10வது வரி அடுத்து தெலுங்கில்‌ மன்னர்‌ பெயர்‌ 
உள்ளது. 


செப்பேட்டில்‌ சகவருடம்‌ 1655 (கி.பி.1733) தமிழ்வருடம்‌ 
பிரமாதீச (கி.பி.1733) ஆகியவை உள்ளன. சேதுபதி மன்னர்‌ 
விசையரெகுநாத பெரிய உடையார்‌ தேவர்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. 
செப்பேட்டின்‌ முதற்பகுதி சேதுபதியின்‌ பெருமைகைளை வழக்கமாக 
எல்லாச்‌ செப்பேடுகளும்‌ குறிப்பிடும்‌ அமைப்பில்‌ குறிப்பிடுகிறது. 
இறுதிப்பகுதியில்‌ தானம்‌ நிலைநிறுத்தப்‌ படவேண்டியதன்‌ அவசியம்‌ 
கூறும்‌ சமஸ்கிருதப்‌ பகுதி உள்ளது. 


சேதுபதி இளையான்குடியில்‌ உள்ள இராசேந்திர சோழீஸ்வரர்‌ 
மற்றும்‌ மண்ணுள்‌ மகிந்த ஈஸ்வரர்‌ கோயில்‌ ஆகியவற்றில்‌ வழிபாடு 
மற்றும்‌ திருவமுது படையல்‌ ஆகியவை நடத்துவதற்காக 
ஆதிசைவரும்‌, காசிபகோத்திரம்‌ போதாயன சூத்திரம்‌ சார்ந்தவருமான 
சுப்பிரமணிய நம்பியார்‌ என்பவர்க்கு திருவுடையாபுரம்‌ என்ற கிராமம்‌ 
சர்வமான்ய மாகக்‌ கொடுத்ததை இச்‌ செப்பேடு குறிப்பிடுகிறது: 
திருவுடையாபுரம்‌ கிராமத்தின்‌ எல்லைகளும்‌ அதன்‌ நாட்டுப்‌ பிரிவும்‌ 
சொல்லப்பட்டுள்ளன. 


கல்வெட்டு இதழ்‌ 16 நள ஆண்டு தைத்திங்கள்‌. பக்‌.29-31ல்‌ இளையான்குடிச்‌ 
செப்பேடு, என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ திரு. இரா.ப. கருணானந்தன்‌. 
காப்பாட்சியர்‌. இராமநாதபுரம்‌. 


15. இளையான்குடிச்‌ செப்பேடு 79 


செப்பேடு 


— 


co NOOR WD 


வெஸ்‌. 
= 


1. 


ஸ்ரீமன்‌ மகாமண்டலேசுபரன்‌ அரியரயிர த 

ளவிபாடன்‌ பாசைக்கி தப்புவறாயிர கண்டன்‌ மூவ 
றாயர்‌ கண்டன்‌ கண்டநாடு கொண்டு கொண்டநாடு குட 
ஈதான்‌ பாண்டி மண்டல தாபனாசாரியான்‌ சோல 
மண்டல பிரதிஷ்டனாபா னாசாரியான்‌ தொண்டமண்‌ 
டல பிறசண்டப்‌ பிறசண்டன்‌ ஈளமுங்‌ கொங்கும்‌ யா 
ள்ப்பாண பட்டணமும்‌ கேயு மண்டலமுமளித்து கெ 

ச வேட்டை கொண்டருளிய றாசாதி றாசன்‌ றாச பரமேசுபர 
ன்‌ றாச மாத்தாண்டன்‌ றாச கெம்பீரன்‌ றாச குலசேகரன்‌ இ 
ரவுப்‌ பாவடி மிதித்தேறுபார்‌ கண்டன்‌ சாமக்காற கண்‌ 
டன்‌ சாமித்தொரோகிய்‌ மிண்டன்‌ பஞ்சவற்ண றாயர்‌ 
றாவுத்தன்‌ பனுகுவார்‌ கண்டன்‌ சொரிமுத்து வண்‌ 
ணியன்‌ திலதனுதல்‌ மடல்‌ மாதர்‌ மடலெழுதும்‌ வரி 
சுமுகன்‌ காமிகா கந்தப்பன்‌ சங்கீத சாயுத்தி 

ய வித்தியா வினோதன்‌ வீரதண்டை சேமத்தலை 
விளங்கு விறுதாளினான்‌ வில்லுக்கு வீமன்‌ பரிக்‌ 

கி நகுலன்‌ பரதநாடகப்‌ பிறவீணன்‌ வலியச்சவ்வி 
வளியிலக்கால்‌ நீட்டி தாலிக்கு வேலி தத்துறாதிய 

ள்‌ மிண்டன்‌ இளஞ்சிங்கம்‌ தளசிங்கம்‌ ஆத்து பாச்சி 
கடல்ப்‌ பாச்சி மதப்புலி அடைக்கலங்‌ காத்தான்‌ து 
லுக்கர்‌ மோகந்‌ தவிள்த்தான்‌ துலுக்கர்த்‌ தளவ 

ஈடன்‌ ஒட்டியர்‌ மோகந்‌ தவிள்த்தான்‌ ஒட்டியர்‌ தள 
விபாடன்‌ வீரலெட்சுமி விசைய லெட்சுமி காந்‌ 

தன்‌ அனுமக்கொடி கெருடக்‌ கொடி விளங்கும்‌ வி 

௬ தாளினான்‌ செங்காவிக்‌ கொடையோன்‌ சுயனா 

த சுவாமி காரியர்‌ துரந்தரன்‌ காளை நாயகர்‌, துர 
ந்தரீகாறான்‌ சேது மூல துராதரீகாரன்‌ சேது Q 


13 


80 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
28. லட்ச துராதரீகறான்‌ தொண்டித்துரை காவ 
29. லன்‌ சிவபூசா துரந்தரீகாரன்‌ துஷ்ட்ட நிக்கிர 
30. க சிஷ்ட்ட பரிபாலகறான பரனாரிசகோதரர்‌ அரி 
31. வுக்கு அகஸ்த்தியர்‌ பொறுமைக்கித்‌ தன்மர்‌ ப 
32. கை மன்னர்‌ கேசரி இரணியகப்பயாசியான 
33. சேது வம்மிச துரந்தரீகறான்‌ பிறுது புறாச்சிய 
34. பரிபாலனம்‌ பண்ணியருளின ஸ்வஸ்தி ஸ்ரீ வத்ஸ்ரீ 
35. சாலியவாகண சகார்த்தம்‌ ஐ௬௱௫௰௫ ற்மே 
36. ல்‌ Qarar நின்ற பிறமாதீவிசா? மாசிமீ 
37. Wee புணல்ப்‌ பிரளைய நாட்டில்‌ அறுங்குல 
38. ஈதி பாறாள்ள பெரிய உடையாத்‌ தேவரவர்‌ 
39. கள்‌ புத்திரன்‌ அரசு நிலையிட்ட விசைய' ரெகு 
40. னாத பெரிய உடையாத்‌ தேவரவர்கள்‌ துகவூ 
41, ர்‌ கூத்தத்தில்‌ காடாதிருக்கை நாட்டில்‌ இ 
42. ந்திறாவதான நல்லூறான இளையால்ங்குடி - 
43. யில்‌ சுவாமி றாச்சேந்திர சோளீசுபர நா 
44, யனாருக்கு மனுண்‌ மகிள்ந்த ஈசுபரருக்கும்‌ 
45, ரெண்டு சன்னதிக்கிம்‌ பூசை நெய்வேதினத்து 
46. க்கும்‌ திருவுடையாபுரம்‌ கிறாமம்‌ தாரா பூரு 
47. வமாக சறுவமானிவமாக ஆதி சய்வமாகி 
48. w காசியபர்‌ கோத்திரமும்‌ போதாயின சூத்திர 
பின்பக்கம்‌ 
49. முமான கயிலாச நம்பியார்‌ புத்திரன்‌ சுப்பி 
50. றமணிய நம்பியார்‌ கைய்யில்‌ பூறுவபட்சம்‌ பூ 
51. றணனம்மாவாசியும்‌ சோமவாரமும்‌ சுக PLA 
52. சத்திர சுபயோகமும்‌ கூடிய சந்திரகெரென 
53. புண்ணிய காலத்தில்‌ தாணம்‌ ப[ண்‌]ணிக்குடுத்த கிறா 
54. மம்‌ திருவுடையாபுரத்துக்‌ கெல்கை அதிகை 
55. ரக்கி கிளக்கு சித்தாத்துக்கு வடக்கு அரியா 


15. இளையான்குடிச்‌ செப்பேடு ' 81 


56. 
57. 
58. 


59. 
60. 
61. 

62. 
63. 
64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 


71. 


72. 
73. 
74. 
75. 
76. 
77. 
78. 
79. 
80. 


ண்டிபுரம்‌ குலக்காலுக்கு மேற்கு நெடு உரணி 
த்‌ தென்‌ கடக கொம்புக்கு தெற்கு இன்னாங்‌ெ 
கல்கைக்கி யுள்ப்பட்ட திட்டு 

(தெலுங்கு எழுத்துக்கள்‌ உள்ளன) 


திடல்‌ நஞ்சை புஞ்சை மேல்‌ னோக்கிய மரம்‌ 
கீள்‌ னோக்கிய கிணறு [வருதீபனாட செபம்மசிலது 
வடாசாணம்‌] சகல சமுதாய பிராத்தியும்‌ அதி 
சந்திறாக்கமும்‌ புத்திர பவுத்திர பவுத்திர பாரம்டெரி 
யமாக சாமி சன்னதியழுக்கு பூசை நெய்வேதி 
னம்‌ பண்ணிக்‌ கொண்டு சுகத்திலே இருப்பா 
றாகவும்‌ இந்த தற்மத்தை பரிபாலணம்‌ பண்‌ 
ணிக்‌ கொண்டு வந்த பேர்கள்‌ காசியிலேயும்‌ 
ராமேசுபரத்திலேயும்‌ கோடி சிவலிங்க பிறதிஷ்‌ 
ட்டையும்‌ கோடி விறும்ம பிறதிஷ்ட்டையும்‌ பண்‌ 
ணின பலனை யடைவார்றாகவும்‌ இதுக்கு யா 
தாமொருதன்‌ அகிதம்‌ பண்ணினவன்‌ கா 

சியிலே காறாம்‌ பசுவையும்‌, குருவையும்‌ வை 

த பண்ணின்ன தோசத்தில்‌ போகக்‌ கடவ 
ர்றாகவும்‌ இந்த தற்மசாதனம்‌ எழுதனே 

ன்‌ விசுவனாசாரி குமாரன்‌ 'வீரபத்திர ஆ 
சாரியேன்‌ ௨ தாநபாலநயோர்‌ மத்யே 

தாநாத்‌ சிரேயோநு பாலநம்‌ தாநாத்‌ ஸ்வர்க்க 

ம்‌ அவாப்நோதி பாலநாத்‌ அச்சுதம்‌ பத 

ம்‌ ஸ்வதத்தாத்‌ த்விகுணம்‌ புண்யம்‌ பரதத்த 

Tp? பாலநம்‌ பரதத்தாபஹாரேண 

ஸ்வதத்தம்‌ நிஷ்பலம்‌ பவேத்‌ 


செல்லா நின்ற என்று படிக்கவும்‌ 


பிரமாதீச என்று படிக்கவும்‌ 


இராமநாதபுரம்‌ 
மூலைக்கொத்தனம்‌ செப்பேடு 
குருவிற்கு கிராமம்‌ கொடை கொடுத்தது 


இராமநாதபுரம்‌ மூலைக்கொத்தளம்‌ பகுதியில்‌ உள்ள திரு 
கருப்பையா அவர்களிடமிருந்து, காப்பாட்சியர்‌ திரு கோவிந்தராம்‌ 
மூலம்‌ தொல்லியல்துறைக்கு அன்பளிப்பாகப்‌ பெறப்பட்டு 
இத்துறையில்‌ உள்ளது. 

2116.5 செ.மீ. அளவுடைய இச்செப்பேட்டின்‌ ஓரங்கள்‌ சிறிது 
நெளிந்துள்ளன. முன்பக்கம்‌ 39 வரிகளும்‌ பின்பக்கம்‌ 28 வரிகளுமாக 
67 வரிகளில்‌ வாசகம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 42வது வரியில்‌ இடையில்‌ 
எழுதப்பட்டுள்ள சொற்றொடரின்‌ வரித்தொடர்ச்சி தெளிவில்லாமல்‌ 
உள்ளது. : i 


சக வருடம்‌ 1653(கி.பி.1731 தமிழ்‌ வருடம்‌ “பிரமாதீச” 
(கி.பி.1759) ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன. . இரகுநாதசேதுபதி 
காத்ததேவர்‌ மருமகன்‌ குமார முத்து விசையரகுநாத பட்டும்‌ 
காத்ததேவர்‌ குறிப்பிடப்படுகிறார்‌. 


இவரது நன்மைக்காக இவரது பிரதானி ராமலிங்கம்‌ 
பிள்ளையின்‌ குரு ஸ்ரீகண்டதேவமுதலியார்‌ மடத்திற்கு, சிறுகொம்பூதி 
என்ற கிராமம்‌ கொடுக்கப்பட்டதை இச்செப்பேடு குறிப்பிடுகிறது. முதல்‌ 
35 வரிகளில்‌ அரசரின்‌ சிறப்புகள்‌ . ஏனைய செப்பேடுகளில்‌ 
காணப்படும்‌ வழக்கமான செய்திகளுடன்‌ சொல்லப்படுகின்றன. ஊரின்‌ 
நான்கு எல்லைகள்‌ குறிக்கப்பட்டுள்ளன. இச்செப்பேட்டைச்‌ 
சென்னவீரப்‌ பண்டாரம்‌ மகன்‌. சென்ன வீரப்பன்‌ எழுதியுள்ளார்‌. 


இச்செப்பேடு சேகரித்தவர்‌ திரு. சொ.கோவிந்தராம்‌. காப்பாட்சியர்‌. இராமநாதபுரம்‌, 
இச்செப்பேட்டின்‌ வாசகம்‌ கல்வெட்டுப்‌ பயிற்சி நிறுவன மாணவர்களால்‌ 
படிக்கப்பட்டது. ` 


16. இராமநாதபுரம்‌ மூலைக்கொத்தளம்‌ செப்பேடு- 1 ` 83 


செப்பேடு 


முன்பக்கம்‌ 


1. 


சுப.ஸ்தஸ்ரீ சாலிவாகன சகாத்தம்‌ ஐ௭௱ ௫௰௩ இதன்‌ மேல்ச்‌ 
செ l 

ல்லா நின்ற பிரமாதீஷ வருடம்‌ வைய்யாசி மாதம்‌ Wa. 
உத்திராயணத்தில்‌ 

பூறுவ பட்சமும்‌ வியாளக்கிளமையும்‌ பவுற்ண அமாவா சியும்‌ 
அனுஷ நட்‌ 

செத்திரமும்‌ பவநா யோகமும்‌ ப, த்திரவாகரணமுங்‌ கூடின 
புண்ணிய கால 

த்தில்‌ தேவநகராதிபன்‌ சேதுமூலா துரந்தரன்‌ பரராசசேகரன்‌ 
பரராச கெ 

ழு சிங்கம்‌ ராமனாத சுவாமி காரிய துரந்தரன்‌ சிவபூசா 
துரந்தரன்‌ இரவிகுல 

சேகரன்‌ இரவி மார்த்தாண்டன்‌ சொரி முத்து வன்னியன்‌ 
ஸ்வ(ஸ்திஸ்ரீமன்‌ மகா ' 
மண்டலேசுரவன்‌ அரியராயிரதள விபாடன்‌ பாசைக்குத்‌ 
தப்புவராயிற 

கண்டன்‌ மூவராயிர கண்டன்‌ கண்டனாடு கொண்டு 
கொண்டநாடு 


கொடாதான்‌ பாண்டிமண்டல தாபனாசாரியன்‌ சோழ மண்டல 


்‌. ப்‌ பிரதிட்டானாசாரியன்‌ தொண்டமண்டல சண்டப்‌ பிரசண்டன்‌ 


ஈளமுங்‌ கொங்கும்‌ யாட்பாணராயன்‌ பட்டணமுங்‌. 
கெசவேட்டை 

கொண்டருளிய ராசாதிராசன்‌ ராசபரமேசுரன்‌ ராச 
மார்த்தாண்டன்‌ 

ராஜகெம்பீரன்‌ பாதளவிபாடன்‌ உரிகொல்‌ சுரதானன்‌ அந்தம்‌ 
பிரகண்ட l 

ன்‌ சாடிக்காரர்‌ கண்டன்‌ சாமித்துரோகியன்‌ மிண்டன்‌ 
இளஞ்சிங்கந்‌ தள்‌ 


84. தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 

16. ஞ்‌ சிங்கம்‌ பகை மன்னர்‌ சிங்கம்‌ துரை ராயசிங்கம்‌ ஆத்திற்‌ 
பாச்சி கட்லில்‌ பா 

17. ச்சி மதப்புலி அடைக்கலங்‌ கத்தான்‌ தாலிக்கு வேலி 
சத்ருவாதியன்‌ மிண்டன்‌ 

18. வன்னியராட்டந்‌ தவிள்த்தான்‌ மேலர்கள்‌ கோழரி மேவலகன்‌ 
வண 

19. ங்கு மிருதாளினான்‌ வீரமகா கெம்பீரன்‌ கீர்த்தி பிறதாபன்‌ 
அரிய “மான 

20. ங்‌ காத்தான்‌ தொண்டை) யனந்துரை காவலன்‌ பூதுர்க 
ரேவந்தன்‌ அனுமகே 

21. தனன்‌ குடை (தெலுங்கில்‌ பொருள்‌ இல்லாமல்‌ கிறுக்கலாக 
எழுதப்பட்டுள்ளது! க்கு கற்றனன்‌ பரிக்கு நகு 

22. லன்‌ கருணாகடாட்சன்‌ குன்றினுயர்‌ மேருவிற்குன்றாய்‌ 
வளைகுணில்‌ பொ 

23. ரித்தவன்‌ திலதனுதல்‌ மடமாதர்‌ மடலெழுத வரு சுமுகன்‌ 
விசயலட்‌ 

24. சிமி காந்தன்‌ கலை தெரியும்‌ விற்பன்னன்‌ காமினி கந்தப்பன்‌ 
வீர தண்‌ 

25. சேமத்தலை விளங்கு Bones ராசகுல திலகன்‌ 
ராசமணோ 

26. பயங்கரன்‌ மன்னரில்‌ மன்ன மகுட வரதன்‌ வேந்தன்‌ 
மன்னசூடாமணி 

27. துட்டரில்‌ துட்ட நெட்டூரன்‌ அட்டதிக்கு மனோ பயங்கரன்‌ 
கட்டாரி 

28. சாளுவன்‌ நவகோடி நாராயணன்‌ துலுக்கர்‌ தள விபாடன்‌ 
துலுக்கர்‌ i 

29. மோகந்த தவிர்த்தான்‌ ஒட்டிய தள விபாடன்‌ ஒட்டியர்‌ மோர்கந்‌ 
தவி 

30. ள்த்தான்‌ மலை கலங்கினும்‌ மனங்கலங்காதான்‌ -அசுபதி நரபதி 
கெசபதி 
தளபதி அறிவுக்கு அகத்தியன்‌ சொல்லுக்கு அரிச்சந்திரன்‌ 


31. 


வில்லுக்கு விசை 


16. இராமநாதபுரம்‌ மூலைக்கொத்தளம்‌ செப்பேடு- 1 85 


32. யன்‌ மல்லுக்கு வீமன்‌ வாழுக்கு அபிமன்யு அன்ன சோமன்‌ 
அடியா 

33. கள்‌ வேளைக்காரன்‌ செம்பி வளனாடன்‌ பூலோக தேவேந்திரன்‌ 
செங்காதி 

34. குடையான்‌ தனுக்கோடி காவலன்‌ கேந்தமாதன கிரியான்‌ 
துகவூர்‌ 

35. க்‌ கூத்ததில்‌ காத்தூரான குலோத்துங்க சோழநல்லூர்‌ 

36. கீள்பால்‌ விரையாதகண்டனிலிருக்கும்‌ ஸ்ரீஇரண்ய கர்ப 

37. யாசி ரகுணாதச்‌ சேதுபதி காத்த தேவரவர்கள்‌ மருமகன்‌ 
குமார 

38. முத்து விசைய ரகுனாதச்‌ சேதுபதி காத்ததேவர்‌ ரவர்கள்‌ 
மருமகன்‌ குமர 

39. ர முத்து விசைய ரகுனாத சேதுபதி காத்த தேவர்ரவர்களுக்கு 

பின்பக்கம்‌ 

40. புண்ணியமாக பிறதானி ராமலிங்கம்பிள்ளை யவர்கள்‌ 
குருக்கள்‌ 

41. அவர்களுக்குப்‌ பூறுவாசாரியார்‌ ஸ்ரீகண்ட தேவ முதலியார்‌ 

42. அவர்களுக்கு ஸ்ரீன்பதம்‌ சுப்பிரமணிய சுவாமி கோயில்‌ 
்‌ சன்னதி (யில்‌ தான பூர்வமாக விட்டுக்‌ குடுத்த கிறாமமாவது 

43. சிறுகொம்பூதி இதுக்கு எல்கையாவது சேறு பிடிங்கி குட்டத்து 

44. க்கு மேற்கு தெற்கெல்லையாவது நெடுங்களத்துக்‌ கடைக்‌ 
கொ 

45. ம்பில்‌ ஏத்தத்‌ தேவன்‌ தேட்டத்துக்கு வடக்கு மேல்‌ எல்கை 

46. யாவது பெரியகொம்பூதி சட்டித்‌ தலையன்‌ விளாவடி 

47. புஞ்சைக்கு கோடங்கிச்‌ சக்கிளியன்‌ புஞ்சைக்கு ஷே கொள 

48. க்கட்டை வீருக்கு கிளக்கு வடக்கு எல்கையாவது கொம்பூ 

49. திக்‌ கல்லடி செய்க்கும்‌ உடையான்‌ கருங்குளம்‌ இறங்கல்ச்‌ செ 

50. ய்க்கு தெற்கு இன்னாங்‌ கெல்லைக்‌ குள்ப்பட்ட சிறு கொம்‌ 

51. பூதி இதைச்‌ சாந்த நஞ்சை புஞ்சை திட்டு திடல்‌ மாவடை 


மர 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


86 

52. வடை ஊறணி குட்டம்‌ மேல்‌ நோக்கிய மரம்‌ கீள்‌ நோக்கிய 
கிண 

53. று குடிபடை பள்ளுப்‌ பறை பாசி படுகை நிதி நிட்சேபம்‌ செ 

54. ல துரு பாஷணமும்‌ -சகல சமுதாயப்‌ பிறாத்தியும்‌ கல்லுங்‌ 
காவே 

55, fyb புல்லு பூமியும்‌ .உள்ளவும்‌ ஆதி சந்திராதித்த வரை சந்‌ 

56. திர பிரவேசம்‌ ஆண்டனுபவித்துக்‌ கொள்ள கடவர்ரா 

57. கவும்‌ இந்த தன்மத்தை பரிபாலனம்‌ பண்ணின பேர்களுக்கு 

58. காசி ராமீசுரத்திலே கோடி சிவலிங்க பிரதிட்டையும்‌ 

59... கோடி விட்டிணு பிரட்டையும்‌ கோடி பிரம்ம பிரதிட்‌ 

60. டையும்‌ பண்ணின பலத்த அடைவார்கள்‌ இந்த தர்மத்து 

61. க்கு அகிதம்‌ ணின்‌ . பேர்கள்‌ கெங்கைக்‌ கரையிலே 

62. ஆயிரங்‌ காராம்‌ பசுவையும்‌ ஆயிரம்‌ பிராமணரையும்‌ மாதா 

63. பிதாவையும்‌ குருவையும்‌ சிஷுவையும்‌ திரிகளையும்‌ வதை 
- பண்‌ l 

64. ணின: தோஷத்தையடைவார்கள்‌ உ. இந்த தன்ம சாதனம்‌ 

65. எளுதினேன்‌ சென்ன வீரப்ப பண்டரா புத்திரன்‌ 
சென்னவீரப்பன்‌ 

66. எளுத்து 


eae 
ப 


nas a 


ae, SOF tLe பர்‌ par tee ter OOM i : ஷ்‌ 


PEN 


னல்‌ 


த்து 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


88 


அன ராம: -ADO neS eco மிப ரெயம்கு 


வைல்‌ yeah mor 


GRP 


sae 


Si; த 


| 17. இராமநாதபுரம்‌ 
மூலைக்கொத்தளம்‌ செப்பேடு 
கோயில்‌ வழிபாட்டுக்குத்‌ துறைமுக வரிகள்‌ தந்தமை 


இராமநாதபுரம்‌ மூலைக்கொத்தளத்தில்‌ இருக்கும்‌ திரு 
கருப்பையா அவர்களிடமிருந்து தொல்லியல்துறை காப்பாட்சியர்‌ திரு 
கோவிந்தராமினால்‌ துறைக்கு அன்பளிப்பாகப்‌ பெறப்பட்டு 
இத்துறையில்‌ உள்ளது. 

இச்செப்பேடு 27.516 செ.மீ. அளவுடையது. முன்‌ பக்கம்‌ 31 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 30 வரிகளுமாக 61 வரிகளில்‌ வாசகம்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 


இதனில்‌ சக வருடம்‌ 1659(கி.பி.1737 கலி வருடம்‌ 4738 
(கி.பி.1637 தமிழ்‌ வருடம்‌ துந்திமி (கி.பி.1742 ஆகியவை குறிப்பிடப்‌ 
பட்டுள்ளன. இவை ஒன்றுடன்‌ ஒன்று பொருந்தாமல்‌ உள்ளன. மன்னர்‌ 
குமார முத்து விசையரெகுநாத சேதுபதி காத்ததேவர்‌. (கி.பி.1730-40) 
பெயர்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


இவரது பிரதானி இராமலிங்கம்‌ பிள்ளை: சேதுக்கரையில்‌ 
சேதுராமலிங்கசுவாமி கோயிலைக்‌ கட்டியுள்ளார்‌. இக்கோயில்‌ 
இறைவனுக்கு நீராட்டு மற்றும்‌ அமுதுபடிச்‌ செலவுகளுக்காக பாம்பன்‌ 
துறைமுகம்‌, இராமேசுவரம்‌ துறைமுகம்‌ ஆகியவற்றில்‌ வரும்‌ மரக்கலம்‌, 
படகு (பாறு, படவு) ஆகியவற்றில்‌ ஏற்றுமதி இறக்குமதியாகும்‌ 
சரக்குகளுக்கு அரசிற்குக்‌ கிடைக்கும்‌ தீர்வை, சுங்கம்‌ ஆகியவற்றில்‌ 
ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டது. மேலும்‌ தண்ணீர்பந்தல்‌. செவ்வாய்க்‌ 
கிழமை மடம்‌, ஆகியவற்றுக்கும்‌ வேங்கடபதி சோசியருக்கும்‌ முன்‌ 


இச்செப்பேடு சேகரித்தவர்‌ திரு. சொ. கோவிந்தராம்‌, காப்பாட்சியர்‌. 
இராமநாதபுரம்‌. இச்செப்பேட்டின்‌ வாசகம்‌ படித்து எழுதியவர்‌ திரு ௧. ஈஸ்வரன்‌. . 
கல்வெட்டுப்‌ படிப்பவர்‌. சென்னை 


90 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


ஒதுக்கிய வரிகளிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பங்கும்‌ கோயிலுக்குத்‌ 
தரப்பட்டது. ஏறப்ப பண்டாரம்‌ இந்த ஆவணத்தை எழுதியுள்ளார்‌. 


செப்பேடு 


முன்பக்கம்‌ 


1. 


11. 


14. 


ஸ்ரீ முதுமகா மண்டலேசுர்ன்‌ அரியராயிர தளவிபாடன்‌ 
பாசைக்கு தப்பு வார்‌ 
கண்டன்‌ மூவராயிர கண்டன்‌ கண்டனாடு கொண்டு கொண்ட ' 
னாடு குடா. 

தான்‌ பாண்டி மண்டலத்‌ தாபனாசாரியன்‌ சோழ. மண்டலப்‌ 
பிறதிட்டாப 


டனாசாரியன்‌ தொண்ட மண்டல சண்டப்‌ பிறசண்டன்‌, பூறுவ 


தெட்ஷ்சண 

பட்ஷ சமர்‌ சத்த சமுத்திராதிபன்‌ பப வ்‌ படு 
யாள்ப்பாண பட்டண 

மும்‌ அளித்து கெசவேட்டை பப்பு இராசாதி ராசன்‌: 
ராச பரமேசுர 

ன்‌ இராசமாத்தாண்டன்‌ இராச baiia ராச மணோ 
பயங்கரன்‌ துட்டரில்‌ 7 
துட்டன்‌ துட்ட நெட்டுரன்‌ துட்டரில்‌ கொட்ட மடக்கி துரை, 
ராச சிங்‌ 
கம்‌ துரைகள்‌ சிகாமணி துரைகள்‌ ரேபந்தன்‌ தொட்ட வாரந்‌ . 
தலராதவன்‌. . 2 

அன்னசத்திர சோமன்‌ அணும கேதனன்‌ கெருடகேதனன்‌ 
அட்ட: திக்கும 

ணோ பயங்கரன்‌ வீரலட்சுமி விசையலட்ஷ்மி தன லட்ஷ்மி 
பாக்கியலட்ஷ்மி மகாலட்ஷ்‌ 

மி அட்டலட்சுமி லாடன்‌. இளஞ்சிங்கம்ந்‌ ப்பம்‌ 


பகைமன்னர்‌ ' 


.சிங்கம்‌' ஆத்துப்பாச்சி ப்ர பி அடைக்‌ eer 


காத்தான்‌ அந்த 
12 


1 7. இராமநாதபுரம்‌ மூலைக்கொத்தளம்‌ செப்பேடு- 2 91 


14, 


15. 


19. 


20. 


21. 


22. 


23. 


24. 


2. 


26. 


27. 


28. 


29. 


ம்‌ பிறகண்டன்‌ தாலிக்கு வேலி சமறகோலாகலன்‌ பஞ்ச. 
வன்னராய ராவுத்தர்‌ 

மிண்டன்‌ பனுக்குவார்‌ கண்டன்‌. குடைக்குகர்ணன்‌ பரிக்கு 
நகுலன்‌ வில்லுக்கு 

விசையன்‌ சொல்லுக்கு அரிச்சந்திரன்‌ அறிவுக்கு அகத்தியர்‌ 
திலதநுதல்‌ மடமாதர்‌ 

மடலெழுதி வரு சுமுகன்‌ வீரவெண்பாமாலை சேமத்தலை 
விளங்கு மிருதாளினான்‌ 

கெந்தமதான கிரியான்‌ தொண்டியன்ந்‌ துரைகாவலன்‌ அரச 
ராவண ராமன்‌ 

அடியார்‌ வேளைக்காரன்‌ செங்காவி குடையான்‌ செம்பி 
வளனாடான்‌ தேவநக 

ராதிபன்‌ சேது காவலன்‌ ராமனாத சுவாமி பறுபதவர்த்தினி 
காரியர்‌ துரந்தரன்‌ சிவ 

சுப்பிரமணிய சுவாமி காரியர்‌ துரந்தரன்‌ அசுபதி நரபதி 
கெசபதி தனபதி சேது 

பதி துகவூர்‌ கூத்ததில்‌ காத்தூரான குலோத்துங்க 
சோழநல்லூரி(ன்‌கீள்பால்‌ 

விரையாத கண்டனில்‌ இருக்கும்‌ ஸ்ரீ இரணியகெற்ப யாதி 
ரெகுனாதச்‌ சேதுபதி காத்த தேவ 

ர்ரவர்கள்‌ புத்திரன்‌ குமார முத்த விசைய ரெகுனாத சேதுபதி 
காத்ததேவ 

ர்ரவர்கள்‌ பிறிதிவிராட்சிய பரிபாலனம்‌ பண்ணி அருளாக 
நின்ற சாலியவாக 

ன சகாத்தம்‌ ஐ௬௱௫ம௬ கலியற்தம்‌ ௪௲௭௱௩௰௮ 
இதன்‌ மேல்‌ செல்லா நின்ற 

துந்திமி நாம சம்மட்சரத்தில்‌ தெட்சணாயனத்தில்‌ சாரிது வில்‌ 
காத்திகை மீ” 

சுக்கில பட்சத்தில்‌ பவுண அம்மவாசையும்‌ பரணி நட்சத்திரமும்‌ 
வாரிநா 

மயோகமும்‌ விபகரணமும்‌ சோம கிறண புண்ணிய காலத்தில்‌ 
ராமீசு 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


92 
30.. ரத்தில்‌ சேதுக்‌ ரயில்‌ ஸ்ரீமது ர்ச்‌ முத்துக்‌ 
i குமார len 
31. சய ரெகுநாத சேதுபதி காத்த தேவர்ரவர்கள்‌ பிறதானி ராமலிங்க 
பிள்ளை 
பின்பக்கம்‌ 
32. சிவப்பிறதிட்டை பண்ணிவிச்ச சேதுராமலிங்க சாமிக்கு 
. அபிஷேகநெ 
33, ய்வேத்தியத்துக்கு கட்டளையிட்ட STOLI சாதனப்‌ பட்டயங்‌ 
கட்ட ' 
34. ளையிட்ட ஊதியம்‌ பாம்பன்‌ துறைமுகத்திலே பாறுபடவு 
ஊருக்க 
35. ளிலே தீருவை ஏத்துமதி இறக்குமதி தீருவைப்பட்ட 
சரக்கெல்ல 
36. லாம்‌ அரமனைக்குத்‌ தீருவை பத்துபணம்‌ தந்தால்‌ 
சேதுராமலிங்க சுவா 
37. . மிக்கு மகமை ஒரு பணமும்‌ துறைமுகம்‌ சுங்கத்திலே 
தீருவைப்‌ பட்‌ 
38. ட சரக்கெல்லாம்‌ பத்து பணத்துக்கு ஒரு . பணமும்‌ தலைச்‌ 
சிமையாக 
39. வருகிற சரக்கெல்லாம்‌ சுமைக்கு அரைக்கால்‌ பணமும்‌ இராமீ 
40. சுரம்‌ துறைமுகத்தில்‌ வருகிற பாறு படவு ஏத்துமதி இறக்குமதி 
aG 
41. ல அரமனைக்கு தீருவை பட்ட சரக்கெல்லாம்‌ அரமனைக்கு 
தீருவை 
42. . பத்து பணந்‌ தந்தால்‌ சேதுராமலிங்க : சுவாமிக்கு மகமை 
கால்ப்ப 
43. ணமும்‌ துறைமுகத்திலே அள்ளு தண்ணீர்ப்‌ பந்தல்‌ 
செவ்வாய்க்கிள  -: 
44. மை மடம்‌ த்க்‌ சோசியர்‌ இந்தமூன்று வகைக்கு 
மெடுத்துவ 
45. ருகிற அள்ளிலே மூன்று பங்கையும்‌ னாலு பங்காக பண்ணி 


ஒரு பங்கு அள்‌ 


17. இராமநாதபுரம்‌ மூலைக்கொத்தளம்‌ செப்பேடு - 2 93 


46. 


47. 
48. 


49. 


50. 


51. 


52. 


53. 


55. 


56. 


57. 


58. 


59. 


60. 


61. 


ளும்‌ சுங்கத்‌ துறையிலே வந்து தீருவை பட்ட சரக்கெல்லாம்‌ 
அர 

( சிவசுப்ரமண்யதேவா” என்று தெலுங்கில்‌ உள்ளத்‌ 
மனைக்குப்‌ பத்து பணம்‌ தீருவைக்குச்‌ சேதுராமலிங்க 
சுவாமிக்கு மகமை 

கால்‌ பணமும்‌ தலைச்சுமையால்‌ வருகிற சரக்கெல்லாம்‌ 
சிமைக்கொ 

ரூ காசும்‌ கட்டளை வரியளிலே பெரியகட்டளை தேவர்‌ 
கட்டளை சுக்ரவாரக்‌ ௧ 

ட்டளை மத்த சில்லரை கட்டளையளிலும்‌ கிறையத்துக்கு 
விக்கிற நெல்லு மத்தச்‌ சிறு 

தானியங்களுக்கும்‌ பணத்துக்கு கால்படி வீதம்‌ அள்ளும்‌ 
இப்படிக்குத்‌ தான பூறுவம்‌ 

கச்‌ சேதுராமலிங்கய்யனிடத்திலே தாம்பிற சாதன பட்டையங்‌ 
கட்டளை யிட்டபடிக்கு 

சந்திராத்தவரை சந்திரப்‌ பிரவேஷம்‌ உள்ளு மட்டும்‌ ஆண்டு 
அனுபவித்து வர 

க்கடவராகஷம்‌ யாதாருமொருவர்‌ இந்தச்‌ சேதுக்கரை 
சிவலிங்கத்தும்‌ கோவி 

ல்த்‌ தர்மத்தைப்‌ பரிபாலனம்‌ பண்ணின பேருக்கு காசிஇ 
லேயும்‌ கோடி சிவலிங்கப்பிரதி 

ட்டை பண்ணின பலத்தையும்‌ கோடி பிரம்ம பிறதிட்டை 
பண்ணின பலத்தையும்‌ அடையக்க 

கடவர்ராகவும்‌ இந்த தன்மத்துக்கு யாதொருமொருதர்‌ விக்‌ 
கினம்‌ பண்ணின பேர்கள்‌ கா 

சியிலேயும்‌ தனுக்கோடி கரைஇலேயும்‌ கோவதை பண்ணின 
தோசத்திலேயும்‌ பிரம்‌ 

மவதை பண்ணின தோஷசத்திலேயும்‌ போகக்‌ கடவர்ராகவும்‌ 
இந்தபடிக்கு பிறதானி ராமலிங்‌ 

கம்‌ பிள்ளை சொல்படிக்கு ஏறப்ப பண்டாரம்‌ கய்‌எளுத்து 
உ குருவே துணை ௨ 


ராமா z - Qamay TUusSGump2eeM ஏமி 


zy) 


xt) 


வ்‌ 


18. வேலன்பட்டி செப்பேடு 


அன்னதான மடத்திற்கு தர்மசாதனப்பட்டயம்‌ 


தொல்லியல்துறை திருச்சிராப்பள்ளி பதிவு அலுவலர்‌ 
அலுவலகத்தில்‌ இச்செப்பேடு உள்ளது. 
23X18 செ.மீ. அளவுள்ள இச்செப்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 25 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 13 வரிகளுமாக பெரிய எழுத்தில்‌ செப்பேட்டு 
வாசகம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. - 
சக வருடம்‌ 1571 (கி.பி.1648) கலிவருடம்‌ 4750 (கி.பி.1649) 
தமிழ்வருடம்‌ விரோதி (கி.பி.1649) ஆகிய ஆண்டுக்‌ குறிப்புகள்‌ 
. உள்ளன. : நத்தம்‌ பாளையப்பட்டு முத்துலிங்கய நாயக்கர்‌ 
குறிப்பிடப்படுகின்றார்‌. 
முத்திலிங்கய்ய நாயக்கர்‌ வேலன்‌ பட்டியில்‌ அன்னதான மடம்‌ 
அமைத்து அதன்‌ செலவுகளுக்காக பூதகுடி கிராமத்தில்‌ நங்சைநிலம்‌ 
செய்‌ 20ம்‌ புஞ்சை நிலம்‌ 19 கலம்‌ விதைப்பாடு அளவும்‌ 
. கொடுத்துள்ளார்‌. கிராமத்தின்‌ எல்லைகளில்‌ பல திருப்பங்கள்‌ இருந்து 
மொத்தம்‌ 19 சூலக்கற்கள்‌ நடப்பட்டு திசைகள்‌ திக்பாலர்‌ பெயரில்‌ 
இசானிய மூலை ' அக்கினி மூலை என்று சொல்லப்பட்டுள்ளன. 
செப்பேடு 
முன்பக்கம்‌ 
1. அன்னதான மடம்‌ தற்மத்துக்கு 
2. m ம்பிற சாதன பட்டையம்‌ உ சொஷ்‌ 
3. s ஸ்ரீ சாலிவாகன சகாற்த்தம்‌ ௫௱ 
தொல்லியல்துறை திருச்சிராப்பள்ளி பதிவு அலுவலர்‌ திரு.கி.ஸ்ரீதரன்‌ மூலம்‌ 


இச்செப்பேடு பெறப்பட்டு திரு சீ.இராமச்சந்திரன்‌. கல்வெட்டாய்வாளர்‌. 
சென்னை. இதனைப்‌ படித்துக்‌ குறிப்பெழுதியுள்ளார்‌. 


18. வேலன்பட்டி செப்பேடு 


எக கலியத்தம்‌ ௪௭௫ இதின்‌ 
மேல்ச்‌ செல்லா நின்ற விரோதி ஹீ 


4 

5 

6. காற்த்திகை மீ ௫ a சோம வாரமு 

7. b திறிதிகையும்‌ மூலா நஷ்செத்‌ 

8. திரமு(ம்‌) கூடிய சுபதினத்தில்‌ யாத 

9. வ கோத்திரோற்ப்பவராகிய தொ 

10. ந்திலிங்கய நாயக்கரவர்கள்‌ புத்‌ 

11. திரன்‌ முத்திலிங்கய நாயக்கரய்‌ 

12. யனவர்கள்‌ வேலன்பட்டி அன்ன 

13. தான மட தற்மசாதனம்‌ பண்ணி வி 

14. ச்சபடி சாதனமாவது பூதகுடிக்கி 

15. நாமம்‌ பள்ளபட்டி .பனங்குடிக்‌ குள 

16. ம்‌ இந்த நஞ்சை புஞ்சை எல்லை 

17. க்கு விபரம்‌ பூதகுடி மலை நாளிக்க 

18. ல்‌ காயத்திக்‌ கருங்கல்ப்பாரை இறக்க 

19. த்தில்‌ இசானிய மூலைக்‌ கட்டுக்கால்‌ 

20. உசிலைமரம்‌ அக்கினி மூலையில்‌ கொ 

21. ங்கான்ணை வடகரை நிருதிமூலை 

22. யில்‌ ஆத்தோரத்தில்‌ கொப்பைய 

23. ம்பட்டி எல்லை ஆத்திமரம்‌ வாய்வு 

24. மூலைக்‌ குளத்துள்வாய்‌ வேப்பமரம்‌ 

25. இந்த நான்கு எல்லைக்‌ குள்ளிட்ட 
பின்‌ பக்கம்‌ 

26. சூலக்‌ கல்ப்‌ பத்தொன்பதுக்குள்‌ 

27. சேற்ந்த நஞ்சை புஞ்சையில்‌ G 

28. தவதாயம்‌ விறமதாயம்‌ மட தற்ம 

29. ம்‌ நீங்கலாக புஞ்சை விரை Da 


98 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


30. 
31. 
32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 


m.. ௪ ௨ நஞ்சை செய்‌ உ௰௩ 
இதில்ச்‌ சேற்ந்த அஷ்ட்ட போக 
தேச சுவாமியங்கழுடன்‌ ஆஷ்‌ 
சந்திராற்க்க ஷ்தாகியாக தற்மப 
ரிபாலனம்‌ பண்ணின பேற்க்‌ 


கு அஷ்சுமேதயாக பலன்‌ விக 


TS பண்ணின பேர்‌ கெங்‌ை 


கக்கரையில்க்‌ கராம்‌ பசுவை இ 


ம்சை பண்ணின பலன்‌ உ 


க்‌ 
அது 
a | 


ட்டி செப்பேடு - முன்பக்கம்‌ 


வேலன்ப 


ன்பக்க்ம்‌ 


i செப்பேடு. - பி 


ன்பட்டி 


, வேல 


19. நத்தம்‌ செப்பேடு 


கோயில்‌ வழிபாட்டுக்கு வரிகள்‌ தர இந்து, இஸ்லாமிய 
வணிகர்களின்‌ இசைவுப்‌ பட்டயம்‌ 


திண்டுக்கல்‌ மாவட்டம்‌ நத்தம்‌ கோயில்பட்டி அருள்மிகு 
கைலாசநாதர்‌ கோயில்‌, திரு சுந்தரேசக்‌ குருக்களிடம்‌ உள்ளது. 


31X15 செ.மீ. அளவுள்ள இச்செப்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 53 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 22 வரிகளுமாக 75 வரிகளில்‌ வாசகம்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. தொடக்கத்தில்‌ சூலக்குறி உள்ளது. 


சகவருடம்‌ 1663(கி.பி.1714) தமிழ்‌ வருடம்‌ துன்மதி (கி.பி.1742 
ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன. பாளையப்பட்டு நாயக்கர்‌ 
சொக்கலிங்க நாயக்கர்‌ குறிக்கப்பட்டுள்ளார்‌. 


நத்தம்‌ பேட்டை, சொக்கலிங்கபுரம்‌ - பேட்டை ஆகிய 
சந்தைகளில்‌ வணிகப்பொருள்களின்‌ மீது வசூலிக்கப்படும்‌ வரிகளைக்‌. 
கொண்டு சொக்கலிங்க நாயக்கருக்கு பிரியமான கைலாசநாதர்‌ 
கோயிலில்‌ அர்த்த ஜாம பூசையும்‌, பள்ளியறைக்குச்‌ செல்லும்‌ 
பல்லக்குச்‌ சேவையும்‌, பிற வழிபாடுகளும்‌ சின்னய பண்டாரம்‌ மூலம்‌ 
56 தேசத்து வணிகர்கள்‌ நிறைவேற்றியி தீர்மானத்தை இச்செப்பேடு 
குறிப்பிடுகிறது. மேற்சொன்ன பேட்டைகளில்‌ உள்ள இந்து வணிகர்கள்‌ 
மட்டுமல்லாது இஸ்லாமிய வணிகர்களும்‌ வரி: தந்மையால்‌ ராவுத்தர்‌ 
என்ற பின்னொட்டுச்சொல்லுடன்‌ உள்ள இஸ்லாமிய வணிகர்களது 
பெயர்களால்‌ தெரியவருகிறது. 26 ஊர்களும்‌ அங்கு உள்ள வணிகர்கள்‌ 
பெயர்களும்‌ இசைவு தெரிவித்து இதனில்‌ காணப்படுகின்றன. 


நத்தம்‌ கோயில்‌ பற்றிய ஆய்வு நூல்‌ எழுதிய இத்துறைக்‌ கல்வெட்டுப்‌ பயிற்சி 
நிறுவன (1991-92) மாணவர்‌ திரு எம்‌.பி.செல்வராஜால்‌ சேகரித்துப்‌ 
படியெடுக்கப்பட்டது. 


102 தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1 


முன்பக்கம்‌ 

1. ஸ்ரீமன்‌ மகாமண்டேலேசுபுரன்‌ எறிசை 
ளநாடன்‌ தொந்திலிங்கயனாயக்கரய்யனவ 
ர்கள்‌ குமாரன்‌ சொக்கலிங்கனாயக்கரய்ய 
னவர்கள்‌ போற்றும்‌ நத்தங்‌ கயிலாஷ நாத சு 
வாமியருக்கு அத்தசாம கட்டளை பல்லக்குச்‌ 
சேருவை அபிஷேக நெய்வேத்தியம்‌ பள்ளிய 
ரைக்கு காளாஞ்சி பாக்கு வெத்திலை சூடன்‌ 


சாம்பிராணி தினக்கட்டளை நடக்கத்‌ தக்கதா 


© ON AA PWD 


க முத்தேழு மணியக்காறன்‌ முன்னிலைக்கு ந 
10. டப்பிக்கச்‌ சொல்லி சமூகத்தில்க்‌ கட்டளை 

11. யிட்ட படியினாலே அந்தபடிக்கு முத்தெழு மணி 
12. யகாறன்‌ வந்து நத்தம்பேட்டை சொக்கலி 

13. ங்கபுரம்‌ பேட்டையில்க்‌ கூடிய அன்பத்‌ 

14. தாறு தேசத்துப்‌ பலரையுங்‌ கேட்டுக்‌ கொ 

15. ண்டு இந்த தற்மம்‌ என்றைக்கும்‌ புறொவற் 

16. த்தியாக நடக்கத்‌ தக்கதாய்க்‌ கேட்டுக்‌ கொ 

17. ண்டது சொல்தஸ்திறி சாலிய வாகன ௪ 

18. காற்த்தம்‌ ச௬௱௬ய௩ க்கு மேல்‌ செல்லா 

19. நின்ற துண்மதி ஹு ஆனி மீ: awe தேதி på 
20. தம்பேட்டையில்‌ கூடிய அன்பத்தா 

21. று தேசத்துப்‌ பலரும்‌ சொக்கலிங்கபுர 

2. ம்‌ பேட்டையில்‌ கூடிய அன்பத்தா 

23. று தேசத்துப்‌ பலரும்‌ மனப்பூறுவமா 

24. ௧ ஆற்சந்திர காலம்‌ வரைக்குங்‌ .கல்லு 

2. ங்‌ காவேரியும்‌ உள்ளவரைக்கும்‌ புத்திர 

26. பவுத்திர பாரம்பிறியமாக நத்தம்பேட்‌ 

27. டையில்‌ உப்புத்‌ தவசங்காய தானியஞ்‌ 


12. நத்தம்‌ செப்பேடு 


103 


28. சவளி பாக்கு மிளகு பலசனபாரம்‌ சகல 

29. மான பொதிக்கும்‌ நடை ஒண்ணுக்கு 

30. அரமாவரைக்காணி பணமும்‌ சொக்க 

31. லிங்கபுரம்‌ பேட்டையில்‌ நடை ஒண்‌ 

32. ணுக்கும்‌ சுமைக்குமதிச்ச பொதிப்படி 

33. க்கு பொதி ஒண்ணுக்கு அரைமா பண 

34. மும்‌ இந்தபடிக்கு குடுத்து வருகுறோமென்று 

35. சம்மதித்து சாதனப்‌ பட்டையம்‌ எழுதிக்‌ 

36. குடுத்தோம்‌ உள்ளூர்‌ நத்தம்‌ பேட்டை 

37. யில்‌ மாணிக்கம்‌ செட்டியார்‌ இம்முடி 

38. கான்மீராசாபு நயினாக்கான்‌ சேஷன்‌ 

39. செட்டி புவனசெட்டி கோசிகுறிச்சிக்‌ கு 

40. ன்பக்கர்‌ மீரா ராவுத்தன்‌ பக்கீரு ராவுத்த 

41. ன்‌ சொக்கன்செட்டி வெங்கிடாசலம்‌ 

42. செட்டி உள்பட்டார்‌ சொக்கலிங்கபு 

43. ரங்‌ கனியராவுத்தன்‌ பளனிசெட்டி உள்‌ 

44. பட்டாரும்‌ வேலன்குடி நல்லதம்பி செ 

45. ட்டி உள்பட்டார்‌ திருப்பத்தூர்‌ சிங்க 

46. of சயினு ராவுத்தன்‌ நெற்குப்பை சே 

47. வவலூர்‌ பெரிய மாமணராவுத்தன்‌ 

48.. பொன்னமராபதி சின்னான்செட்டி 

49, உள்பட்டார்‌ செம்பூதிக்‌ குப்பன்‌ செ 

50. ட்டி உள்பட்டாரும்‌ திருமயம்‌ திருவ 

51. ப்பூர்‌ எழுவன்கோட்டை கன்றா 

52. கோட்டை அன்னவாசல்‌ இளையா 

53. ன்குடி வெலுவருகோட்டை அட்டை 
பின்பக்கம்‌ 

54. ப்பட்டி கச்சிராயன்பட்டி கனகமரத்‌ 


104 . தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


55. துப்பட்டி மறுநூத்து எமசக்லிப்பு - 
56. ரம்‌ திண்டுக்கல்‌ மதுரை சோளகுலா 
57. ந்தான்‌ திருமங்கலம்‌ காமனாயக்கர்‌ 

58. ஊர்‌ அன்பத்தாறு தேசத்துப்‌ பலர 

59. ' னைவோரும்‌ சம்மதித்து தாம்புர சாத 
60.' னப்‌ பட்டயம்‌ எழுதிக்‌ கொடுத்தோ 
61. ம்‌ கயிலாசநாத சுவாமியார்‌ சன்னதி 
62. யில்‌ சின்னய்பண்டா(றம்‌ மணிக்கத்தில்‌ 
63. உண்டு பண்ணின தற்மம்‌) என்றென்றைக்‌ 
64. கும்‌ புறோவிற்த்தியாகும்படிக்கு ஆதா 
65. மொருதர்‌ நடப்பிச்சார்களோ அவ 

66. ர்‌ கோடி கன்னிகாதானம்‌ பண்ணி 

67. ன பலனை அநுபவிற்பார(கைவும்‌ As 
68. ற்கு யாதமொருத்தர்‌ விகாதம்‌ பண்ணி 
69. ன பேர்கள்‌ கெங்கை கரையிலே 

70. . காராம்பசுவை வதைத்த பாவத்தி 

71. லே போக கடவராகவும்‌ இந்தபடிக்கு 
72. இவர்கனைவோரும்‌ சம்மதியில்‌ வி: 
73. ஸனைதீர்த்தா பிள்ளை மகன்‌ தாண்டவரா 
74. ய பிள்ளை சொல்படிக்கு சம்பிறிதி 

75. சொக்கு பிள்ளை கையெழுத்து ௨ 


நத்தம்‌ செப்பேடு - முன்பக்கம்‌ 


நத்தம்‌ செப்பேடு - பின்பக்கம்‌ 


20. பழனிச செப்பேடு | 
தாய்‌ தந்தையர்‌ பெயரில்‌ சத்திரங்களும்‌ கொடையும்‌ 


திண்டுக்கல்‌ மாவட்டம்‌ பழனில்‌ உள்ள நத்தம்‌ திரு எம்‌.எம்‌. 
கண்ணப்பனிடம்‌ இச்செப்பேடு உள்ளது. 


முன்‌ பக்கம்‌ 31வரிகளும்‌ பின்பக்கம்‌ 30 வரிகளுமாக 61 
வரிகளில்‌ வாசகம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 


சகவருடம்‌ 1703 (கி.பி.1781 கலிவருடம்‌ 4882(கி.பி.1781) தமிழ்‌ 
வருடம்‌ பிலவ (கி.பி.1781) ஆகிய ஆண்டுக்‌ குறிப்புகள்‌ உள்ளன. 
நத்தம்‌ யாதவகுலத்து தொந்திலிங்கையநாயக்கர்‌ பேரன்‌ குமாரலிங்கைய 
நாயக்கர்‌ குறிப்பிடப்பட்டுள்ளார்‌. 

குமாரலிங்கைய நாயக்ககர்‌ தனது தந்‌ைத ஏறுதாது லிங்கய 
நாயக்கர்‌ மற்றும்‌ தாயார்‌ தாதாம்மாள்‌ அவர்கள்‌ பெயரில்‌ இரண்டு 
சத்திரங்கள்‌ கட்டி அதன்‌ நிர்வாகச்‌ செலவுக்காக ஏற்க்கபட்டிகிராமம்‌, 
காரைக்குண்டு, அம்மாபட்டி, ஆகிய ஊர்களைக்‌ கொடுத்துள்ளார்‌. 
இவ்வூர்களில்‌ உள்ள நிலங்களின்‌ எல்லைகளின்‌ திசைகள்‌ ஈசானிய, 
அக்னி. நிருருதி, வாயு என்று திசாபாலகர்களின்‌ பெயரில்‌ சொல்லப்‌ 
பட்டுள்ளது. நிலத்தின்‌ ஒவ்வொரு திருப்பத்திலும்‌ எல்லைக்‌ கல்லாகச்‌ 
சூலக்கல்‌ நடப்பட்டதால்‌, “சூலக்கல்‌ 11க்குள்‌ சேர்ந்த”, “சூலக்கல்‌ 14க்குள்‌ 
சேர்ந்த” என்று நிலங்கள்‌ குறிக்கப்படுகின்றன. 


இச்செப்பேட்டில்‌ உள்ள வாசகம்‌ அப்படியே நத்தம்‌ அருகில்‌ 
உள்ள சத்திரம்‌ ஊராளிப்‌ பட்டியில்‌ கல்வெட்டாகவும்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. கல்லிலும்‌, செம்பிலும்‌ வெட்டிக்‌ கொள்க என்று வரும்‌ 
கல்வெட்டுச்‌ சொற்றொடர்க்கு இச்செப்பேடு நல்ல எடுத்துக்காட்டாகும்‌ 
இதனில்‌ சொல்லப்படும்‌ சத்திரங்கள்‌ இன்று பழனிக்குப்‌ பாதயாத்திரை 
மேற்கொள்ளும்‌ வழித்தடத்தில்‌ உள்ளன. 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.36. ஆங்கிரச ஆண்டு கார்த்திகைத்‌ திங்கள்‌ (1992, 
நவம்பர்‌ திங்கள்‌) பக்‌.1-3. கட்டுரையாக எழுதியவர்‌ திரு. சு. இராசகோபால்‌ 
கல்வெட்டாய்வாளர்‌, மதுரை. 


108 l ... தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
செப்பேடு 
முன்பக்கம்‌ 

1. சத்திரத்து தற்மத்துக்கு தாம்பிறசாதனம்‌ 

2. சொத்தஸ்ரீ சாலிவாகன சகாற்த்தற்‌ Bamm 

3. லியத்தம்‌ ச௲௮௱௮௰உ இதின்‌ மேல்ச்‌ செல்லா 

4. நின்ற பிலவ Geo தை மீ ௨௩௨ சோமவார 

5. மும்‌ பவற்ணமையும்‌ பூச நஷசெத்திரமும்‌ கூடின 
6. சுபதினத்தில்‌ யாதவ கோத்திரோற்பவராகிய தொ 

7. நீதிலிங்கய நாயக்கரவர்கள்‌ பவுத்தரன்‌ ஏறுதா 

8. து லிங்கய நாவ்க்கவள்களின்‌ புத்திரன்‌ குமாரலிங்‌ 

9. கய நாயக்கரய்யனவர்கள்‌ சத்திரத்துக்கு த 

10. ற்ம சாதனம்‌ பண்ணிவிச்சபடி ச 

11. . ரதனமாவத நம்ம அய்யார்‌ ஏறு 

12. தாது லிங்கய நாகவ at ச 

13. த்திரத்துக்கும்‌ நம்மட அம்மாள்‌. தாத 

14. ம்மாளவர்கள்‌. சத்திரத்துக்கும்‌ இந்‌ 

15. த ரெண்டு சத்திரத்துக்கும்‌ நஞ்சை 

16. புஞ்சை எல்லைக்கு விபரம்‌ ஏற்க்‌ 

47. ` கபட்டி கிராமத்துக்கு ஈசானிய மூ 

18. லையில்‌ வெள்ளைக்‌ கல்‌ நாச்சியம்‌ 

19. மன்‌ கோவில்‌ அக்கினி மூலையில்‌ : 

20. 'ஆதியானணைக்கு, வடக்கு நிரு 

2. தி மூலையில்‌ செட்டுயள்‌ அணையறு 


22. வாய்வு மூலையில்‌ கருங்கல்லுக்‌ கு 


20. பழனிச்‌ செப்பேடு 


109 


23. ட்டு இந்த நான்கு எல்லைக்குள்ளி 

24. ட்ட சூலக்கல்ப்‌ பதினொண்ணுக்கு 

2. me சேற்ந்த புஞ்சையில்‌ தேவதாய 

26. ம்‌ விறுமதாயம்‌ நீங்கலாக நின்ற பு 

27. ஞ்சை விரை நிலம்‌ ஈ௩௰௭௬௨ i நஞ்சை 

28. செயிய்‌ சம்‌ இதுவும்‌ அம்மாள்‌ சத்தி 

29. ரத்துக்குக்‌ காரைக்‌ குண்டு அம்மா 

30. பட்டிப்‌ புரவில்‌ ஈசானிய மூலை நரி 

31. க்குட்டு அக்கினி மூலை பாப்பா மலைசரி 
பின்பக்கம்‌ 

32. நிருதி மூலை பெயிலூத்து ஒடை வா 

33. ய்வுமூலை சக்காணி புஞ்சை வேப்ப 

34. மரம்‌ இந்த நான்கு எல்லைக்குள்ளி 

35. ட்ட சூலக்கல்ப்‌ பத்துக்குள்ச்‌ சேற்‌ 

36. ந்த புஞ்சையில்‌ தேவதாயம்‌ நீ 

37. ங்கலாக நின்ற ட்‌ விரை 

38. நிலம்‌ ஈ௪உயும்‌ அதிராசசேரிக்குள 

39. த்தில்‌ ஈசானிய மூலை பெரியாத்து 

40. இலந்தை அக்கினி மூலையில்‌ நா 

41. ச்சான்‌ புளி நிருதி மூலையில்‌ நவ்வ 

42. ல்‌ வாய்வு மூலையில்‌. வேலடி மறுகால்‌ 

43. இந்த நான்கு எல்லைக்குள்ளிட்ட 

44. சூலக்கல்ப்‌ பதினாலுக்குள்ச்‌ சே 

45. [ற்‌]ந்த நஞ்சையில்‌ தேவதாயம்‌ வி 


110 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


46. ருமதாயம்‌ நீங்கலாக நின்ற நஞ்‌ 

47. சை செயி உ௰௫௪ புஞ்சை விரை மூன்று மா 
48. குளத்துத்‌ தண்ணீர்‌ பிடி கல்‌ ந 

49. ஈட்டுக்குள்ளிட்ட புஞ்சை விரை முக்கால்‌ 
50. ஆக வகை மூணுக்கூடிய புஞ்சை 

51. விரை 14 கலம்‌, ௨ நஞ்சை செ 

52. யி 38/, நஞ்சை புஞ்சைக்கு 

53; ள்ச்‌' Gabbs அஷ்ட்ட போக தே 

54. ௪ சுவாமியங்கமுடன்‌ ஆற்ச்சந்‌ 

55. திராற்க்கணதாயியாக தற்மம்‌ ப 

56. ரி பரிபலம்‌ பண்ணிக்‌ கொண்டு 

57. வருவாராகவும்‌ இந்த தற்மம்‌ பரிபாலன 
58. ம்‌ னன்‌ பேற்க்கு அஷ்சுவமேதயாக 
59. பலன்‌ விகாதம்‌ பண்ணிந பேற்க்கு கெ 
60. ங்கைக்‌ கரையில்‌ காராபசுவை இமி 


61. சை பண்ணின பலன்‌ ௨ 


பழனி, செப்பேடு - முன்பக்கம்‌ 


Bese & பயப்‌ 
LA (CO ; 


பழனி செப்பேடு :- பின்பக்கம்‌ 


2L நெய்வேலிச்‌ செப்பேடு . 


பண்ணாட்டார்‌ பெருமை நிலைநாட்டியவர்க்கு குரு 
பதவியும்‌, கொடைகளும்‌ 


இச்செப்பேடு நெய்வேலியில்‌ வசித்துவரும்‌ திரு என்‌.எஸ்‌. 
பெரியசாமி அய்யரிடம்‌ உள்ளது. 


முன்‌ பக்கம்‌ 73 வரிகளும்‌ பின்‌ பக்கம்‌ 92 வரிகளும்‌ ஆக 
165 வாசக வரிகளுடன்‌ நீள்‌ சதுரமாகக்‌ காணப்படும்‌ இச்‌ செப்பேட்டில்‌ 
துளையுடன்‌ கூடிய வட்டக்‌ கைபிடி அமைப்பு மேல்பகுதியில்‌ உள்ளது. 
பிடி அமைப்பில்‌ முன்புறம்‌ 6 வரிகளில்‌ “ராசனாறாணய்யனவர்களுக்கு 
எழுகரைனாட்டுப்‌ பன்னாட்டாரெ திக்குடுத்த சாதனப்‌ பட்டையம்‌ a’ 
என்றும்‌ பின்புறம்‌ 5 வரிகளில்‌ “யிடங்கை வாத்தியம்‌ மேள முதலான 
தாரை கொம்பு துடுப்பு தப்பட்டை வாத்தியவுள்பட” என்றும்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன. முன்பக்கம்‌ கைலயங்கிரியில்‌ உமா சகிதராக 
சிவபெருமான்‌ அமர்ந்த வண்ணம்‌ எதிரே உள்ள முனிவருக்கு மாலை 
வழங்கும்‌ காட்சி கோட்டுருவமாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. முனிவரின்‌ 
அருகில்‌ ஓமத்தீயிலிருந்து அம்பும்‌ வில்லும்‌ ஏந்திய உருவம்‌ 
வெளிப்படுவதாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. உமையின்‌ அருகில்‌ 
எருமைத்தலை மீது துர்க்கையுருவம்‌ உள்ளது. துர்க்கையை அடுத்து 
ஆசனத்தில்‌ அமர்ந்த ஆண்‌ உருவம்‌ பேசுவதுபோல்‌ 
காட்டப்பட்டுள்ளது. இவை செப்பேட்டில்‌ சொல்லப்படும்‌ செய்திகளுக்கு 
ஒப்ப உள்ளன. 


இச்செப்பேட்டில்‌ சகவருடம்‌, 1555 (கி.பி.1633, கலிவருடம்‌ 
4734 (கி.பி.1633) தமிழ்‌ வருடம்‌ ஸ்ரீமுக : (கி.பி.1633) ஆகியவை 
குறிப்பிடப்படுகின்றன. வெங்கிடபதி நாயக்கர்‌ மற்றும்‌ தளவாய்‌ பெத்தன 
நாயக்கர்‌ ஆகியோர்‌ குறிப்பிடப்படுகின்றனர்‌. 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.22, பக்‌.2ம்‌ 25-44. “பன்னாட்டார்‌ பட்டயம்‌” என்ற 
தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ நடன. காசிநாதன்‌. இயக்குநர்‌. 
,தொல்லியல்துறை சென்னை. கண்டறிந்து படித்து தமிழாசிரியர்கள்‌ கருத்தரங்கு 
மலரில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ திரு ச. செல்வராசு. தொல்லியல்‌ அலுவலர்‌. 
சிதம்பரம்‌. 


114 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


ருத்திரப்பள்ளியார்‌ வரத்தினால்‌ தோன்றிய பார்ப்பள்ளி 
துட்டபள்ளி, சிஷ்டப்பள்ளி, வன்னிய பள்ளி, அரசபள்ளி என ஐந்து 
சாதி பள்ளிகள்‌ தேசமெங்கும்‌ பரவி பண்ணாட்டார்‌ என்று புகழுடன்‌ 
இருந்தபோது அவர்களுக்குரிய விருதான பஞ்சவர்ண பாவாடையை 
வலங்கையார்‌ பறித்துக்‌ கொண்டனர்‌. சேலம்‌. ராசிபுரம்‌, சேந்தமங்கலம்‌, 
பூந்துறை, பூவாணி, ஓமலூர்‌. தென்கரைக்கோட்டை என்று பலபகுதியில்‌ 
இருந்த இடங்கை பண்ணாட்டார்கள்‌ ஒன்றுகூடி வலங்கையருடன்‌ 
சேலம்‌ அருகில்‌ கருப்பூரில்‌ கைகலக்கும்‌ நிலை ஏற்பட்டது. கம்பள 
ராயரான வெங்கிடப்ப நாயக்கரும்‌ தளவாய்‌ பெத்தள நாயக்கரும்‌ 
சமரசம்‌ செய்ய முனைந்து வலங்கையாரை அழைத்து அவர்களது 
தோற்றம்‌ முதலிய புராணங்களைக்‌ கேட்டனர்‌. பின்னர்‌ இடங்கையாரை 
அழைத்து அவர்களது புராணத்தைக்‌ கேட்டனர்‌. இந்நிலையில்‌ 
நாராயண தீக்ஷிதர்‌ குமாரர்‌ ராசநாராயண அய்யர்‌ வலங்கை, இடங்கையர்‌ 
சமயார்த்தம்‌, இடங்கையார்‌ பிறப்பு வளர்ப்பு, வன்னியபுராணம்‌ என 
அனைத்தையும்‌ எடுத்துக்‌ கூறினார்‌. விருதுகள்‌ இடங்கையாரான 
பண்ணாட்டார்க்கு உரியது என்றும்‌ கூற வலங்கையார்‌ அதனை ஏற்க 
மறுத்து காஞ்சிபுரம்‌ பொன்னம்மன்‌ சன்னதியில்‌ வலங்கை இடங்கை 
இருவர்‌ பேரும்‌. திருவெழுத்தாகத்‌ தனித்தனியே எழுதி அக்னியிலிட 
வலங்கை திருவெழு-த்து வெந்து போனதென்றும்‌ இடங்கை 
திருவெழுத்து வேகாததால்‌ அவர்களே விருதுக்கு உடைய பெரியோர்‌ 
என கம்பள ராயர்‌ முடிவு அறிவித்தார்‌ என்றும்‌ சொல்லப்பட்டுள்ளது. 

“தங்களது பெருமையை நிலைநாட்டிய ராசநாராயண அய்யரைச்‌ 
சிறப்புச்‌ செய்வதற்காக பண்ணாட்டார்‌ ' சேலம்‌ » கிளிவண்ணநாதர்‌ 
கோயிலில்‌ கூடி பொன்னம்மன்‌ ச௩ட்சியாக Sip கண்டதீர்மானங்களை 
நிறைவேற்றி அவருக்குப்பட்டயம்‌ எழுதிக்‌ கொடுத்தனர்‌. அதன்படி 
வருடம்‌ தோறும்‌ குருக்காணிக்கை பெரியகுடிக்கு 2 பணம்‌, சிறிய 
குடிக்கு 1 பணம்‌, கல்யாணத்தில்‌ தாரைவார்க்கிற நீர்ப்பணம்‌ மற்றும்‌ 
ஏர்‌ ஒன்றுக்கு நான்கு வள்ளம்‌ தானியம்‌ கொடுப்பது என்று 
தீர்மானித்தனர்‌. இத்தீர்மானத்திற்கு 62 ஊர்களைச்‌ சேர்ந்தவர்கள்‌ 
ஒப்புதல்‌ அளித்தனர்‌ ஊர்பெயர்களும்‌ ஆட்பெயர்களும்‌ 
நீண்டப்பட்டியலாகச்‌ செப்பேட்டில்‌ குறிக்கப்பட்டுள்ளன. 
செப்பேடு முன்பக்கம்‌ 
(கைப்பிடி அருகில்‌ 6 வரிகளில்‌ உள்ள வாசகம்‌) 


i ; 
“ராசநர்றாயணய்யன்வர்களுக்கு எழுகரை நாட்டு 
பன்னாட்டாரெழுதிக்‌ குடுத்த சாதன பட்டையம்‌ a’ 


21. நெய்வேலிச்‌ செப்பேடு 115 


1 


1. 


10. 


1. 


13. 


ஸ்வஸ்தி ஸ்ரீமன்‌ மகா விஷ்ணுவானவர்‌ தம்முட்‌ பாதார 
விந்தத்தினாலே அளக்கப்படா னின்ற) 

பூலோகமெங்கும்‌ அசையாம்ல்‌ காத்து செய ஸ்தம்பம்‌ னாட்டி 
வைக்கும்‌ வண்ணிய குல மகா மண்ட 

லாதீஸ்வரன்‌ கண்டரில்‌ கண்டன்‌ மிண்டரில்‌ மிண்டன்‌ வன்ட 
ராவுத்தன்‌ உத்தண்ட கோலாகலன்‌ யிடங்‌ 

கைச்‌ சமய குலதீரன்‌ மதியாத வன்னியப்‌ பெருமாள்‌ 
மணிமகுட முடி மாலை சூடும்‌ மனோ பயங்க 

ரன்‌ யீழ மிலங்கையுந்‌ திறைகொண்டருளிய ராசாதிராசன்‌ ரா 
& பரமேஸ்வரன்‌ நவகண்ட சக்கி 

றவர்த்தி மலை கலங்கிலும்‌ மனங்கலங்காதவன்‌ ஒரு கொடைக்‌ 
கீழ்‌ உலக முழுவதும்‌ ஆண்‌(பராசகோலா 

கலன்‌ சுவாமி கயிலாசகிரிக்கு பிறதானிக்கராகவும்‌ சதகோடிச்‌ 
சத வருஷமான அக்கினி பாண 

ம்‌ பெத்தவர்‌ சங்குநிதி பற்பநிதிக்குடையவரான குபேரனைப்‌ 
பொக்கிஷமாகப்‌ படைத்தவர்‌ கண்ட 

னாடு கொண்டு கொண்ட னாடு விடாத மகாமேரு சமான 
வங்ஷ ஸனாராயணன்‌ வங்கிஷ பரிபாலகர்‌ 

வங்கிஷ சிந்தாமணிகர்‌ செங்கழுநீர்‌ புஷ்பம்‌ வாடாத மாலை 
வற்ணத்‌ தடுக்கு(யி) வலம்புரிசங்கும்‌ பஞ்ச 

வற்ணப்‌ பாவாடை உடனே காமாட்சி அம்மன்‌ -கையி முத்து 
மாலிகையும்‌ மோகனப்‌ பதக்கமும்‌ அழிவி 

லாச்‌ செல்வமும்‌ அதிகவரம்‌ பெத்தவர்‌ அக்கினியில்‌ பிறந்து 
அம்பிணுரங்‌ கண்டவர்‌ கெங்கை கொ 

ண்டான்‌ சோழந்‌ திருமுடி காத்தவர்‌ யீயானாட்டுக்‌ கிறவனாகிய 
யிலவலன்‌ வாதாவியைச்‌ செயித்துக்‌ கா 

கமாரிஷி கன்னி அபிமானங்‌ காத்தும்‌ சோழனாடு விளங்காத்து 
துஷ்ட ராட்சதாளைக்‌ கொன்றும்‌ அறுபத்துனா 


வளங்காத்து என்று படிக்கவும்‌ 


116 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
15. லடிக்‌ கம்பத்திலேறி நமனைப்‌ பசாரித்த வன்னிய குலராசன்‌ - 
முன்னூல்‌ பின்‌ Gus? புலிக்கொடிப்‌* பதா 
16. கையும்‌ அஞ்சபஞ்ச விருத்தும்‌ பெத்த யிடங்கைச்‌ சமையத்துக்‌ 
கதிபதியானவர்‌ கல கண்டிகைத்‌ தேரு . 
17. ம்‌ அக்கினிப்புரவியும்‌ சாமித்துரோக வெண்டையைத்‌ தவள 
சங்கமும்‌ செகசம்புக்‌ குடையும்‌ பஞ்ச மு 
18. கத்‌ தீவட்டியும்‌ முடைத்தான கலை. சாம்மிறாச்சிய * லக்ஷஃமீ 
னிவாசன்‌ சிவசமைய விஷ்ணு சமைய 
19. தேவப்‌ பிறாமண காரிய _துரந்தரர்‌ ஆயிள்ரொக்கி அஷ்ட 
ஐஸ்வரிய வில்விசைய பராக்கிறமர்‌ எழுகை 
20. ர நாட்டுக்‌ கதிபதியான சறுவாம்மானி யாபிமானங்‌ காத்தவர்‌ 
விபூதி ருத்திராக்ஷ மாலிகாபரணர்‌ அன்‌ 
21. னதான வினோதர்‌ சகல திறம்‌ பரிபாலகர்‌ குமாரசுவாமியையும்‌ 
துர்கையும்‌ படைத்தலவராகப்‌ ப 
22. டைத்த பண்ணாட்டாரிட கீற்தி வற்கப்‌ பிறப்பு வழி விளங்கி 
விபரம்‌ தேவி அனுக்கிறகத்தினாலே 
23. வேத மோதி விளங்கிய சறுவ சிவ தயாபரனான வில்‌ வீர 
பராக்‌ கிறமரான ருத்திரப்பள்ளிய 
24. ஈர்‌ குமாரராகிய நீலகங்கள்‌ வச்சிரபாகன்‌ கங்கை பரிபாலன்‌ 
சம்புகுல வேந்தன்‌ பரசுராமன்‌ யி 
2. வர்களாகம்‌ கதை பூறுவம்‌' னாலு வேதத்துக்‌ கஞ்சா 
l வேதமென்றும்‌ மகாபாரதம்‌ விளங்கின 
26. -து அந்த்‌ சொச்சம்‌ நின்றது வாதாவியைச்‌ செயித்து ருத்திரப்‌ 
பள்ளியார்‌ ஆண்டது வாதாவி ரத்தி 
27. ணாகிரிப்பட்டன Bip மிலங்கை யிமையோற்‌ பற்வீத மெட்டுத்‌ 


திக்கு மஷ்டதிக்கு பாலகர்‌ கா[வ] 


2. பின்குடுமி என்று படிக்கவும்‌ 


3. வரிக்குக்‌ "கீழ்‌ எழுதப்பட்டுள்ளது. 


4. சாம்ராச்சிய என்று படிக்கவும்‌ 


21. நெய்வேலிச்‌ செப்பேடு l 117 


28. 


29. 


30. 


34. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


38. 


39. 


- 40. 


41. 


லாகிய செம்பூத்தீபம்‌ ஆதிசேஷன்‌ ஸ்ஸ்‌ பணா பணிய 
பரிசத்து த்வதஸ புவன மத்யலோக ஜம்பு 


DSL மகாமேரு தெஷண பார சம்ப்ரதஹ கண்ட பிறபஞ்சயம்‌ 


" அங்கதேம” முதல்‌ ரேவண தேசபரியத்‌ 


தம்‌ யிப்படி விளங்கா நின்ற அபத்தாறு£ தேசாதி தேச Bip 
மிலங்கையும்‌ திறை கொண்டருளிய ராச 

ராசேஸ்வரன்‌ நவகண்ட சக்கிறவற்த்தி மலை கலங்கினு மனங்‌ 
கலங்காத வில்வீர பராக்கிறம ருத்‌ 

திரப்‌ பள்ளியார்‌ வரத்தில்‌ வந்த நீலகங்கன்‌ கெங்கை பரிபாலன்‌ 
வச்சிரபாகன்‌ பரசுராமன்‌ சம்புகு i i 

ல வேந்தன்‌ யிந்த அயிவர்‌ மரபில்‌ வந்த பார்ப்பள்ளி 
யென்றும்‌ துட்டப்பள்ளி யென்றும்‌ சிஷ்டப்பள்ளி யெ 
ன்றும்‌ . வன்னியப்பள்ளி யென்றும்‌, அரசப்பள்ளி யென்றும்‌ 
யிப்படி அஞ்சு சாதிப்‌ பள்ளியும்‌ தேச தேச மெ 

ல்லாம்‌ பரவி நிற்கும்‌ பண்ணாட்டார்‌ சங்கோசிகையில்‌ விருது 
பஞ்சவர்ணப்‌ பாவாடையை வலக்கைய்‌ 

யார்‌ பிடுங்கும்போது சங்கொ(ற்‌தி சேலம்‌ அழகாபுரம்‌ . 
பண்ணாட்டாருடன்‌ முறை செய்யும்‌ பொது யிட 

ங்கைச்‌ சமையம்‌ பண்ணாட்டார்‌ கூட்டம்‌ சேலஞ்சீமை 
எழுபத்தாறு நத்தத்திலுள்ள பண்ணாட்டார்க 

ளும்‌ வெளியூர்‌ னாடு முப்பத்திரெண்டு: கிறாமம்த்திலுள்ள 
பண்ணாட்டார்களும்‌ ஆதினாடு அறுபத்தினாலு நத்‌ 
தத்திலுள்ள பண்ணாட்டார்களும தம்மம்பட்டி மங்கலபுரத்திலு ' 
ள்ளோர்களும்‌ ராசிபுர னாடு சேந்தமங்கல 

ம்‌ ஏழூர்‌ னாடு பரமத்தி பரித்திப்பள்ளி னாடு மணலி னாடு 
தகடப்பாடி னாடு பூந்துறை னாடு பூவாணி னாடு சா 
ம்பள்ளி னாடு ஓமலூர்‌ அஞ்சுகரை னாட்டிலுள்ளோர்களும்‌ 
தளம்புச்சீமையிலுள்ள வன்னியரும்‌ தென்ங்க I 


5. அங்கதேயம்‌ 
6. அய்ம்பத்தாறு 


118 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
42, ரைக்‌ இட்டும்‌ து முதலாகிய தேச தேசத்துப்‌ 
பண்ணாட்டார்களும்‌ யிடங்கைக்குள்ளாகிய சற்வ சென 
43. ங்களும்‌ திக்குத்‌ திக்குக்‌ கூட்டங்‌ கூடி நியாயந்‌ 
தீராதபடியினாலே சேரமண்டலம்‌ சேரனாட்டில்‌ திருவணி 
44. முத்தாநதி சூந்த' சேலமாநகரம்‌ கருப்பூர்‌ தாபரமாக யிடங்கை 
யார்‌ வந்திரங்கும்போது வலங்கை 
45. ய்யார்கு மிடங்கைய்யாற்கும்‌ கை கலந்து ட வைபவ ட்ப 
தறிந்து சேரமண்டலம்‌ சேலமாந 
46. கரம்‌ மூன்றாம்‌ வீட்டிக்கு னாலாம்‌ வீடாய்ச்‌ செங்கோல்‌ செல்‌ 
லுத்திய கம்பளராச ராசேசுரன்‌ தினை புவனாதி 
47. பன்‌ செவுகுலதீபகன்‌ முல்லையைந்‌ தார்‌ மார்பகன்‌ பதினெட்டு 
மன்னிய மிண்டன்‌ நரலோகர்‌ கண்டன்‌ வ 
48. ங்கிஷ மாற்தாண்டன்‌ சேர சோள பாண்டிய வல்லாள ராய 
மனோபயங்கரன்‌ மண்டல மதிக்கு ம 
49. தி முக வதனன்‌ பனிரெண்டு கட்க மதகேசம்‌ படைத்த பரி(தி) 
குலதீரன்‌ சதுர்வேத பாராயண தாதாச 
50. ஈரிய சிஷ்னாகிய £ பட்டாபி மேக பரிபூறண தயாபரனாகிய 
வெங்கிடபதினாயக்கரும்‌ தளவாய்‌ பெத்த 
51. எனாயக்கரும்‌ மத்திய ஸ்தானத்திலே யிருந்து கொண்டு 
வலங்கைச்‌ சமயக்‌ காரியக்காறரை அழை 
52. த்து வுங்கள்‌ வலங்கை யாகம்‌ புராண கதையுண்டானத்தை 
. ஒதச்‌ சொல்லிக்‌ கேட்டதன்‌ பின்‌ யிடங்கைச்‌ 
53. சமயத்துக்‌ காரிக்காறரை?' அழைத்து யிடங்கையாகம்‌ 
புராணமும்‌ ஒங்கள்‌ பிறப்பு வளப்பு உண்டான 
54. புராணங்களை அழைப்பிக்கச்‌ சொல்ல ஆதினாட்டுக்‌ கதிபதி 
யான னாடு சேவர்க்‌ கவுண்டரும்‌ பாண்டிய 
7. சூழ்ந்த 
8. சிஷ்யனாகிய 


9. காரியக்காரரை . 


21. நெய்வேலிச்‌ செப்பேடு 119 


55. 


56. 


57. 


58. 


59. 


60. 


61. 


62. 


63. 


64. 


68. 


69. 


ன்‌ சீர்மையிலாறூரிலிருக்கும்‌ பிறுஹ்ம வங்கிழத்தில்‌ மனு 


“விக்ஞான சாஸ்த்ர வேதாகம புராணம்‌ யி 


டங்கை வலங்கைச்‌ சமயார்த்தம்மும்‌ யிடங்கைய்யார்‌ பிறப்பு 


வளர்ப்பும்‌ வன்னிய புராணமுமறிந்த யக்ஞ 


_ நாராயண தீக்ஷ்த குமாரன்‌ ராசனாராயண அய்யரவர்களை 


அழைச்சுவந்து விடக்‌ கம்பள ரா 

யருடன்‌ பிறசங்கம்‌ பண்ணுகுறார்‌ ஸ்வாமி ஆதிகாலத்திலே 
யிடங்கை வலங்கை யெங்குற பேதமும்‌ ப 

ரமேஸ்வரன்‌ பாற்வதாதேவி அம்மனைத்‌ தொட்டு வந்தது 
அந்த ஆகமமோதிய பின்‌ ரெண்டாவுது சில 

னாரிடத்து பாகம்‌ பிறவேணுமென்று அம்மன்‌ பாதாள கம்பா 
நதியில்‌ அரிய தபசு பண்ணி பரமேஸ்வ 

ரருட வாமபாகம்‌ பெத்தது மூன்றாவது யிந்த யிடங்கைக்‌ 
குடையவர்‌ வர சிவனும்‌ தேவேந்திரனும 

ஈம்‌; வலங்கைக்குடையவ்ர்‌ விறும தேவனும்‌ பிறுங்கு மகா 
ரிஷியுமாம்‌ சரீரக்கூறில்‌ ரெத்தம்‌ மாங்‌ 

கிஷம்‌ சற்மம்‌ நேத்திரம்‌ கருமுழியு மிடங்கைக்‌ கூறுமாம்‌ 
எலும்பு நரம்பு மூளை நிணம்‌ யிது வலங்கை 

க்கு சேந்தது வலங்கைச்‌ சாதி பத்து யிடங்கைச்‌ சாதி எட்டு 
ஆக பதிநெட்டுச்‌ சாதிப்‌ பிறப்பு வளப்புமே 

ாதிய பின்‌ யிடங்கைப்‌ பெரியோனாகிய பண்ணாட்டார்‌ பிறப்பு 
வளப்பு எப்படி யென்றால்‌ வன்னிய புர 

£ணம்‌ பூற்வகாலத்தில்‌ பரமேஸ்வரர்‌ துவாரபாலகருக்கு மூன்று 
பிறப்பு சத்துருவாக வாவென்று சாபங்‌ 

கொடுக்க அவதாரத்தில்‌ யிரணிய நிரணியகசிபு வென்றுரு 
பிறப்பு, ராவண கும்பகற்ண நென்றொ 

ரு பிறப்பு சிசுபாலன்‌ தென்றவக்கிறநென்‌(றொரு பிறப்பு 
யிப்படி மூன்று பிறப்பு மித்துரு சத்துருவாக 

வந்த னாள்‌ சொச்சம்‌ நின்றது வில்வலன்‌ வாதாவி யென்று 
ராக்ஷதனாகப்‌ பிறந்து சொற்க மத்திய ப 


120 தமிழகச்‌ செப்பேடுகள்‌-1 
70. ஈதாள லோகம்‌ மூன்றுங்‌ கொள்ளையிடும்போது சகலமான 
தேவரிக்ஷி கெணங்களெல்லாரும்‌ 
71. கைலாசகிரியில்‌ பரமேஸ்வரருடன்‌ முறையிடும்போது 
சுவாமியா ரந்த க்ஷணம்‌ செம்பு மாமு 
72. னீஸ்வரனை வரவழைத்து உம்முட வரப்பிறகாத அக்கினி 
குமார வன்னியனை அழைப்பிக்க வே 
73. ணுமென்ன அப்போ விஸ்வகர்மன்‌ யாகசாலை யுண்டுபண்ண 
பாற்வதாதேவியம்மனிடத்து 
பின்பக்கம்‌ 
74. வுள்ளங்கை ஓம குண்டமாக பரமசிவன்‌ நெத்திக்‌ கண்ணக்‌ 
நியாகச்‌ சிவன்‌(நி திருமார்பிலணிந்த செங்க 
75. ழனீர்‌ மாலையைச்‌ செம்பு மாமுனிவர்‌ வாங்கி பிறம்மா 
வேதமோத செம்பு மாமுனிவர்‌ ஆகருஷ்ண மந்‌ 
76. திரத்‌ தியானம்‌ பண்ணி திருப்பாற்கடலில்‌ அமுற்தத்தி 
லுதையஞ்‌ செய்த நாராயண மூற்தியே நீர்‌ வ 
77. ன்னிய குமாரனாய்‌ யிடங்கைக்‌ காத்தனாய்த்‌ தேவ தேவாதிகள்‌ 
சிறை மீள்க வரவேனுமென்று ஒமாக்‌ 
78. கினியிற்‌ போடக்‌ கறுகறுத்த மேனியும்‌ கறுப்புச்‌ சடையும்‌ 
கட்டிய கச்சையுங்‌ கைவில்லும்‌ முதுகில ' 
79. ம்புறாத்‌ தோணியுந்‌ தோளில்‌ முன்னூலும்‌ மார்பிலணிற்‌ 
பஞ்சவர்ணத்‌ தார்‌ வட முத்து மாலிகை வண்ணத்‌ த 
80. டுக்குஞ்‌ செங்கழுநீர்‌ வாடாத மாலையும்‌ பூசிய சந்தனமரையில்‌ 
வீரகிங்கினி வீரிட்லறக்‌ கை 
81. யில்‌ வீர வாளும்‌ பஞ்சவற்ணப்‌ பாவாடை வீசப்‌ புலிக்கொடி 
மேற்‌ நோக்கி வரச்‌ செக சம்புக்‌ குடை நிழற்‌ 
82. அகோர கோபத்துடன்‌ வில்‌ வீரன்‌ பிறந்து நிற்கச்‌ சிவன்‌ 
மந்திரம்‌ உபதேசம்‌ பண்ண மகாயரம்‌ ? பெத்து வாதாவிய்‌ 
. 83. யைச்‌ செயித்து வன்னிய குமாரனாகிய ருத்திரப்பள்ளியார்‌ 


பிறப்பு வளப்பு ஆகையினாலே பஞ்சவன்னப்‌ பா 


10. மகாவரம்‌ 


21. நெய்வேலிச்‌ செப்பேடு 121 


84. 
85. 
86. 
87. 
88. 
89. 


90. 


91. 


92. 


93. 


94. 


95. 


96. 


97. 


98. 


99. 


arwy. மறுகால்‌ புணரிகாசனமுஞ்‌ செக சம்புக்‌ குடையும்‌ 
பஞ்சமுக்த்‌ தீவட்டியும்‌ படைத்த யிடங்கைப்‌ Q 
பரியோனாகிய பண்ணாட்டாரென்று படறது ராச 
னாரண அய்யன்‌ சொல்ல 

யாக்கிறம்‌ போலே சீறியெழுந்து வித்துவான்‌ கட்டின கட்டு 
யெங்களுக்குச்‌ சம்மதியோ காஞ்சிபுரத்திலே 
பிறமாணத்திலே ஒப்பிக்கச்‌ சொல்லு மென்று கம்பளராயனைக்‌ 
கேட்க கமளராயனு மவர்கள்‌ சொன்ன 

பிறகாரம்‌ ஒப்பிய்யு மென்ன ராசனாறண அய்யனும்‌ சம்மதித்து 
யிந்த ஸ்தலமே காஞ்சிபுரமென்று பொ 

ன்னம்மன்‌ சன்னதியில்‌ யிடங்கை வலங்கை திருவெழுத்து 
ரெண்டு மெழுதி அக்கினி பிறவேசம்‌ பண்ண வல 

ங்கைத்‌ திருவெழுத்து வெந்து போச்சு யிடங்கை திருவெழுத்து 
வேகாதபடியினாலே கம்பளராயனு மதி 

& சந்தோஷமாகி ராசனாறணய்யனுக்கும்‌ பண்ணாட்டாருக்கும்‌ 
வெகுமானமுதவி எடங்கைப்‌ பெரியோ 

நென்றும்‌ விருதுடைய பண்ணாட்டாரைப்‌ பட்டணப்‌ 
பிறவேசம்‌ பண்ணி வச்சு அனுப்பி விட்டார்‌ வெகு சந்‌ 
தோஷத்துடன்‌ தேசதேசத்துப்‌ பண்ணாட்டாரெல்லோரும்‌ 
ஏகஸ்தராய்‌ நம்முட்‌ தகப்பன்‌ செம்புமா முனிவரா 

மே செம்பு மாமுனிவர்‌ ஓமாக்கினியிதிற்‌ பண்ணாட்டாரை 
வங்கிஷோத்தாரணம்‌ பண்ணப்பட்ட செம்பு 

மாமுனிவராம்‌ ப்ரம்ம வங்கிஷ சதுற்வேத பாரயணதர்ம 
சாஸ்த்ர நிருக்த சகலாகம புராண சாஸ்த்ர வயித்திய 
சாஸ்த்ர[ரி] வாக்ய சித்தாந்த கணிதஹ ப்ரவீணரான [அநேத்‌ 
வச] அன்ன வ[£]ஹந யக்ஞோபவீதாலங்கிருத 

காயத்ரி கவச சாவித்திர த்யான சரஸ்வதி வாத்யாதிகாரரான 
பூர்வ சிகாப்பிராமண ஹோமகுண்ட ஸ்தா 

பநாச்சார்ய ப்ரதிக்ஞாகுண ருக்வேதா[சார்‌]யான ஹரி கோத்ர 
ஆஸ்வலான சூத்ராதிகாரரான யிறவா 

ச நல்லூராதிபன்‌ க்ராமாதபாதர்‌ ராசநாராயணப்‌ பெருமாள்‌ 
பாத மறவாத ராசனாறணய்யரவரகள்‌ 


122. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌- டீ 


100. 
101. 
102, 
103. 
104. 
_ 105. 
106. 
107. 
108. 
109. 
no. 
m. 
n2. 


13. 


11. 1555 
12. 4734 


செம்புமா முனிவரே யிவராகியும்‌ நம்முட பண்ணாட்டார்‌ 
குல குருவாகியும்‌ நம்முட வன்னிய புரொகிதராகி 

யும்‌ நம்முட பண்ணாட்டார்‌ குலவங்கிசாபிவிற்தி பண்ணின 
தகப்பனாகிய ராசனாறணைய்யநவர்க 

ளுக்கு தேச்‌ தேசத்துப்‌ பண்ணாட்டார்‌ ரெல்லோருங்கூடி ஏக 
தராய்‌ நிசவற்தனை எழுதிக்குடுத்த னாள்‌ 


_ ஸ்ரீமன்‌ ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாஹன கசாப்தம்‌ ச௫௱௫௰௫" 


சுகேத கலியுகமானது: ௪௯எ௱௩ய ௪” Qs 


ன்‌ மேல்‌ செல்லாய்‌. நின்ற ஸ்ரீமுக னாம சம்வச்சரம தெக்ஷணா 


யனம்‌ காற்திகை மாசம்‌ சரரிது கிஷ்ண பக்ஷ 

ம்‌ புதவாரம்‌ பஞ்சமியும்‌ பூச நக்ஷத்ரம்‌ சுப்பிறனாமயோகம்‌ 
ஏதுலவாகரணம்‌ யின்னாள்‌ யிருபத 

ரை னாழிகைக்கு மேல்‌ சுபக்கிறகங்கள்‌ நோக்குண்டான மீன 
லக்கினத்தில்‌ சந்திர ஓரையில்‌ ராசசே 

வளையிலு நிசவற்தனை சாசனப்‌ பட்டயம்‌ எழுதின ' தாவது 
சேரமாமலை சேரனாட்டில்‌ திருவணி மு 

த்தாநதி சூழ்ந்த சேலமாநகரில்‌ கிளிவன்னனாதர்‌ ® சன்னதியில்‌ 
அழகிய பொன்னம்மன்‌ சாட்சியாய்‌ 

வருஷம்‌ பிறுதியும்‌ குருகாணிக்கை பெரிய குடிக்கு ரெண்டு 
பணமும்‌ சின்ன குடிக்கு ஒரு பணமும்‌ 
கலியாண்த்தில தாரை வாற்குற யிட்ட னீர்‌ பணமும்‌ See 


பேரொன்னுக்கு நாலு வள்ளந்‌ தா 


னியமும்‌ ஆசந்தாற்கமாகக்‌ குடுத்து வருகுறோமென்று எழுதிக்‌ 
குடுத்த ஸாஸநப்‌ பட்டையம்‌ நீல 


கங்கன்‌ வச்சிர பாகன்‌ கங்கை பரிபாலன்‌ சம்ப்குல்‌ வேந்தன்‌ 
பரசுராமன்‌ இவர்கள்‌ ' சந்ததி 
யாகிய அழகாபுரம்‌ மெய்‌ போகராயக்கவுண்டர்‌. குமாரசுவாமிக்‌ 
கவுண்டர்‌, ஏற்பகவுண்டர்‌. 


13. கிளிவண்ணநாதர்‌. 


21. நெய்வேலிச்‌ செப்பேடு 123 


114. 


115. 


116. 


117. 


118. 


119. 


120. 


121. 


122. 


123. 


124. 


125. 


126. 


127. 


128. 


சேலம்‌ முதலிக்‌ கவுண்டர்‌. பிரமிச்சி கவுண்டர்‌, செவி கவுண்டர்‌, 
அனதாரிபட்டி அனதாரி கவுண்ட 

ர்‌. பருவத கவுண்டர்‌, அய்யம்‌ பெருமாக்‌ கவுண்டர்‌, 
அயோத்தியா பட்டணம்‌ தெய்வராயக்‌ கவுண்ட 

ர்‌, செல்லப்ப கவுண்டர்‌. னாழிக்கலமங்காக கவுண்டர்‌, ஓலைப்‌ 
புடையார்‌ காங்கய குருக்கவுண்டர்‌. கந்த 

ப்பம்‌ பட்டி கந்தப்ப கவுண்டர்‌, கடத்தூர்‌ வாத்தியாக்‌ கவுண்டர்‌, 
சின்னாக்‌ : கவுண்டர்‌, சீரகப்பாடி நல்லிரிசாக்‌ கவுண்டர்‌. 
புத்திரி கவுண்டர்‌, சென்னகிரி ஒட்டைனாழி யிரிசாக்கவுண்டர்‌, 
வெள்ளைய கவுண்டர்‌. வீரபாண்டி மந்திச்‌ சின்னா 

க்‌ கவுண்டர்‌, பாலம்பட்டி வடமலை கவுண்டர்‌, கோட்டைக்‌ 
கவுண்டர்‌ வயிருசி வெத்திலைப்பிரமிச்சி கவுண்டர்‌ தேவ 
த்தாக்‌ கவுண்டர்‌, பிச்சபிள்ளை பிச்ச கவுண்டர்‌, மல்லூர்‌ 
மாணிக்க கவுண்டர்‌, கூத்த கவுண்டர்‌, அண்ணா மலைப்பட்‌ 
டி சேர்வை முத்தாக்‌ கவுண்டர்‌, பொன்பரப்பி பெரிய குப்ப 
கவுண்டர்‌, ஆண்டி கவுண்டர்‌, அம்மாபாளையம்‌, 
ஆட்டையாம்பட்டி ராய கவுண்டர்‌, பிச்ச கவுண்டர்‌, வெங்காப்‌ 
பட்டி குழந்தைக்‌ கவுண்டர்‌ செந்தலைக்‌ கவுண்டர்‌ 
மூக்குத்திதாசன்‌ வாழைக்குட்டைப்பட்டிப்‌ புத்திரி கவுண்டர்‌, 
சின்னாக்‌ கவுண்டர்‌. அம்பு கட்டி பாளையம்‌ குட்‌ 
டையாக்‌ கவுண்டர்‌, பெத்தாக்‌ கவுண்டர்‌, மின்னக்கால்‌ கோரை 
யிரிசாக்கவுண்டர்‌, சின்னாக்‌ கவுண்டர்‌, வெம்படி த 

ஈளம்‌ ஆணைக்குட்டி கவுண்டர்‌, கல்பறை சின்னப்பாலிக்‌ 
கவுண்டர்‌, சேவாக்‌ கவுண்டர்‌, யிளம்பிள்ளை யிளமைக 
வுண்டர்‌, மொந்தைக்‌ குட்டி கவுண்டர்‌, நயினாம்பட்டிச்‌ சேர்வை 
நயினாக்கவுண்டர்‌, தொக்காதுக்‌ கவுண்டர்‌, வெ 

ள்ளையாக்‌ கவுண்டர்‌, அய்யம்‌ பெருமாக்‌ .கவுண்டர்‌, 
வட்டமலைக்‌ கவுண்டர்‌, நயினாக்‌ கவுண்டர்‌, சேவாக்‌ கவுண்ட்‌ 
ர்‌. நல்லரையன்‌ பட்டி பூவாக்‌ கவுண்டர்‌, குப்ப கவுண்டர்‌, 
வடக்கு முகம்‌ பிரமிச்சி கவுண்டர்‌ கரியபெருமாள்‌ aU) 


124 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


129. 


130. 
131. 
132. 
133. 
134, 
| 135. 
136. 
137. 
138. 
12% 


140. 


141. 


. 142. 


ம்பை கவுண்டர்‌ அரியாகவுண்டர்‌ நயினாக்‌ கவுண்டர்‌ 
வெள்ளைய கவுண்டர்‌, வெடிச்சி கவுண்டர்‌, மொண்ணைய 
கவு 

ண்டர்‌, நல்லாக்‌ கவுண்டர்‌, வடமலை கவுண்டர்‌ மற்றும்‌ 
முண்டாந உறவின்‌ முறையாரும்‌, வெளியூர்‌ னாடு பச்சையாக்‌ 
கவுண்டர்‌, புளி வாண்டை யிரிசாக்‌ கவுண்டர்‌, நயினாக்‌ கவுண்டர்‌ 
சின்னாக்‌ கவுண்டர்‌, மூற்தி கவுண்டர்‌, மன்னாக்‌ கவுண்ட 

ர்‌, தேவராடிக்‌ கவுண்டர்‌, மத்துமுண்டாந உறவின்‌ முறையாரும்‌; 
ஆத்தினாடு சேவாக்‌ கவுண்டர்‌, அம்பாயிரக்‌ கவுண்ட 

ர்‌, வரதன்‌ கவுண்டர்‌ கறுப்புடையார்‌ கூத்த மூப்பன்‌ மத்து 
முண்டாந உறவின்‌ முறையாரும்‌, ராயப்பநல்லூர்‌ காங்க 


ய வுடையார்‌, வெங்கிடாத்திரி உடையார்‌, மத்தம்‌ பனிரெண்டு 


- பத்திலுள்ள உறவின்‌ முறையாரும்‌; மங்கலபுரம்‌ தெரு 


னாதபிள்ளை, மத்து முண்டான உறவின்‌ முறையாறும்‌; 


ராசிபுரம்‌ பிரமிச்சி கவுண்டர்‌, உடையாக்‌ கவுண்டர்‌ மத்துமுண்‌ 


டான உறவின்‌ முறையாரும்‌; சேந்தமங்கலம்‌ குள்ளச்சேருவை 
காறன்‌ குள்ளத்‌ தாண்டவ கவுண்டர்‌, ஏழூர்‌ மாணி 
க்கவுண்டர்‌. பரமத்திச்‌ சீமை வேலாயுதம்‌ பாளையம்‌ அனந்த 
கவுண்டர்‌, மத்து முடதனாடு. பாண்டிய தேசத்திலுண்‌ 

டான உறவின்‌ முறையாரும்‌; துறகம்‌ 'வெங்கிடாத்திரி கவுண்டர்‌ 
பரித்திபள்ளிப்‌ பாலாண்டிடைக்‌ கவுண்டர்‌. à 
தாழையூர்‌ நொறுக்‌ கிரிசாக்‌ கவுண்டர்‌, வைகுந்தம்‌ அய்யம்‌ 
பெருமாக்‌ கவுண்டர்‌, வேல்நத்தம்‌ வடமலை கவுண்டர்‌, ஆட்டை 
யாம்பட்டி, செங்கோட்‌ கவுண்டர்‌, திருமலை கவுண்டர்‌, கண்டக 
மாணிக்கம்‌ செவிகவுண்டர்‌, தாண்டி கவுண்டர்‌, மிமாப்பட்‌ 
டி Gamers கவுண்டர்‌, வேலப்ப கோவில்‌ பரித்திப்‌ 
பள்ளினாடு முப்பத்திரெண்டு கிறாமத்திலுள்ள உறவின்‌ 
முறையாரும்‌; l l 

யிரனாபுரம்‌ பூவனினாடு அரசிராமணி ஆனைக்‌ கவுண்டர்‌, 
கன்னியாக்‌ கவுண்டர்‌ ராம கவுண்டர்‌, கள்ள குளம்‌ வாத்தியாக்‌ & 


சு 


eer 


24. தாருகாஸ்றும்‌ செப்பேடு 


எதிரியை வென்றவர்க்கு பட்டமும்‌ நிலமைக்‌ 


காணியாட்சியும்‌ அளித்தமை 


திருநெல்வேலி மாவட்டம்‌ சங்கரன்‌ கோயில்‌ வட்டம்‌ 
தாருகாபுரத்தில்‌ உள்ள ஜமீன்‌ பரம்பரையைச்‌ சேர்ந்தவரும்‌ 
இராமநாதபுரம்‌ பாஸ்கர சேதுபதி குடும்பத்துடன்‌ மணத்‌ 
தொடர்புடையவருமான திரு இந்திரன்‌ இராமசாமிப்‌ பாண்டியன்‌ 
என்பவரிடம்‌ இச்செப்பேடு உள்ளது. 


22 %12 செ.மீ அளவுடைய இச்செப்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 45 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 29 வரிகளுமாக 74 வரிகளில்‌ வாசகம்‌ உள்ளது. 


செப்பேட்டில்‌ சகவருடம்‌ 1127 (கி.பி1205) கொல்லம்‌ 382 
(கி.பி1206 தமிழ்வருடம்‌ நள(கி.பி1256 ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன. 
தென்காசிப்‌ பாண்டியரான சீவிலி மகாராசா குறிக்கப்படுகின்றார்‌. 
செப்பேட்டின்‌ ' காலம்‌ கணிக்க இவை முரண்பட்டவையாகவுள்ளன. 
செப்பேட்டின்‌ எழுத்தமைதி, செய்தி அமைப்புக்‌ கொண்டு கி.பி. 18 
ஆம்‌ நூற்றாண்டாக இதன்‌ காலத்தைக்‌ குறிப்பிடலாம்‌. 


தென்காசிப்‌ பாண்டியர்‌ எல்லைக்குட்பட்ட மலையங்காட்டுப்‌ 
பகுதியில்‌ தீயவனும்‌. மிருகத்தன்மையுடையவனுமான சந்திரன்‌ என்ற 
ஒரு எதிரி இருந்ததாகவும்‌ அவன்‌ பல அரசர்களை கொன்று 
வந்ததாகவும்‌ அவனை கொண்டையன்‌ கோட்டை மறவரின்‌ ஒருவனான 
திருவண்ணாத்‌ தேவர்‌ வெட்டி வெற்றிகண்டனையால்‌ 
திருவண்ணாதேவர்க்கு இந்திரத்தலைவன்‌ என்று பட்டம்‌ தரப்பட்ட 
செய்தி சொல்லப்படுகிறது. இவருக்கு நிலமை காணியாட்சியாக, 
உம்பளச்‌ சர்வமானியமாக 22க்கு மேற்பட்ட கிராமங்கள்‌ 
வழங்கப்பட்டன. .இக்கிராமங்கள்‌ பெயரும்‌ அவை உள்ளடங்கிய 


கல்வெட்டு எண்‌42. பவ ஆண்டு பங்குனித்‌ திங்கள்‌ (1995 ஏப்ரல்த்திங்கள்‌] 
பக்கம்‌ 18-24 தாருகாவுரம்‌ செப்பேடு. என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ 
திருசொ. சந்திரவாளன்‌. காப்பாட்சியர்‌. குற்றாலம்‌. 


23. திருமானூர்‌ செப்பேடு 137 

49. “ன பேர்களுக்கு ஸ்ரீ கயிலாசனாத சுவாமியும்‌ காமாட்சி 
யம்மனும்‌ அருளு 

50. .ம்‌ பிறசாதமுங்‌ கொடுத்து ப யைவ யிதுக்கு 

_யாதாமொருவர்‌ விறகி 

51, த்தி நினைந்தால்‌ ஸ்ரீகத்தி கோவத்தி பிறும்மத்தி அசுவத்தி 
சிசுவத்தி கெசவத்தி 

52. பண்ணின தோக்ஷத்தை அனுபவிப்பர்கள்‌ ஸ்ரீராமசெயம்‌ a. 


1. ஆறாவது வரியின்‌ இறுதிப்‌ பகுதியும்‌ ஏழாவது வரியின்‌ தொடக்கப்‌ 
பகுதியும்‌ சரியாக விளங்கவில்லை. 
2. விக்கியானம்‌ தர்மம்‌ என்று படிக்கவும்‌ 


136 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
33. னாத "சுவாமிக்கு அரியலூர்‌ விருதுமத்தர்‌ வலியுடைய துரை 
சிகாமணி 
34. யாகிய ஸ்ரீ விசைய ஒப்பிலாத மாவராயர்‌ குமாரர்‌ ஸ்ரீ 
குமார ஓப்பி 
35. dears மழவராயர்‌ க்ஷோத்திரியதான சாதனம்‌ பண்ணிக்‌ 
குடுத்தபடி 
36. . க்ஷோதிரியதானமாவது மஞ்சமோட்டுக்கு கிழக்கு திருவெங்க 
ணூருக்கு 
37. மேற்கு பாவட்டங்குறிச்சி ஒடைக்குத்‌ தெற்கு கொள்ளிடத்துக்கு 
வடக்கு 
- 38. யிந்த நான்கெல்லைக்குள்ளாகிய திருமானல்லூர்‌ பிஞ்சை நிலம்‌ 
திட்‌ 
39. டு திடல்‌ மாவடை மரவடை எப்பேர்பட்டதும்‌ பயிர்‌ வெகிமை 
பதிற்‌ 
. 40. திர சிப்பந்தி சாதிலவார்‌ அரசு மானியம்‌ உள்பட க்ஷோத்‌ 
திரியம்‌ பூ 
A றா இந்தப்‌ பூவீ௨ ராகன்‌ நூறும்‌ லார்டு செலுத்தி 
வைச்சுக்‌ 
42. காண்டு மேல்‌ அதிகம்‌ உண்டாகிய பலனை சுவாமிக்கு 
அபிஷே 
43. க நெய்வேதனம்‌ திருவிளக்கு திருமாலை திருப்பள்ளிக்கி 
- அனுபவித்து 
பின்பக்கம்‌ 
44. க்‌ கொள்ளுகிறது இந்தப்படி சந்திராதி நாள்‌ உள்ள வரைக்கும்‌ 
கல்லுங்‌ 
45. காவேரியும்‌ புல்லும்‌ பூமியு முள்ளவரைக்கும்‌. ஸ்ரீ கயிலாசனாத 
சுவ 
46. ஈமியே க்ஷோத்திரிய தானமாய்‌ அனுபவிச்சுக்கிறது யிந்தபடி 
சம்‌ 
47. மதிச்சு ஸ்ரீ குமார ஒப்பில்லாத மழவராயர்‌ பண்ணிக்குடுத்த 
..... தற்மத்துக்கு யா 
48. தொரு கலனுமில்லை தற்மத்தை மென்மேலும்‌ பரிபாலனம்‌ 


பண்ணி 


23. - திருமானூர்‌ செப்பேடு - 135 


18. 


19. 


20. 


21. 


22. 
23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
- 29. 


30. 


31. 


32. 


11 


E 'பொலிய்‌ ஆஸ்தான மண்டபத்தாறு காற்‌ 
பீடத்தே 

நி 'யினிதமர்ந்து தேவேந்திரன்‌ ஓலக்கம்‌ போலிருந்து மனு 
விக்கியா 

னம்துர்ம£ பாராட்டித்‌ திக்கெல்லாம்‌ புகழ்ச்‌ செங்கோல்‌ 
செலுத்தும்‌ இம 

ல்லிகாற்‌ சுன தேவமகாராயர்‌ மூஸ்ரீசெயரங்கராயர்‌ 
அவர்களிற்பின்‌ ௮ 

ரியலூர்ச்‌ சமஸ்தானம்‌ ஸ்ரீ மழவராய துரையவர்கள்‌ 
பிறுதிவுராச்சிய பரி 

பாலனம்‌ பண்ணியருளாநின்ற சாலிய வாகனச்‌ சாகப்புதம்‌ 
Q கஎ௱௰உ௨ 

கலி சகாப்புதம்‌ ஹு ௪௲௮௱௯மக இதின்மேற்‌ செல்லா 
நின்ற சாதாருண 

Gi வைய்யாசி மீ: ௨௰௫உ சுக்குறவாரமும்‌ சப்தமியும்‌ 
சதைய நஸ்சத்திரமு 

ம்‌ கூடின இந்த சுபதினத்தில்‌ திருமழபாடிக்கு கிழக்கு கோவிந்த 
புதூருக்கு 

மேற்கு பழுவூருக்குத்‌ தெற்கு திருவையாறு காவேரி 
கொள்ளிடத்து 

க்கு வடக்கு Wis நான்கெல்லைக்குள்ளாய சமஸ்த தேவராச 
தானி 

யாய்‌ விளங்காநின்ற ஸ்ரீ திருமானல்லூர்‌ Sasapian 
அகிலாண்‌ 

டகோடி பிறுமாண்ட ஸனாயகராய்‌ அரியயன்‌ தேடுதற்கரிய 
பொருளாய்‌ ன ச 
மான்‌ மழு கல கபாலங்‌ காளகண்டஞ்்‌ சதுற்புசம்‌ திரிநே[த்தி]ர 
தாரராய்‌ 


ஸ்ரீ காமாக்ஷியம்பாள்‌ een ட பற்பல நின்ற 
ஸ்ரீகயிலாச 


134 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


செப்பேடு 


1. 
2. 
3. 


12.. 


13. 


14. 


15. 


16. 


17. 


௨ சுபமஸ்து ஸொஸ்துஸ்ரீ மன்மாக - மண்டலேசுபரன்‌ பா 
தள விபாடன்‌ பாழைக்குத்‌ தப்புவராத ராயர்‌ கண்டன்‌ கண்ட 
னாடு கொண்டு கொண்ட டு கொடாதன்‌ ஆரியர்‌ தள 
விபாடன்‌ ஆ 

ரியர்‌ வீரம்‌ அழித்தான்‌ ஒட்டியர்‌ தளவிபாடன்‌ ஒட்டியர்‌ 
கொட்டந்தவிழ்த்‌ 

தான்‌ துலுக்கர்‌ தளவிபாடன்‌ துலுக்கர்‌ மெலுக்கை யழித்தான்‌ 
பூறுவ தெட்‌ 

சண பச்சிம உத்தர சதுற்‌ சாகர கண்டனல்வன்‌ யீட்சுசுற... 
ய சமுத்திராபதி சுவாயம்பூ மனுச்‌ சக்கிறவற்த்தி 

நிறுமித அகண்ட நவகண்டப்‌ பிறுதிவு மண்டலாதிபதி அங்க 
வங்க கலி 

ங்க காஷ்மீர கொங்க ணடங்க குடுத குச்சர மாளுவ துளுவ 
மாதே காம பொ 

சமண்டலீகர்‌ திறையளக்க வந்த ரெகுராமன்‌ அரிசுர பஸ்சல 
பரிசக்கிறவாக 

மொடு கெசவேட்டையாடும்‌ புசபெல பராக்கிறமன்‌ ஆடுமணிீ 
நாவசையா 

து கட்டி நாடு புரக்கும்‌ நராதிபர்‌ சிங்கம்‌ சேரமண்டல 
ஸ்தாபணா சாரியன்‌ சோ 

ழமண்டலப்‌ பிறதிஷ்டாபனாசாரியன்‌ பாண்டிமண்டல 
துரந்தரீகன்‌ ௭ 

ம்‌ மண்டலமுந்‌ திரைகொண்டு ஈழமுந்‌ Papera p 
ராசாதிரா 

சன்‌ நமன்‌ ராசமாற்தாண்டன்‌ நாற்பத்து முக்கோண 
மேற்‌ e 

க்கிறமமாக மாடமாளிகையுங்‌ கூடகோபுரமும்‌ கோட்டை 
மதிளுங்‌ ்‌ 
குறைவறமைத்த விசைய நகரத்திலும்‌ வேலுர்தனிலு 
முத்திறை ப 


23. திருமானூர்‌ செப்பேடு 


வேதம்‌ வல்ல பிராமணர்‌ மற்றும்‌ கோயில்‌ . வழிபாட்டுக்குக்‌ 


கொடை 


இச்செப்பேடு அரியலூர்‌ வட்டம்‌ திருமானூர்‌ அருள்மிகு 
கைலாசநாதர்‌ கோயில்‌ தர்மகர்த்தா திரு.டி. சம்பந்தம்‌ பிள்ளையிட 
மிருந்து ஆய்வுக்குப்‌ பெறப்பட்டது 

முன்பக்கம்‌ 4 வரிகளும்‌ பின்பக்கம்‌ 9 வரிகளும்‌ மொத்தம்‌ 
52 வரிகளில்‌ வாசகம்‌ பொறிக்கப்பட்டுள்ளது. 

சகவருடம்‌ 1712 (கி.பி.1790) கலிவருடம்‌ 4891 (கி.பி.1790) 
தமிழ்வருடம்‌ “சாதாரண” (கி.பி.1790) ஆகிய ஆண்டுக்‌ குறிப்புகள்‌ 
உள்ளன. எனவே இதன்‌ காலம்‌ கி.பி.1790. திருமானல்லூர்‌ சேத்திரத்தில்‌ 
உள்ள ஸ்ரீகயிலாசநாதர்‌ சுவாமி கோயிலுக்கு ஸ்ரீ விசைய ஒப்பிலாத 
மழவராயர்‌ குமரர்‌ ஸ்ரீ குமார ஒப்பில்லாத மழவராயர்‌, திருமாநல்லூரில்‌ 
ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட நிலத்தை க்ஷோத்திரிய தானமாக 
(வேதம்‌ வல்ல பிராமணர்க்கான கொபைக்‌ கொடுத்துள்ளார்‌. இந்நிலத்தில்‌ 
கிடைக்கும்‌ வருவாயில்‌ 100 பூவராகன்‌ (பணம்‌) அரசிற்குச்‌ 
செலுத்திவிட்டு மிகுதியைக்கொண்டு கோயிலில்‌ அபிஷேகம்‌. 
நெய்வேதனம்‌, திருவிளக்கு, திருமாலை முதலிய வழிபாட்டுச்‌ செலவுகள்‌ 
செய்திட செய்துள்ளார்‌. 

நிலத்தின்‌ எல்லைகள்‌ சொல்லப்படுவதுடன்‌ திருமாநல்லூரின்‌ 


எல்லைகளும்‌ இச்செப்பேட்டில்‌ சொல்லப்பட்டுள்ளன. 


கல்வெட்டு இதழ்‌ 19. காளயுக்தி ஆண்டு ஐப்பசித்‌ திங்கள்‌, பக்‌.19-22. “மழவராயர்‌ 
செப்பேடு” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ திரு. ௮. அப்துல்‌ 
மஜீத்‌. ப்திவு அலுவலர்‌. திருச்சிராப்பள்ளி. 


அரியலூர்‌ செப்பேடு - பின்பக்கம்‌ 


முன்பக்கம்‌ 


அரியலூர்‌ செப்பேடு 


130 - தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
28. டுத்த பலனும்‌ தனுக்கோடிலே சோடிச மகாதானமும்‌ கு 
29. டுத்தபலனும்‌ பெறக்கடவோமாகவும்‌ இதுக்கு சாட்சி அம்‌ | 
30. பலவாண சுவாமியும்‌ சிவகாமியம்மனுமே சாட்சி 
31. இது விசைய ஒப்பிலா மழவராயன்‌ கைய்‌ ஒப்பம்‌ Me 
32. யிப்‌ பறங்கவிதை உ பற்றலர்கள்‌ பணிந்த குன்றை விசை 
33. ய ஒப்பிலான்‌ புரியும்‌ பாத பூசை பெற்றருளம்பலத்தா 
34. டுமைய்யறாக்கிவ்‌ வரியலூர்ப்‌ பேட்டைக்குள்ளே உற்ற 
35. புகழ்‌ மகமையொன்று கட்டளை யிட்டானுலக முள்‌ 
36. எமட்டு நற்று சந்திர சூரியர்களுள்ளவுந்‌ தன்மமுற்று 
37. நடக்குந்தானே உ சிவ உ நல்லப்பிள்ளை பெருமா 
38. பிள்ளை / அண்ணாமலை பத்தர்‌ / இந்தச்‌ செப்பேடு 
39. எழுதினவர்‌ அரியலூர்ச்‌ சிதம்பர ஆசாரி குமாரன்‌ 
40. குமரப்பன்‌ ௨ இது அருணகிரித்‌ தம்பிரான்‌ ப 
41. ணிவிடை யிந்தச்‌ செப்பேடு. திருச்சிற்றம்பலம்‌ ௨ 


1. தெலுங்கில்‌ உள்ளது 


22. அரியலூர்ச்‌ செப்பேடு 129 


5. mgr விசைய. ஒப்பிலா மழவராயர்‌ பூலோக கயிலாச மான 
சிவக 

6. லைகளில்‌ சகஸ்த்ர கலையும்‌ பரிபூரணமான ' பதஞ்சலி வியா 

7. க்றபாதாதி பத்தர்களுக்கு ஆக ஆனந்த நடனஞ்‌ செய்தருளிய 
கன 

8. ௧ சபாபதியாகிய அம்பலவான சுவாமியே யெவ்வயிரும்‌ 
உய்யும்படி 

9. எழுந்தருளியிருந்து பொன்மாரி பொழிந்து .திருச்‌ 
சிற்றம்பலமான சி ` 

10. தம்பரம்‌ துதனில்‌. வீரமாயேசுவர சமைய சிவாசார சம்பன்ன 

11. ரான சிதம்பரம்‌ பாதபூசை அம்பலத்தாடுமைய்யர்‌ அவர்‌ 

12. களுக்கு ட தன்ம பட்டையம்‌ குடுத்தபடி நம்முடைய 

13. அரியலூர்ப்‌ பேட்டையில்‌ எற்பேர்ப்பட்ட்‌ போக்குவர்த்து 

பின்பக்கம்‌ 

14. துப்‌ பொதிகளுக்கும்‌ பொதிக்கு ஒருகாசும்‌ கடையளுக் 

15. கு எட்டு னாளைக்கு ஒருகாசும்‌ நாம்‌. மகமை அமத்தி 

16. விச்சபடியினாலே அதினால்‌ வருகிற்‌ பலாபலங்கள்‌ ம 

17. டத்தில்‌ குருபூசை மயேசுவர பூசையளுக்கு உதவியாக 

18. நடப்பிச்சிக்‌ கொள்ளும்படி பண்ணி. அந்தச்‌ FEDS 

19. பலம்‌ மழவராய கோத்திரமான நமக்கும்‌. நம்முடை 

20. w மாதா பிதாவுக்கும்‌ . மேல்வரை புத்திர புத்திராதி தலை 

- 21. முறையளுக்கும்‌ அந்த அந்தச்‌ சுகுறதம உண்டாகத்‌ 

22, தக்கதாக நடப்பிக்கும்படி பண்ணவும்‌ யிந்த மகமை 

23. த்‌ 'தறுமம்‌ நாமும்‌ புத்திர பவுத்திர பாரம்பரை உள்ள பேரெ 

24. ல்லாம்‌ சந்திர சூரியாதித்தர்கள்‌ உள்ள வரைக்கும்‌” உத்‌ 

25. ற ரோத்திரமாய்‌ நடப்பிக்‌ கடவோமாவோம்‌ யிது தப்பித 

26. ம்‌ வராமல்‌ நடப்பிக்றத்தினாலே காசு சேதுமகாத்‌ தலங்‌ 

27. களில்‌ அன்னதானமும்‌ கெங்கையிலே கோ ட்‌ கு 


128 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


சக வருடம்‌ 1625 (கி.பி.1703) தமிழ்‌ வருடம்‌ சுபானு (கி:பி.1703( 
ஆகிய ஆண்டுக்‌ குறிப்புகள்‌ உள்ளன. அரியலூர்‌ அரசு ஒப்பிலா 
மழவராயர்‌ குறிப்பிடப்படுகின்றார்‌. 

சிதம்பரத்தில்‌ வீரமாயேசுர சமைய (வீரசைவர்‌?) மடம்‌ 
அமைத்துள்ள பாதபூசை அம்பலத்தாடுமைய்யர்க்கு ஒப்பில்லா 
மழவராயர்‌ மற்றும்‌ அவரது வழிப்‌ பரம்பரையின்‌ நன்மைக்காக கொடுத்த 
தர்ம சாதன பட்டயம்‌ இச்செப்பேடு, இதன்படி அரியலூர்‌ பேட்டைக்கு 
(சந்தை வந்து போகின்ற சரக்குப்‌ பொதிகளுக்கு பொதிக்கு ஒரு 
காசும்‌, அங்கு அமைந்துள்ள கடைகளுக்கு 8 நாட்களுக்கு ஒருகாசு 
வாடகையும்‌ வசூலிக்கப்பட்டு அம்பலத்தாடுமைய்யர்‌ மடத்தில்‌ 
குருபூசை, மயேசுவரபூசை ஆகியவை என்றென்றும்‌ நடக்க வழி 
செய்யப்பட்டுள்ளது. 

இச்செய்திச்‌ சுருக்கம்‌ செப்பேட்டின்‌ இறுதியில்‌ பாடல்‌ வடிவில்‌ 
உள்ளது. அரியலூர்‌ குமரப்ப ஆசாரி இச்செப்பேட்டை எழுதியுள்ளார்‌ 
அருணகிரித்‌ தம்பிரான்‌ பணி மேற்பார்வையில்‌ இச்செப்பேடு 
உருவாக்கப்பட்டுள்ளது.. 
செப்பேடு: 
. முன்பக்கம்‌ 


கோட்டுருவங்களின்‌ கீழ்‌ கட்டமிட்டு பின்வருமாறு எழுதப்‌ பட்டுள்ளன 


இவர்பா | இவர்‌அம்பலவாண| இவர்சி | இவர்வி |. இவர்‌ 


வெங்கட) விசை 
அம்பல |நடனம்சிவ அம்மன்‌ றபாதர்‌ 


முதல்‌ பக்கம்‌ 
1 ௨ ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன சகாற்பித்தம்‌ ஐ௬௱உ௰௫ இதன்‌ 
மே 
2. ல்ச்‌ செல்லா நின்ற சுபானு ஸோ புரட்டாசி மீ ௭ உ சுக்கிறவார 
னாள்‌ 
3. whos அரியலூர்‌ அரசு நிலையிட்ட மழவராய கோத்திர 
சம்பன்‌ 
4. னரான ரெங்கப்ப மழவராயர்‌ பேரன்‌ ஒப்பிலா மழவராயர்‌ 


கும 


22. அரியலூர்ச்‌ செப்பேடு 


மடத்திற்கு அரியலூர்‌ சந்தை வரிகள்‌ வழங்கியமைக்குச்‌ 
செப்பேடு 


அரியலூர்‌ முருகன்‌ கோயிலில்‌ இச்செப்பேடு உள்ளது. இதன்‌ 
மைப்படியும்‌, நிழற்படமும்‌ அரியலூர்‌ அரசு கலைக்கல்லூரிப்‌ 
பேராசிரியர்‌ இல. தியாகராஜன்‌ மூலம்‌ பெற்றப்பட்டன. 


19% 25 செ.மீ. அளவுடைய இச்செப்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 13 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 28 வரிகளுமாக 41 வரிகளில்‌ வாசகம்‌ உள்ளது. 
செப்பேட்டின்‌ மேற்பகுதி வட்டவடிவில்‌ உள்ளது. வட்ட அமைப்பின்‌ 
மேற்பகுதியில்‌ 2 செ.மீ. விட்டமுடைய வட்டத்துளையுள்ளது. 
முன்பக்கம்‌ பாதி அளவிற்கு கோட்டுருவங்களும்‌ அவற்றிற்கான 
விளக்கப்‌ பொறிப்புகளும்‌ உள்ளன. நடுவில்‌ நடராஜர்‌ உருவம்‌ 
முயலகன்‌ மீது ஆடும்‌ கோலத்திலும்‌ தலைமுடியில்‌ கங்கையுடன்‌ 
கோட்டுருவமாக உள்ளது. அதன்‌ வலது புறம்‌ சிவகாமி, 
வியாக்ரபாதமுனிவர்‌, பதஞ்சலி ஆகியோரும்‌ இடது புறம்‌ பாதபூசை 
அம்பலதாடு மைய்யர்‌ என பீடத்தின்‌ மீது அமர்ந்த முனிவர்‌ அவர்‌ 
அருகில்‌ மன்னர்‌ விசைய ஒப்பிலா மழவராயர்‌, அவரடுத்து வீரமுத்து 
வேங்கடப்ப மரவராயர்‌ (தளபதி? ஆகியோர்‌ உருவங்கள்‌ 
கோட்டுருவமாக உள்ளன. நடராஜருக்கு மேலாக ஐரோப்பிய 
பாணி இறக்கையுடைய தேவதைகள்‌ மாலையுடன்‌ பறந்துவருவது 
போலவும்‌ இவ்வுருவங்கள்‌ அனைத்திற்கும்‌ பின்புலமாக பூவிதழ்கள்‌ 
பொழிவது போல திரையமைப்பும்‌ உள்ளது. செப்பேட்டின்‌ ஓரத்திலும்‌. 
துளையைச்‌ சுற்றிலும்‌ கோடிடப்பட்டு அழகுபடுத்தப்பட்டுள்ளது. 
உருவங்களின்‌ கீழ்‌ கட்டங்களில்‌ அவற்றின்‌ பெயர்கள்‌ . உள்ளன. 
பின்புறம்‌ வட்டப்‌ பகுதியில்‌ தொங்கல்‌ அணி வேலைகளும்‌ 
கீழ்பகுதியில்‌ இச்செப்பேட்டு வாசகம்‌ அனைத்தும்‌ பீடத்தின்‌ மீது 
வைக்கப்பட்டது போன்ற பீட உருவமும்‌ உள்ளள. 


இச்செப்பேட்டினைப்‌ படித்தவர்‌ திரு. ௧. ஈஸ்வரன்‌ கல்வெட்டுப்‌ படிப்பவர்‌, 
தொல்லியல்‌ துறை. சென்னை. 


126 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


458. 
159. 
160. 
161. 
162. 
163. 
164. 


165. 


னப்பட்டையம்‌ யெழுதிகுடுத்து வருஷம்‌ பிறிதியும்‌ 
பெரியகுடிக்கு' ரெண்டு பணமும்‌ சின்னகுடிக்கு ஒ 

௬ பணமுூங்‌ கலியாணத்தில்‌ தாரைவாக்குற யிட்டுநீர்‌ பணமுங்‌ 
கட்டின யேரொண்ணுக்கு னாலுவள்ள 

தானியமும்‌ ஆசந்திராற்கமாக புத்திர பவுத்திர பாரம்பரிய 
மாய்க்‌ குடுத்து வருகுறோம்‌ யிதில்‌ தமுக்கமானா 

ம்‌ அந்தந்தவூர்க்‌ கவுண்டன்‌ வாங்கிக்‌ குடுக்கத்தக்கவன்‌ கல்லும்‌ 
முள்ளும்‌ பத்தரத்தாலுமப்பள்ளி புத்ததாதவன்‌ ஆகை 
யினாலே கல்லுங்‌ காவேரியுள்ளனவும்‌ ஆசந்திராற்கமாக புத்திர 
பவுத்திர பரம்பரியமாய்‌ குடுத்து. வருகறோ 

மென்று நிசவற்தனை எழுதிகுடுத்தோம்‌ தாநாயவிநிவிக்கிற 


 யோக்கியமாக ஆசந்திராற்கம்‌ புத்திர பவுத்தி 


ர பாரம்பரியமாய்‌ நீங்கள்‌ அனுபவிக்கக்‌ கடவராகவும்‌ யிந்த 
கீற்தி பிறதிஷ்டை பண்ணமாட்டார்‌ சகலம l 

nra பேருக்குமுண்டு யிந்த தற்மபரிபாலனம்‌ பண்ணிநபேருக் 
காசி ராமேசுரத்திலே கோடி சிவலிங்க பிற 


21. நெய்வேலிச்‌ செப்பேடு 125 


143. 


144. 


145. 


146. 


147. 


148. 


149. 


150. 


151. 


152. 


153. 


154. 


155. . 


156. 


157. 


வுண்டர்‌, யிடப்பாடி பிச்சி கவுண்டர்‌, ஆடையூர்‌ நயினாக்‌ 
கவுண்டர்‌. பூவாணினாட்டு அரியாக கொத்தன்‌ சிவந்தாச்சு 
வுண்டர்‌, சித்தார்‌ ஆவணி வேலுயிருப்பளி சமுத்திரம்‌ கச்சுவனி 
யிளம்‌ கவுண்டர்‌ முன்னுள்ள உறவின்‌ முறையாரு 

நல்லா கவுண்டர்‌, மத்து சாம்பள்ளி னாட்டிலுள்ள உறவின்‌ 
முறையாரும்‌; அந்தியூர்‌ மந்திக்‌ கவுண்டர்‌, யிரச 

ட்டையாக்‌ கவுண்டர்‌, தலைக்காவல்‌ யிரிசாக்‌ கவுண்டர்‌, தீவட்டி 
கவுண்டர்‌, யின்னம்‌ ஓமலூர்‌ சீமையிலுள்ள 

உறவின்‌ முறையாரும்‌; சாம்பளி உத்தண்டிச்‌ சேருவை காறன்‌; 
புத்திரிச்‌ Gamma காறன்‌ குளத்தூர்‌ _- 

நல்லா கவுண்டர்‌, மத்து சாம்பள்ளி னாட்டிலுள்ள உறவின்‌ 
முறையாரும்‌; அந்தியூர்‌ மந்திக்‌ கவுண்டர்‌, யிரச 

£க்‌ கவுண்டர்‌, அரிச்சிக்‌ கவுண்டர்‌, அங்கிலுள்ள உறவின்‌ 
முறையாரும்‌ தெங்கரைக்‌ கோட்டை வடமலைக்க 

வுண்டர்‌, கோணப்ப கவுண்டர்‌. அந்தச்‌ சீமையிலுள்ள உறவின்‌ 
முறையாரும்‌; தர்மபுரிக்‌ கோநேரிக்‌ கவுண்டர்‌, ௧ 

டகத்தூர்‌ பச்சையா கவுண்டர்‌, மத்துமந்தச்‌ சீமையிலுள்ள 
உறவின்‌ முறையாரும்‌; காவேரிப்பட்டணம்‌ 

அணிச்சியாக்‌ கவுண்டர்‌, தட்டைக்கல்‌ கோனேரி கவுண்டர்‌, 
நெடுங்கல்‌ குப்பக்‌ கவுண்டர்‌, திருப்பத்தூர்‌ மாணிக்க 
கவுண்டர்‌, அணிச்சி கவுண்டர்‌. பின்னும்‌ உத்தர 
தேசத்திலுண்டான உறவின்‌ முறையாரும்‌; கீழ்‌ தேசத்துறவி 
ன்‌ முறையாரும்‌; தெற்கு மேற்கு தேசம்‌ யிதுனாங்‌ கெல்லைக்‌ 
குள்ளாமயிம்‌ * சேது முதலான பஞ்சாஷ்ட 

கோடிவிஸ்திற பூமண்டலத்தில்‌ உணடான உறவின்‌ முறையா 
ரெல்லோற்கும்‌ செம்பு மா முனிவ 

ரல்லோர்‌ தகப்பன்‌ யிந்த யுகத்தில்‌ நம்முட பண்ணாட்டார்‌ 
வங்கிஷம்‌ அபிவிற்தியாக்கிவிக்கும்‌ ரெண்டா 

ஞ செம்பு மாமுனிவர்ராகிய யெக்ஞ நாராயணதீக்ஷதர்‌ 


ராசனாராயண அய்யநவாளுக்கு நிசவற்தனைச்‌ சாச 


24. தாருகாபுரம்‌ செப்பேடு 139 


பகுதியின்‌ எல்லையும்‌ இச்‌ செப்பேட்டில்‌ சொல்லப்பட்டுள்ளது. இவர்‌ 
பல்லக்கு, தீவட்டி, குடை, கொடி, சாமரம்‌ முதலிய பரிவாரங்கள்‌ 
வைத்துக்‌ கொள்ளத்‌ தேங்காய்‌ தொட்டு உரிமை வழங்கியதும்‌. கோயில்‌ 


மரியாதை வழங்கியதும்‌ சொல்லப்பட்டுள்ளது. 
செப்பேடு 
முன்பக்கம்‌ 

1. உ ஸ்ரீ சாலிவாகன சகார்த்தம்‌ ama ன்‌ ஸ்ரீ செல்‌ 
லாநின்ற கொல்லம்‌ ௩௱௮௰உ ஸ்ரீ PrE ஆடி Wer 
௨ சோமவாரமும்‌ அசுபதி நட்செத்திரமும்‌ சுபயோ 
க சுபகரணமும்‌ பெற்றனாளில்‌ தென்காசியிலிரு 
க்கும்‌ சீவிலி மகாராசா அவர்களோம்‌ கிழ(வை 
னாட்டில்க்‌ கொண்டையன்‌ கோட்டை மறவரில்‌ 


த்‌ திருவண்ணாத்‌ தேவர்‌ யிந்திரத்‌ தலவனுக்கு நில 


மைக்‌ காணியாட்சைச்‌ சாதனப்‌ பட்டையம்‌ எழு 


உல OAR ற 


திக்‌ குடுத்தபடி பட்டையமாவது நம்முடைய வீரி 

10. ருப்பு மலையங்‌ காட்டில்ச்‌ சந்திரனென்றொரு துஷ்ட 
11. மிருகமிருந்து கொண்டு அனேகம்‌ இராசாக்க 

12. ளையெல்லாம்‌ உயிர்வதை செய்து போட்ட படியினா 
13. லே அந்தச்‌ சந்திரனென்கிற சங்கு வெள்ளைக்‌ கொடிய 
14. னை ஒரு ராசாக்களாகிலும்‌ செயம்‌ பண்ணமாட்டாமல்‌ 
15. போனபடியினாலே அப்படிய்க்கொத்த துஷ்டமிறு 

16. கத்தைத்‌ தான்‌ வெட்டி செயம்‌ பண்ணின படியினாலே த 
17. எக்கு இந்திரத்‌ தலவவென்று பட்டமுங்‌ கொடுத்து 

18. த்‌ தண்டிகை பல்லக்கும்‌ ரெட்டைத்‌ தீவட்டியும்‌ a 

19. ரட்டைக்‌ குடையும்‌ மகரக்குடையும்‌ கரங்கு ட 

20. ஈலு கெருடக்‌ கொடி விருதும்‌ உடைய சாம 

21. ரமும்‌ தவளச்சங்கும்‌ நடனாடக சங்கீதம்‌ யி 


22. வ்வளவு விருதும்‌ குடுத்து நாகபுரம்‌ யிந்திரபு 


140... தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
23. மென்று பேருங்‌ குடுத்து தேங்காயும்‌ தெ I I 
௮. எட்டுக்‌ குடுத்து யிந்திரபுரம்‌ னாகபுரத்தில்க்‌ 

25, கோட்டையும்‌ போட்டுக்‌ குடுத்து திருவண்‌ 

26. ணா தேவன்‌ யிந்திரத்‌ தலவனுக்கு நாம்‌ எழு 
| pty / திக்குடுக்கிற உம்பளச்‌ சறுவ மானியப்‌ பூமியாவ 

28! து காரின்‌ கோவில்‌ மேலத்‌ தெரு 

29. நடு நாராசரத்துக்கும்‌ குத்துக்கல்லுக்கும்‌ 

Í 30. மேற்கு சாலைக்கு வடக்கு கருமலைக்கு கிழக்கு வ 
3 ஈசு தேவநல்லூர்‌ கூனி ஆத்துக்குத்‌ தெற்கு 

32. யிந்த நான்‌ கெல்கைக்குள்‌ பட்ட பூமியா 

33. வது ' வேட்டகாறன்பட்டி திருவேட்டனல்‌ 

34. லூர்‌ பாண்டியக்‌ கோனார்‌ குளம்‌ இராம 

35. லிங்கபுரம்‌ புன்னைக்குளம்‌ புளியங்குடி வ 

36. ஈசு தேவநல்லூர்‌ தாருகாபுரம்‌ மலை 

37. யடிக்குறிச்சி பட்டகுறிச்சி அரியூர்‌ பரி 

38. யூர்‌ புதூர்‌ யிருமன்குளம்‌ வீரிருப்பு வேம்ப 

39. . ங்குளம்‌ நயினார்‌ குளம்‌ இந்திரபுரம்‌ னாக 

40. புரம்‌ முள்ளிக்குளம்‌ வடமலைபுரம்‌ யிது முத 

. 41. லான கிறாமமெல்லாம்‌ சறுவ மானியப G 

42, காட்டைக்‌ கட்டளைக்‌ கிராமமாக தனக்‌ 

43. கு நாம்‌ பட்டைய சாதனம்‌ எழுதிக்‌ குடுத்‌ 

44. த படியினாலே கல்லுங்‌ காவேரியும்‌ புல்லு 

45. ம்‌ பூமியும்‌ உள்ளவரையும்‌ புத்திர பாரம்பரை 
பின்பக்கம்‌ 

46. யாக சந்திராதித்தர்‌ உள்ளவரையும்‌ மக்கள்‌ 

47. மக்களுக்குச்‌ சீதனங்களும்‌ விலை விக்கிறைய 

48. தான தருமங்களுக்கும்‌ உருத்தாக ஆண்‌. 

49. டனுபவித்துக்‌ கொள்வாராகவும்‌ சங்க 


24. தாருகாபுரம்‌ செப்பேடு 


14] 


50. 


51. 


52. 
53. 
54. 
55, 
56. 
57. 
58. 
59. 
60. 
61. 
62. 
63. 

64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 


71. 


ர நயினார்‌ கோவில்‌ ஆவுடைத்தாய்‌ சன்‌ 
னிதானத்தில்‌ தனக்கு தீர்த்தம்‌ திருநீ 

று சந்தனம்‌ திருமாலை பாக்கு வெத்திலை 
முன்னிதாக குடுத்து தேர்வடமும்‌ முன்‌ 


ட னிதாகத்‌ தொட்டு தேர்‌ நடத்திவிக்கிற 


து யிப்படிக்கு சம்மதித்து சாதன பட்டை 
யம்‌ எழுதிக்‌ குடுத்தோம்‌ சீவிலி மகார 

ஈசா அவர்களோம்‌ யிந்திரத்‌ தலவனு 

க்கு மிதுக்கு சாட்சி பொக்குஷம்‌ சூரசங்‌ 

கு னாயக்கர்‌ கடம்பூர்த்‌ தடியத்‌ தலவன்‌ 
வடகரை முடி பொறுத்த செம்புலித்‌ தே 

வன்‌ யிந்த சாதனப்‌ பட்டையம்‌ எழுதினே 
ன்‌ சங்கர நயினார்‌ கோவிலிருக்கு ச 
ங்கறலிங்கம்‌ பிள்ளை மகன்‌ மீனாட்சிநாத 

ன்‌ எழுத்து இந்தப்படிக்கு நாம்‌ எழுதிக்‌ 
குடுத்த பூமிக்கும்‌ யிந்தப்‌ பட்டையத்துக்கும்‌ 
ஆதாமொரு ராசாக்கள்‌ சீமை பரிபால்னம்‌ 
பண்ணுகிற பேர்கள்‌ குடிலம்‌ பண்ணித்‌ தோ 
ஷத்‌ துரோகம்‌ நினைத்தாலும்‌ வலுவின்‌ பேரி 
ல்‌ கதட்கைகொண்டாலு மவர்கள்‌ கெங்‌ை 
கைக்‌ கரையில்க்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ற தே 
£ஷத்திலும்‌ தீர்த்தக்‌ கரையில்ப்‌ பிராமண 
ரைக்‌ கொன்ற தோஷத்திலும்‌ போகக்‌ கட 


வாராகவும்‌ யிந்தப்பட்டுக்க உ 


ய சங்கரலிங்கம்‌ ஆவுடைத்‌ தாயார்‌ துணை 2 


திருவாடுதுறைச்‌ செப்பேடு 


திருச்செந்தூர்‌ கோயில்த்‌ திருப்பணிக்குக்‌ கட்டபொம்மனின்‌ 


கொடை: 


திருவாடுதுறை ஆதினத்தில்‌ உள்ள செப்யேடுகளில்‌ ஒன்றாக 
இச்செப்பேடு உள்ளது. இச்செப்பேடு 21 ௬13 செ.மீ அளவுடையது 
்‌ முன்பக்கம்‌ 39 வரிகளும்‌ பின்பக்கம்‌ 19 one? ஆக 58 வரிகள்‌ 
உள்ளன. 


சக வருடம்‌ 1700 (கி.பி1778ம்‌ தமிழ்வருடம்‌ “விளம்பி” 
(கி.பி1779) யும்‌ சொல்லப்பட்டுள்ளன. கொல்லம்‌ குறிக்கப்பட்டபோதிலும்‌ 
ஆண்டு எண்‌ குறிப்பிடப்‌ படவில்லை. செகவீரராம செகவீரபாண்டிய 
கட்டபொம்ம நாயக்கர்‌ பெயர்‌ குறிப்பிடப்படுகிறது. 


திருச்செந்தூார்‌ வள்ளி, தெய்வானை உடனுறை 
சுப்பிரமணியசுவாமி கோயில்‌ திருப்பணி மற்றும்‌ வழிபாட்டிற்காக 
'செகவீரபாண்டிய கட்டபொம்மநாயக்கரின்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ அமைந்த 
உம்பளக்‌ கிராமம்‌, சீவிததுக்‌ கிராமம்‌, ஆகிய. அனைத்திடங்களிலும்‌ 
உள்ள எல்லாசாதியினர்‌ வீட்டிற்கும்‌ வருஷம்‌ ஒன்றிற்கு மரக்கால்‌ 
(குறுணி) தானியம்‌ வீதம்‌ வரிவசூலிக்கப்‌ பிறப்பித்த ஆணையை இச்‌ 
செப்பேடு குறிப்பிடுகிறது. 


முருகனின்‌ பெருமையும்‌, வீரபாண்டிய கட்டபொம்மனின்‌ 
சிறப்புக்களும்‌ சொல்லப்பட்டுள்ளன.  செப்பேட்டினை எழுதியவர்‌ 


இராயசம்‌ குமாரசாமியா பிள்ளை மகன்‌ சுப்பிரமணியபிள்ளை ஆவார்‌. 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.47 தாது PPT ஆனி - ஆடித்‌ திங்கள்‌ (1996 
ஜூலைத்‌ திங்கள்‌! பக்‌.21-26. “கட்டபொம்மன்‌ வழங்கிய செப்பேடு” என்ற 
தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ திரு. ச.கிருஷ்ணமூர்த்தி தொல்லியல்‌' 


அலுவலர்‌ தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை. 


25. திருவாடுதுறைச்‌ செப்பேடு 14 
செப்பேடு 


ஆ 


உ சுவத்திரி சகாற்றம்‌ 170056 மே 

ல்ச்‌ சொல்லா நின்ற கொல்லம்‌ வருசம்‌ விளம்பி வருசம்‌ 
உத்தராயணமான தை 28 தேதி குருவாரமும்‌ பூறுவ பட்‌ 
சத்துத்‌ துவாதெசியும்‌ மாகேந்திரநாக யோகம்‌ பால 
வாகறணமும்‌ சுபயோக சுபகரணமும்‌ பெத்த மிருகசீ 
ரச நட்செத்திரத்தில்‌ நாள்ச்‌ செய்த தான சாதனப்‌ 
பட்டையமாவது குடநாட்டுத்‌ திருச்செந்தூரான தி 
ரிபுவன மகாதேவி சதுர்வேதிமங்கலம்‌ நா 


© oN உழு PR WH 


யனாரிளைய நாயினாரான சிருட்டித்‌ திதி சங்க 
10. “ராத்தி ரோபா வெனுக்கிரக பஞ்ச சுத்த 

11. வலிய வீரமயில்‌ வாகன குக்குடத்‌ துவஜ 

12. சுரான சுராயிப சகல சத்தியாதமக சுரூப 

13. வல்லி தேவநாயகி சமேத சுப்பிரமணிய 

14. சுவாமி சன்னிய்தானத்தில்த்‌ திருப்ப 

15. ணிக்கு ஆச்சந்திராக்கம்‌ ஆகத்‌ தான 

16. சாதனப்‌. பட்டையமாவது பாஞ்சை 

17. நகராதிபன்‌ சக்கதேவி அனுகூலன்‌ 

18. துட்ட நிக்கரக சிட்ட பரிபாலனன்‌ கெ 

19. ௪ மன்னியர்‌ கோளரி: மறு மன்னியர்‌ 

20. சற்ப்ப கெருடன்‌ ரணமுக சுத்த வீரன்‌ 

21. அருண நயமுக சந்திரோதய ணியலிசை 

22. நாடக முத்தமிழாதிபன்‌ கவி சாருவ பூம 

23. ன்‌ பச்சைக்‌ குடை பூச்சக்கிறவாளக கு 

24. டைக்கதிபன்‌ தண்டுவார்‌ முண்டன்‌ தென்‌ 

25, னாட்டு ராயன்‌ ரட்டை வாள்க்கதிபன்‌ மயில்‌ 
26. க்‌ கொடிச்‌ சேவல்க்‌ கொடி ரிசபக்‌ கொடி அனு 
27. மக்‌ கொடிக்‌ கெருடக்‌ கொடிக்‌ கதிபன்‌ சோ 


144 - தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 


28. Belgas சிவ கந்தனடி மறவாத அடியே 

29, ன்‌ செகவீர ராமச்‌ செகவீர பாண்டியக்‌ கட்ட 

30. பொம்ம நாயக்கரோம்‌ தான சாதனமாகத்‌ 

31. தாம்புர சாதனப்‌ பட்டைய மெளுதிக்‌ 

32. கொடுத்தபடி தான சாதனமாகத்‌ தாம்‌ 

33. புர சாதனப்‌ பட்டையமானது யென்னு 

34. டைய ஆதிக்கத்தில்ச்‌ சேர்ந்த கிறாமம்‌ . 

35. பிளக்‌ கிறாமஞ்‌ சீவிதக்‌ கிறாமஞ்‌ சிறு 

36. பாட்டுக்‌ கிறாமம்‌ அமரக்‌ கிறாம முதல்‌ ஆகிய 

37. நத்ததுக்கும்‌ சகல சாதிக்கும்‌ கவிள்த்திக்‌ 

38. கட்டின கிரக ஒன்றுக்கு வருசாசலங்‌ குறு 

39. ணித்‌ தான்னிய வீதம்‌ கோவில்த்‌ தலத்தா 
பின்பக்கம்‌ ' ன 

40. ர்‌ மனுசர்‌ வசம்‌ யீரம்‌ பதர்த்‌ தூத்தி 

41. அளந்து கொடுத்து வருவோமாக 

42. வும்‌ யிந்தத்‌ டிட்‌ ஆச்சந்திராக்க 

43. ம்‌ சந்ததிப்‌ பிறதிவெஷம்‌ ஆதிக்கத்தில்ப்‌ ' 

44. பரிபாலனம்‌ பண்ணிக்‌ கொண்டு வருவோ 

‘45. மாகவும்‌ யிந்தத்‌ தற்மத்துக்கு வாக்குச்‌ ச 

46. காயம்‌ சரீர சகாயம்‌ அறிந்த சகாயம்‌ 

47. : பண்ணின பேர்‌ சாலோக சாமீப சாரூப 

48. சசாயுச்ச பதம்‌ பெறுவாராகவும்‌ யிப்படி : 

49. க்குச்‌ சம்மதித்துத்‌ தான சாதனமாக யி 

50. ந்தத்‌ தாம்புர சாதன பட்டையம்‌ சுவாமி 

51. சுப்பிரமணிய சாமி சன்னிதானத்‌ 

52. .தில்த்‌ திருப்பணிக்குத்‌ ' தாம்புர சாதன 

53. ப்‌ பட்டையமெளுதித்‌ தானம்‌ பண்ணி 


25. திருவாடுதுறைச்‌ செப்பேடு 145 
54. “க்‌ கொடுத்தேன்‌ செகவீரராம செ 


55. கவீரபாண்டியன்‌ கட்ட பொம்ம நா 
56. யக்கரோம்‌ உ யிந்த பட்டையமெளு 
57. தினேன்‌ ராயசங்‌ குமாரசாமியா 


58. பிள்ளை குமாரன்‌ சிவ சுப்பிரமணியன்‌ ௨ 


26. எட்டயபுரம்‌ செப்பேடு 


பாளையப்பட்டுகளில்‌ ஆங்கிலேயரின்‌ ஆயுதப்பறிமுதல்‌ 
குறித்த விளம்பரச்‌ செப்பேடு 


தூத்துக்குடி மாவட்டம்‌ எட்டயபுரத்தில்‌ பாளையக்காரர்‌ 
அரணமனைக்கு முன்னதாக உள்ள அ/மி எட்டீஸ்வரர்‌ கோயில்‌ 
நுழைவாயிலின்‌ வலதுபுறம்‌ 4 அடி உயரமுள்ள கல்தூண்‌ ஒன்றில்‌ 
பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது. 


52% 32 செ.மீ. அளவுள்ள இச்செப்பேட்டில்‌ ஒருபுறம்‌ மட்டும்‌ 
33 வரிகளில்‌ வாசகம்‌ உள்ளது. தமிழ்‌ எழுத்தில்‌ எழுதப்பட்டுள்ள 
இச்செப்பேட்டின்‌ இறுதியில்‌ LA. BANNERMAN என்று 
ஆங்கிலத்தில்‌ எழுதப்பட்டுள்ளது. 

இச்செப்பேட்டில்‌ சக வருடம்‌ 1721 (கி.பி.1799] ஆங்கில வருடம்‌ 
1799, தமிழ்‌ வருடம்‌ சித்தார்த்தி (கி.பி.1799) ஆகியவை 
குறிப்பிடப்பட்டுள்ளன: வீரபாண்டிய: கட்டபொம்மன்‌ தூக்கிலிடப்பட்ட 
4 நாட்களுக்குப்பின்னர்‌ இச்செப்பேடு எழுதப்பட்டுள்ளது. 


திருநெல்வேலிச்‌ சீமையில்‌ உள்ள பாஞ்சாலங்குறிச்சி. 
ஏழாயிரம்பண்ணை, நாகலாபுரம்‌, கோலார்பட்டி, காடல்‌ Gq. குளத்தூர்‌ 
ஆகிய பாளையப்பட்டுகளை ஆங்கிலேய கம்பெனி - தன்‌ ஆட்சியில்‌ 
சேர்த்து கொண்டது. கட்டபொம்மனாயக்னை சிரச்சேதம்‌ செய்தது 
ஆகிய செய்திகள்‌ சொல்லப்படுகின்றன. பாளையப்பட்டுகளில்‌ உள்ள 
கோட்டைகள்‌ தரைமட்டமாக்கப்பட்டு ஆயுதங்கள்‌ பறிமுதல்‌ 
செய்யப்பட்ட செய்திகள்‌ சொல்லப்பட்டு இனியாரும்‌ ஆயுதங்கள்‌ 
வைத்துக்‌ கொள்ளக்கூடாது என்பதின்‌ விளம்பரமாக இச்செப்பேடு 
வெளியிடப்பட்டுள்ளது. 


செப்பேட்டின்‌ வாசகத்தைப்‌ படித்துக்‌ குறிப்புகளுடன்‌ அனுப்பியவர்‌ திரு.செ.மா. 
கணபதி காப்பாட்சியர்‌ (ஓய்வு) இராமேசுவரம்‌. 


26. எட்டயபுரம்‌ செப்பேடு 147 


செப்பேடு 


முன்‌ பக்கம்‌ 


1. 


10. 


14. 


12. 


Soma ஹ்‌ அட்டோபர்‌ மீ உ உ௰ உ சகார்த்தம்‌ 
சூஎஉய௰க மேல்செல்லா நின்ர சித்தார்த்தி ஸ்ரீ அர்பசி மீ 
௭ உ திருநெல்வேலிச்‌ சீமையுடனே சந்தப்‌ பாளையப்பட்டுச்‌ 
சீமைகளிலே யிருக்கப்பட்ட பாளையக்காரர்‌ 
சகலவிதமான குடியானபேர்களுக்கும்‌ தெரியும்படிக்கி 
விளம்பரம்‌ பண்ணிவிக்கிரது யென்ன வென்றால்‌ மேசர்‌ பா 
னர்மென்துரையவர்கள்‌ கும்பினியாரிடத்தில்‌ பெர்ர 
உத்தரவினாலெ தாகாலத்திலெ கும்பினியார்வர்கள்‌ தி 
ருநெல்வேலிச்‌ சீமைகளிலே பாளையஞ்‌ சேகரிக்க அகத்தியம்‌ 
உண்டானதும்‌ பாஞ்சாலங்குரிச்சி யானேழாயிரம்‌ 
பண்ணையான்‌ நாகலாபுரத்தான்‌ கொலார்பட்டியான்‌ காடல்குடி 
குளத்தூரானிவர்களனவரும்‌ அஸ்கத்தப்‌ பித்துர்‌ 

மார்க நடத்தைகளாக நடந்ததினாலே இவர்களுடைய 
பாளையப்பட்டுக்களைக்‌ கொள்ள நிமர்த்தியம்‌ உண்டானது 
ம்‌ பாஞ்சாலங்குறிச்சிக்‌ கட்டபொம்மனாயக்கன்‌ அவனுடைய 
தானாபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை நாகலாபுரத்‌ 

துப்‌ பாளையக்காரனுக்குத்‌ தமையனாகவும்‌ காரிஷ்தனகாவு 
மிகுந்த சவுந்தர பாண்டிய நாயக்கனவரகளையு ஸிரச்சேத 
மாக ஆக்கினை செய்ததும்‌ மேஸர்‌ பனர்மென்‌ துரை யவர்கள்‌ 
நாகலாபுரம்‌ யேழாயிரம்‌ பண்ணைப்‌ பாளைக்கார ரையுமின்ன 
தஞ்‌ சிலது முக்கியமாயிருக்கப்பட்ட மனுடர்களையும்‌ 
அவரவர்‌ பாளையப்பட்டுக்களை நீக்கிவிச்சுச்‌ சென்னைப்‌ 
பட்டணத்துக்கு l 
அனுப்பிவிக்கிம்படி நிமித்தியம்‌ உண்டானதும்‌ பாளையப்‌ 
பட்டுகெளிலேயுள்ள கோட்டைகளை யெல்லாமிடித்து அதிலு 
ள்ள சேர்வைகாறர்‌ சேவகர்‌ குடியான பேர்கள்‌ கைய்யிலுள்ள 


ஆயுதங்களையும்‌ வாங்கிக்‌ கொள்ள நிமித்தியம்‌ உண்ட 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1 


18. 


19. 


` 20. 


21. 
22. 
23. 


24. 


25. 


26. 


ானது மித்தியாதி' காரியங்களெல்லா மிதர்கு முன்வகை 
விபரமாக விளம்பரப்படுத்திய விளம்பரங்களினாலே சகலமா 


ன பேர்களுக்கும்‌ லோகப்‌ பிரசித்தமாய்த்‌ 


, தெரியப்பட்டிருக்குமே யின்னங்‌ கீழே எழுதப்பட்ட காரிய 
குணங்‌ 


களை -யெல்லாஞ்‌ சகலமான பேர்களுக்குந்‌ தெரியப்‌ படுத்த 
வேண்டியது மேசர்‌ பனர்மென்துரையவர்களுக்கு நிமி 
த்தியமாய்த்தோணி , விளம்பரம்‌ பண்விக்கிரது யென்ன 
'வென்றா -யினிமேலப்பட்டு: யாதாமொரு பாளைய கார 

னம்‌ agug கோட்டை கொத்தள முடையங்கள்‌ போட்டாலும்‌ 
பீரங்கி ரெக்குலொசா காபிமாரதுகள்‌ வைத்திருந்த 


Te, மித்தியாதிகளைச்‌ _ சம்பாதித்தாலுமவர்கள்‌ 


கும்பினியாருடைய ஆதரவுகளையுமிழந்து . அவர்களுடைய 
பாளையபட்டு l 

களையும்‌ கும்பினியார்‌ கட்டிக்கொண்டு 
அந்தப்பாளையக்காரனையும்‌ கும்பினியாருக்கு தொண்னப்டி 
தேண்டிப்பார்கள்‌ 

பாளையபட்டுகளிலுள்ள சேர்வைகாரர்‌ சேவுகர்‌ காவல்காரர்‌ 
குடியான பேர்களிந்தவித மனுடர்களில்‌ யாதாமொரும . 
னுடர்களானாலும்‌' துபாக்கியாகிய கல்வெடி திரிவெடி யீட்டி 
வல்லயங்கள்‌ பிடித்த பேர்களைக்‌ கண்டாலு மிதுகளை 
யொளித்து வைத்திருந்த பேர்களைக்‌ கண்டாலு மவர்களை 
யுயிர்ச்‌ சேதம்‌ பண்ணுவார்களந்தந்தப்‌ பாளையக்காரர 


வர்களுடைய பாளையபட்டு குடியானபேர்களுடைய 


.நடத்தைகளுக்கு அந்தந்த பாளையக்காரர்‌ தாமே உத்தரவாதம்‌ 


பண்ண வே 


ணும்‌ - அதல்லாமலும்‌ யாதாமொரு பாளையகாரஜுடைய 
சனங்களாயுத பாணிகளாய்‌ யெந்தச்‌ சீமைகளிலேயாகிலும்‌ 
சல்லிய ' l 

ங்களும்‌ ' பெலபந்தங்களும்‌ செய்யிரதைக்‌ கண்டாலந்தச்‌ 
சனங்களுக்கு உயிர்ச்சேதமாகிய தண்டினையும்‌ நடக்கிரதும 


28 mnga செப்பேடு 149 


27. 


28. 


29. 


30, 


31... 


33. 


ல்லாமல்ந்தச்‌ சனங்களுடைய பாளையப்பட்டுப்பாளையக்‌ 
காரனு டைய சீமைகளையும்‌ கட்டிக்‌ கொண்டு 
அந்தப்பாளையக்காரன்‌ 

க்‌ கும்பினியாருக்குத்‌ தோணின “தண்டினை 
நடப்பிவிப்பார்களின்ன மரிய வேண்டிய தென்ன மென்றால்‌ 
மேசர்பனர்‌ _- 

மென்துரையவர்கள்‌ பொர உத்தரவுக்காக நடத்திவிச்ச 
காரியங்களையும்‌ சீமைக்கு சவுக்கியமாகும்‌ ; படியாய்‌ மேலே 
ழுதி யிருக்கப்பட்ட சட்டங்களையும்‌ சகலவிதசனங்‌. களுக்கு 
மிப்போதைக்கு மினிமேலென்ரென்ரைக்கும்‌ . அரிந்து 


“மனதிலே வைக்க வெண்டியது மிகவும்‌ யுத்தமாயும்‌, 
. அகத்தியமாயு மிருக்கப்ட்டதான படியினாலே யிந்த விளம்பரத்‌ 


தை யொரு செம்புத்‌ தகட்டிலே எழுதி அந்தந்தப்‌ 
பாளையப்பட்டுத்‌ தலக்கிராமங்களில்‌ பயிர்‌ பலமாயிருக்கப்பட்ட 
யிடங்களிலே 
அடிக்கும்படியாய்‌ உதரெவாச்சுது அதுவரியவும்‌ இந்தப்படிக்கி 
மேசர்னர்மென்‌ துரையவர்கள்‌ உ. 
LA. BANNERMAN 
MAJOR 


27. செங்கல்பட்டு 
வெள்ளிப்பட்டையாம்‌ 


விக்டோரியா இராணி பெயரால்‌ காசுமாலை கொடுத்தது 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ செங்கல்பட்டில்‌ கோட்டைப்‌ 
பகுதியிலிருந்த கோதண்டராமசாமி கோயில்‌ வாயில்‌ கதவினில்‌. முன்பு 
பதிக்கப்பட்டிருந்தது. இன்று இக்கோயில்‌ கோட்டைப்‌ பகுதியிலிருந்து 
நகர்பகுதிக்கு மாற்றப்பட்டு விட்டது. வாயிற்கதவில்‌ 'பதிக்கப்பட்டிருந்த 
இவ்வெள்ளித்‌ தகடு இன்று அதனிலிருந்து எடுக்கப்பட்டு நிர்வாகத்தார்‌ 
பாதுகாப்பில்‌ உள்ளது. 


33x23 செமீ அளவுடைய இத்தகட்டின்‌ நான்கு மூலைகளிலும்‌ 
- ஆணிகள்‌ அடித்த துளையுகள்‌ உள்ளன. முன்பக்கம்‌ மட்டும்‌ 11 
வரிகளில்‌ வாசகம்‌ உள்ளது. 


கலிவருடம்‌ 4987 (கி,பி1886) தமிழ்வருடம்‌ “விய' (கி.பி.1886) 
ஆங்கில வருடம்‌ கி,பி 1887 ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. 
“விக்டோரியா சக்கரவர்த்தினி” பெயரும்‌ குறிப்பிடப்படுகிறது. 


விக்டோரியா மகாராணியின்‌ 50 வது ஆண்டு நிறைவு விழா 
அன்னதானம்‌ வழங்கப்பட்டும்‌, இலவச சேலை, வேஷ்டிகள்‌ 
வழங்கப்பட்டும்‌ கொண்டாடப்பட்டது. அந்நிகழ்வில்‌ ராணியின்‌ பெயர்ச்‌ 
சிறப்பிற்காக கோயில்‌ தர்ம பரிபாலகர்‌ மா. குப்புச்சாமி நாயுடுவின்‌ 
குமாரரும்‌ மாவட்ட நீதிமன்ற ரீடருமான மா. ராமானுஜ நாயுடு 
ரூ.300 மதிப்புள்ள தங்கக்‌ காசு மாலை ஒன்றினை கோதண்டராமசாமிக்கு 
வழங்கியுள்ளார்‌. இச்‌ செய்தி இவ்வெள்ளிப்‌ பட்டையத்தில்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. 


கல்வெட்டு இதழ்‌ 31. பிரஜோற்பத்தி ஆண்டு ஆவணித்திங்கள்‌ (1991, ஆகஸ்ட்‌ 
திங்கள்‌ பக்‌.33-3 “விக்டோரியா ராணியின்‌ வெள்ளிப்பட்டயம்‌' என்ற தலைப்பில்‌ 
கட்டுரையாக எழுதியவர்‌ திரு கு. தாமோதரன்‌ துணை இயக்குநர்‌ தொல்லியல்‌ 
துறை. 


27. செங்கல்பட்டு வெள்ளிப்பட்டையம்‌ 151 


வெள்ளியேடு 


1 
2. 
3. 


12 


செங்கல்பட்டு ஸ்ரீ கோதண்டறாமாஸ்வாமி சந்திதியில்‌ கலியுக 


காதி 4987-ல்‌ நிகழும்‌ வியஷீ மாசி மீ 6க்கு 1887 பிப்‌ 
பிரவரி மீ 16 2 நமது விக்டோரியா சக்கரவர்த்தினி 
அவர்களுடைய 

50-வது ஆண்டின்‌ பெருமையை உற்சவ கோலாகலங்களு 
டன்‌ அன்னதான வஸ்திரதான முதலியவைகளை செய்து 
யாவறாலும்‌ 

கொண்டாடப்பட்டது அது சமயத்தில்‌ தேவஸ்த்தான தர்மபரி 
பாலகர்‌ 

மா - குப்புசாமி நாயுடுகாரு குமாரர்‌ செங்கல்பட்டு டிஸ்டிரீக்கு 
கோர்ட்டு- 

ரீடர்‌ - மா - றாமானுஜ நாயுடுகாரு மாக்ஷிமை தங்கிய 
நமது சக்கிரவர்தி l 
நியவர்கள்‌ பெயறால்‌ ஸ்ரீ கோதண்டறாமஸ்வாமிக்கி சுமார்‌ 
300 முன்னூறு 

ரூ. விலையுள்ள பொன்‌ காசு மாலையை சமர்ப்பித்து புகழப்‌ 


பட்டது, 


சர்வம்‌ ஸ்ரீகிருஷ்ண பிரிதி 


28. பள்ளப்பட்டி செப்பேடு 
பள்ளப்பட்டி பெரிய நாட்டாண்மைக்கு விருது கொடுத்தமை: 


திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, நிலக்கோடடை வட்டம்‌, 
பள்ளப்பட்டியில்‌ உள்ள திரு ரா. பாண்டியராஜ்‌ அவர்களிடம்‌ 


இச்செப்பேடு உள்ளது. 


23.5%13.5 செ.மீ. அளவுடைய செப்பேடு இது. தலைப்புப்‌ 
பகுதியில்‌ மொட்டு வடிவக்‌ கைப்பிடிப்பகுதியில்‌ ஒரு சிறு 
துளையுள்ளது. அதன்கீழ்‌ பீடத்தின்‌ மீது நிறுத்தப்பட்ட திருமண்‌ (நாமம்‌ 
காட்டப்பட்டு அதன்‌ இருபுறமும்‌ சூரியன்‌ சந்திரன்‌, சங்கு, சக்கரம்‌ 
ஆகியவை கோட்டுவமாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. வாசகம்‌ 


முன்பக்கம்‌ மட்டும 43 வரிகளில்‌ உள்ளது. 


வேதமார்க்கத்தை நிலைநிறுத்தியவரும்‌, ஆதிபிரம்ம 
சகோதரமும்‌, வைணவ மடத்‌ தலைவருமான ஸ்ரீவேதவியாச பட்டர்‌ 
அய்யங்கார்‌. பள்ளப்பட்டி பெரியநாட்டாண்மை தொட்டய 
கவண்டனுக்கு விருதுகள்‌ அளித்து ஆணை (திருமுகம்‌) வழங்கியதை 
இச்செப்பேடு சொல்கிறது. இதன்படி தேர்த்திருநாள்‌, அரிபூசை, 
குருபூசை நாட்களில்‌ அனுமக்கொடி, கருடக்கொடி, வெள்ளப்பக்கரை 
டால்‌, பஞ்சவர்ண டால்‌. மஞ்சள்‌ நிற டால்‌, சுருட்டி, சூரிய பரன்‌ 
ஆகிய பரிசின்னங்கள்‌ எடுத்தச்‌ செல்ல அனுமதிக்கப்பட்டது. 
இச்சிறப்புகள்‌ தொட்டயக்‌ கவண்டர்‌ தூளி சமயத்திற்கு நாட்டாண்மை 
என்பதால்‌ தூளிசமயத்திற்கு கொடுக்கப்பட்டதாகக்‌ கொள்ளவேண்டும்‌. 
கட்டு சமயத்தார்‌. தூளி சமயத்தார்‌, மலைக்குடியினர்‌, இன்னும்‌ பிறரும்‌ 


அறிய இப்பட்டயம்‌ வழங்கப்பட்டுள்ளது. 


இச்செப்பேட்டினைச்‌ சேகரித்துப்‌ படித்தவர்‌ முனைவர்‌ இரா.ப.கருணானந்தன்‌. 
கல்வெட்டாய்வாளர்‌. உதகமண்டலம்‌. “தூளி சமயச்‌ செப்பேடு' என்ற தலைப்பில்‌ 
தொல்லியல்‌ செய்திமடல்‌: கோவை:4 மடல்‌. 1999 ஜனவரி-இல்‌ செய்திக்குறிப்பு 
வெளியாகியுள்ளது. 


28. பள்ளப்பட்டி செப்பேடு 153 


செப்பேடு 


ஸ்ரீ இராமசெயம்‌ சொஷ்தத்திறி சாலிவாகன சகார்‌ 
த்தம்‌ ௯௪௱உ௰௯ கலியுக சதார்த்தம்‌ ௪௯௬௱ ௮ 
இதின்மேல்‌ செல்லாநின்ற விப ஹூ பைங்குனி மீ 
ல்‌ சுக்கிரபச்சத்து பஞ்சமியும்‌ சுக்கிரவாரமும்‌ 
உத்திர நச்செத்திரமும்‌ அமுர்தநாமயோகமும்‌ 
வாலவாகரணமும்‌ கூடிய இந்த சுபதனத்தில்‌ 

ஸ்ரீ மத்வேதமாற்க பிறதிஷ்ட்டாவனாசாரிய 
உபயவேதாந்தாசாரிய ஆதிபிறம்ம சகோ 

தரறான ஸ்ரீ வேதவியாச பட்டரய்யங்கார்‌ நம்‌ 
முடைய அம்மயனாயக்கர்‌ சீமை பெஞ்சை நக 
ரம்‌ பெரியநாட்டாண்மை பள்ளபட்டி தூளி சமை 
யம்‌ தொட்டயகவுண்டனுக்குத்‌ திருமாளிகையில்‌ 
விருது குடுத்ததற்கு விபரம்‌ அனுமக்கொடி டால்‌ 
கெருடக்கொடி டால்‌ வெள்ளைப்‌ பக்கரை டால்‌ 
பஞ்சவற்ன டால்‌ மஞ்ச டால்‌ வெள்ளைக்‌ குடை 
சல்லி வில்லிக்‌ குடை சுருட்டி சூரியபரன்‌ யிந்த 
விருதுகளெல்லாம்‌ நம்முடைய தூளிசமை 


. யம்‌ தொட்டயகவுண்டருக்குக்‌ கட்டளையிட்டபடி 


யினாலே யிந்த விருதுகள்த்‌ தேர்த்திருனாள்‌ 
அரிபூசை குருபூசை பந்தி பாவாடை யித்தியா 
தி யிடங்களுக்கெல்லாம்‌ யிந்தவிருதைப்‌ பிடி 
த்துக்‌ கொண்டு சுகத்திலே யிருபாராகவும்‌ 
யிந்த ஸ்ரீமுகத்தைச்‌ சீமைவளியிலே யிரு 
க்கிற கட்டுசமையத்தார்‌ தூளி சமைய 

த்தார்‌ aranais தாதர்கள்‌ அகாடி 


த்‌ தாதர்கள்‌ தெசபாகத்தார்‌ சாத்தாத 


154 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


27. வாள்‌ மேல்‌ னோக்கித்‌ திருமணியிட்ட திரு 

28. மலைக்குடியானபேர்‌ அனைவோரும்‌ யிந்த 

29. த்‌ திருமுக்த்தைப்‌ து கொன்டு நம்மு 

30. யை தூளி சமையம்‌ தொட்டய கவண்ட 

31. னிடத்திற்‌ குடுத்து விடவும்‌ உ ஸ்ரீ வேத 

32. வியாஸ உ இந்தப்பட்டயத்துக்கு ஆறாமொருத்தற்‌ ட 
33. வில்லங்கஞ்‌ செய்தாலும்‌ பிரட்டென்று சொ 

34. ன்னாலும்‌ விகாத பேதங்கள்‌ செய்தாலும்‌ 

35. இப்படியாக கோத்(திதுஷ்ட்டத்‌ துரோகஞ்செ 

36. ய்யிரபேற்கள்‌ அனுடவிக்கிர பலன்‌ சாமித்துறோ 
37. கம்‌ குருத்துறோகம்‌ ஆலையங்களில்‌ திருவிள 

38. க்கை அணைத்தவன்‌ ஸ்ரீவதை செய்தவன்‌ யெந்த 
39. பாவத்திலே போவானோ அந்த பாவத்தை அனுப 
40. விப்பாறாகவும்‌ இதற்கு நன்மையுடையவர்கள்‌ அஷ்‌ 
41. ட்டாச்சரத்துக்குடைத்தாகிய வெங்கிடாசலபதி 

42, கிறுபை பெத்துவாள்ந்து யிருப்பாராகவும்‌ ஸ்ரீவே 


43. தவியாச பட்டரய்யங்கார்‌ .வாக்கியம்‌ ௨ 


ஊரகம்‌ oe oT Re 


க 9 nae ed மோட்‌ a ke 


Obit te i 
GET ot இமை 


A 


பள்ளபட்டி செப்பேடு 


29. மமிலாடுதுறைச்‌ செப்பேடு 
கந்தபுராணத்தில்‌ செங்குந்தரைப்‌ பாடியவருக்கு opines 


இச்செப்பேடு மயிலாடுதுறை தருமபுர ஆதீனக்‌ கல்லூரி 
முதல்வர்‌ பேராசிரியர்‌ வி.சா. குருசாமி அவர்கள்‌ இல்லத்தில்‌ 
வழிபாட்டில்‌ உள்ளது. 

31.5 x 21.செ.மீ அளவுஎ௫இச்செப்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 5 
வரிசைகளாக புடைப்பு உருவங்கள்‌ வார்க்கப்பட்டுள்ளன. ' பின்புறம்‌ . 
45 வரிகளில்‌ செப்பேட்டின்‌ வாசகம்‌ உள்ளது.புடைப்புச்‌ சிற்பங்களில்‌ 
முதல்‌ வரிசையின்‌ நடுவில்‌ சிவபெருமான்‌ உமையுடன்‌ கயிலை 
மலையில்‌ அமர்ந்துள்ள காட்சியும்‌, அவரது இருபுறம்‌ துவாரபாலர்கள்‌, 
- துவாரபாலகரை அடுத்து வலதுபுறம்‌ வள்ளி தெய்வானையுடன்‌ கூடிய 
முருகர்‌, இடதுபுறம்‌ விநாயகர்‌ ஆகியோர்‌ நின்ற நிலையில்‌ 
காட்டப்பெற்றுள்ளனர்‌. : இரண்டாம்‌ வரிசையில்‌ 9 சக்திகள்‌ நவசக்திகள்‌) 
நின்ற நிலையில்‌ கரண்ட மகுடம்‌ அணிந்து கையில்‌ மலரேந்திக்‌ 
காட்டப்பட்டுள்ளனர்‌. மூன்றாம்‌ வரிசையில்‌ 9 வீரர்கள்‌ (நவவீரர்‌ 
வலக்கையில்‌ வாள்‌ ஏந்தி நின்ற நிலையில்‌ காட்டப்பட்டுள்ளனர்‌. 
நான்காம்‌ வரிசையில்‌ வாகு மாலையும்‌, மகுடமில்லாத தலை ஒன்றும்‌, 
இருபுறமும்‌. இழுத்துக்‌ கயிற்றால்‌ கட்டப்பட்ட உறியின்கீழ்‌ நெருப்பும்‌. 
கயிற்றில்‌ தொங்கும்‌ வாள்‌, ' வேல்‌, வரிசையாகப்‌ பறக்கும்‌ நான்கு 
கொடிகள்‌ ஆகியவையும்‌ உள்ளன. ஐந்தாவது வரிசையான 
கீழ்வரிசையில்‌ கொடி, சங்கு, கண்ணாடி, கவரிகள்‌, துணி, விசிறி, 
உடுக்கை, எக்காளம்‌, கதை, .ஏரில்‌ பூட்டப்பட்ட இரு காளைகள்‌ 
ஆகியவை புடைப்புச்‌ சிற்பங்களாக உள்ளன. 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌..26; பிரமோதூத - வைகாசி (1990-மே) பக்‌.31-37 மற்றும்‌ , 
இதழ்‌ எண்‌.27 பிரமோதூத - ஆவணி (1990-ஆகஸ்ட்‌) பக்‌.25-29ல்‌ “சமயச்‌ 
செப்பேடு” என்ற தலைப்பில்‌ வெளியானது. கட்டுரையாக எழுதியவர்‌ திரு 
பொ. இராசேந்திரன்‌. கல்வெட்டாய்வாளர்‌.. | 


29. மயிலாடுதுறைச்‌ செப்பேடு 157 


செப்பேட்டில்‌ சகவருடம்‌ 1107(கி,பி.1185), கலிவருடம்‌ 
4186(கி.பி,1185), தமிழ்‌ வருடம்‌ விஜய (கி.பி.1185) ஆகியவை 
குறிக்கப்பட்டுள்ளன. இவை கி.பி.1185க்கு இணையாக வருகின்றன. 
எனினும்‌ இதனில்‌ உள்ள செய்தி, வாசக அமைப்பு, குறிக்கப்படும்‌ 
மன்னன்‌ - நரைசிங்க ராயர்‌, செப்பேட்டின்‌ எழுத்தமைதி ஆகியவை 
இவ்வாண்டிற்குப்‌ பொறுத்தமற்றவை. இச்செப்பேட்டின்‌ காலத்தினை 
கி.பி.16ஆம்‌ நூற்றாண்டாகச்‌ சொல்லலாம்‌. 


செங்குந்தர்‌ - கைக்கோளர்‌ என்னும்‌ நெசவுத்‌ தொழில்‌ புரியும்‌ 
சமுதாயத்தினர்‌ தங்களை முருகப்‌ பெருமானின்‌ தொண்டர்‌ வீரபாகுவழி 
வந்தவர்களாகக்‌ கூறிக்கொள்வர்‌. முருகனைத்‌ தங்கள்‌ குலக்‌ கடவுளாகக்‌ 


கொண்டு வழிபடுவர்‌. 


முருகன்‌ மீதான கந்தபுராணம்‌ தமிழில்‌ கச்சியப்பசுவமிகளால்‌ 
எழுதப்பட்டு இன்று பரவலாகத்‌ தமிழில்‌ உள்ள நூலாகும்‌. 
இச்செப்பேட்டில்‌ திருச்சேஞ்ஞலூரைச்‌ சேர்ந்த ஞானப்பிரகாச சுவாமிகள்‌ 
கந்தபுராணம்‌ பாடினார்‌ என்றும்‌ அதனில்‌ ““கைக்கோளர்‌ வரலாற்றினை 
பெருமையை மிகுதியாயிப்‌ பாடி பிரசங்கித்து னாவினால்‌ மழுவெடுத்து 
அரங்கேற்றி நவவீரர்‌ வம்சம்‌ னிச்சியத்தார்‌'” என்றும்‌ அதற்காக இவரை 
எட்டுக்‌ கால்‌ பீடத்தில்‌ மீது இடங்கை பாவாடை விரித்து, இருபுறமும்‌ 
விளக்கு வைத்து, பாதபூசை செய்து 1. தறிக்கு ஒருபணம்‌ 
2. தலைக்கட்டுக்கு ஒரு பணம்‌ 3. நன்மைக்கு ஒரு பணம்‌ 
4. தீமைக்கு ஒருபணம்‌ 5. மூக்கூத்திக்கு ஒருபணம்‌ என 
கொங்குநாட்டில்‌ உள்ள 72 நாட்டுக்‌ கைக்கோளரும்‌ தருவதெனத்‌ 
தீர்மானித்து மரியாதை செய்தனர்‌. மேலும்‌ இவர்‌ கைக்கோளர்‌ உள்ள 
எந்த இடத்திற்கும்‌ சென்றாலும்‌ இவரைப்‌ பாவாடை (துணி) விரித்து 
வரவேற்று உபசாரம்‌ செய்யவேண்டும்‌ என்றும்‌ தீர்மானித்தனர்‌. 

இந்தத்‌ தீர்மானங்கள்‌ காஞ்சிபுரம்‌ ஏகாம்பரர்‌ கோயிலில்‌ 
முகவாயில்‌ எழுந்தான்‌ என்ற மண்டபத்தில்‌ கூடி எடுக்கப்பட்டு “சமயச்‌ 
செப்பேடு” என்ற பெயரில்‌ செப்பேடாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. 
செப்பேடு 

1, ௨ கணபதி துணை சிவ மீறுபை சண்முகன்‌ துணை 
2.  ஸெொஸ்திஸ்ரீ மன்மகா மண்டலேசுவர முவராய ௧ 


3; ண்ட நரைசிங்கராயர்‌ பிரதிராஜிய பரிபாலந 


158 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1. 
4. ம்‌ பண்ணி யருளா நின்ற சாலீய வாகன சகாப்த்த 
5. ம்‌ Ama கலியுகாப்த்தம்‌ ௪௯௲௯௱ AD யி 
6. தின்‌ மேல்‌ செல்லா நின்ற விஜய ஹிட்‌ பங்குனி 
7. 20 குருவாரம்‌ அசுவதி ஷ்க்ஷத்திரமும்‌ சித்தயோகமும்‌ 
8. சுபகரணமும்‌ கூடிய சுபதினத்தில்‌ ஸ்ரீகாஞ்சிபுர 
9. யேகாம்பரனாத சுவாமி சன்னிதியில்‌ முகவாயி 
10. லெழுந்தான்‌ மண்டபத்தில்‌ செங்குந்தர்‌ மற்றுள்ளா 
11. GH கொறைவற கூடியிருந்து திருச்சேஞ்ஞலூர்‌ 
12. சுத்த சைவாசாரியராாகிய னாவினால்‌ மழுவெடுத்த 
13. E T 'சுவாமியாரவர்களுக்கு உரித்தி 
14. ர புத்திரர்‌ ஆணுக்கேறாய்ப்‌ பிறந்தோர்‌ மெயிமீசை 
15... யிருந்தோர்‌ வீரர்‌ பாணனென்றும்‌ பொற்கோவில்‌ — 
16. கைக்கோளரென்னுங்‌ கொங்கெழுபத்து ரெண்டு னா 
17.  ட்டிலுள்ள செங்குந்தரானவரும்‌ பண்ணிக்‌ கொடுத்த 
18. சமையச்‌ செப்பேடு கந்தபுராணத்தில்‌ கைக்கோ 
19. at வரலாற்றின்‌ பெருமையை மிகுதியாயிப்‌ பா 
20. டி பிரசங்கித்து னாவினால்‌ மழுவெடுத்து அரங்கே 
21. . ற்றி நவவீரர்‌ வம்சம்‌ னிச்சயித்த சுவாமிகளுக்கு ப 
22. Ma கொடுத்துத்‌ தீராதென்று யிரட்டை விளக்கு மிட 
23. ங்கைப்‌ பாவாடை யிட்டு யெண்கால்‌ பீடத்தே 
24, பாதார்ச்சனை பண்ணி சாயிபோகமாயி தரி | 
25. க்கொரு பணம்‌ 'தலைக்கட்டுக்கொரு பணம்‌ நன்‌ 
26. மைக்கொரு பணம்‌ தீன்மைக்கொரு பணம்‌ மூ 
27.  க்குத்திக்‌ கொரு பணம்‌ யிந்த அஞ்சு பணமும்‌ வரு 
28. த்தனையாக யெந்த மண்டலத்திலுள்ள யெந்த 
29. கைக்கோள துரைகளும்‌ பாவாடை வரிசை யு 
30. nee செய்யவும்‌ யிந்த செப்பேடு தள்ளி. ய்‌ ' 

31.  தாசினமும்‌ ஆஷேபமுஞ்‌ செய்ய கூடாது யிந்த 


29. மயிலாடுதுறைச்‌ செப்பேடு 159 


32, 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
. 39. 
40. 


4. 


42. 
43. 
44. 
45. 


கட்டளை சந்திராதித்தயருள்ள வரைக்குந்‌ தப்பா 

து யிந்தக்கட்டளை தள்ளி யுதாசன யாக்ஷேப 

ம்‌ பண்ணின பேர்களுக்கு சிவசக்தி சண்முகன்‌ பா 
தத்தானை சிவசமயஞ்‌ செங்குந்த நாட்டாராணைப்‌ 
படி மகா பாதகனகாயாவரவரதினரகங்களை 
யடைவார்களென்றுஞ்‌ சத்தியமாய்‌ யெழுப 

த்து ரெண்டு னாட்டிலுள்ள செங்குந்தரானவரு மேகா . 
ம்பரனாத சுவாமி சன்னிதானத்தில்‌ னரைசிங்‌ 

க ராயர்‌ முன்பாக ஞானபிப்பிரகாச சுவாமியார 
வர்களுக்கு தாம்பூர சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தோ 
மிதரக்‌ கரியஞ்சாதியார்‌ சோழமண்டலத்துள்ள 

பூமி பாலகரும்‌ வாதாவியைத்‌ திறைகொண்ட 
வன்னியரு மிவர்களறிய பொது கையொப்‌ 


பஞ்‌ செங்குந்தம்‌ உ கந்தவேள்‌ துணை ௨ 


மயிலாடுதுறை செப்பேடு 


மயிலாடுதுறை செப்பேடு 


30. மேல்சேஷர்‌ செப்பேடு 


கோயில்‌ வழிபாடு மீண்டும்‌ நடக்க 24 கோத்திரத்துச்‌ 
'செட்டிகளின்‌ தீர்மானம்‌ 


இச்செப்பேடு விழுப்புரம்‌ மாவட்டம்‌, செஞ்சி வட்டம்‌ 
'மேல்சேவூர்‌ அருள்மிகு ரிஷபேஸ்வரர்‌ கோயில்‌ குருக்களிடம்‌ உள்ளது. 
படுக்கை வசமாக உள்ள இச்‌ செப்பேட்டிற்கு இடதுபுறம்‌ வார்ப்பு 
முறையில்‌ சேர்க்கப்பட்ட வேல்‌ வடிவ பிடி அமைப்பு ஒரு துளையுடன்‌ 
உள்ளது. முன்‌ பக்கம்‌ 20 வரிகளும்‌ பின்பக்கம்‌ 20 வரிகளுமாக 
நாற்பது வரிகளில்‌ எழுத்துப்‌ பதிவுள்ளது. முன்பக்க இடதுபுற ஓரத்தில்‌ 
“அரோசிவன்‌ பாதமே துணை சிவ தர்மம்‌” என்று 7 வரிகளில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 

செப்பேட்டில்‌ “சார்வரி” என்ற தமிழ்‌ ஆண்டுக்‌ குறிப்பு 
மட்டுமே உள்ளது. சக ஆண்டுக்‌ குறிப்போ, மன்னன்‌ பெயரோ 
ஏதுமில்லை. எழுத்தமைதியைக்‌ கொண்டு 17ஆம்‌ நூற்றாண்டாகக்‌ 
கருதலாம்‌. 


சிதம்பரம்‌ பதஞ்சலி ஆசிரமமான மேலைமடம்‌, பிக்ஷாமடம்‌ 
ஆகியவற்றின்‌ தலைவரான அகோர சிவாசாரியாரும்‌, திருக்கண்ணபுரம்‌ 
எச்சாராய்யா ஆசாரியாரும்‌, தங்களது சிஷ்யர்களான உலக மாதேவிபுரம்‌ 
(உலகாபுரம்‌) 24 கோத்திரத்துச்‌ செட்டிகளை அழைத்து, அச்‌ 
செட்டிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டபோது சேவூர்‌ இறைவன்‌ தானும்‌ 
ஒரு செட்டியாய்‌ வந்து ஆபத்தைத்‌ தடுத்து சிறை மீட்டார்‌ என்றும்‌ 
அவரை செட்டிகள்‌ மறந்துவிட்டனர்‌ என்றும்‌ கூறி, மீண்டும்‌ சேவூர்‌ 
இறைவனுக்கு நின்றுபோன திருவிழா, வழிபாடுகளை நடத்தவேண்டும்‌ 
என்று குறிப்பிட்டனர்‌. அதன்படி செட்டிகள்‌ வருடா வருடம்‌ 
தலைக்கட்டுக்கு 1/2 பணம்‌, கலியாண முகூர்த்தத்தில்‌ 5 பணம்‌, 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.21 ரக்தாட்சி ஆண்டு புரட்டாசித்‌ திங்கள்‌ இக்டோபர்‌1984) 
பக்‌.3-5. “மேல்சேவூர்‌ செப்பேடு” என்ற தனைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ 
திரு.பர. கண்ணையன்‌. 


30, மேல்சேவூர்‌ செப்பேடு 5 163 


தானப்பணம்‌ 1, திருச்சினத்துக்கு ஒரு பணம்‌ என வசூலித்துக்‌ கொடுத்து 
சேவூர்‌ இரங்கிமீட்ட சுவாமியார்க்கு தினப்படி வழிபாடு திருவிழா 
நடத்த ஏற்பாடு செய்தனர்‌ என்ற செய்தியை இச்செப்பேடு குறிப்பிடுகிறது. 


செப்பேடு 


முன்‌ பக்கம்‌ 


அரோ சிவன்பாதமே துணை, சிவ தர்மம்‌. 


1. 
2. 


3. 


- சாருவரி சித்திரை மாத முதல்‌ ஸ்ரீமன்‌ சிதம்பரம்‌ பதஞ்சலியாரா 


சிரமான மேலைமடம்‌, பிட்சாமடம்‌ அகோர சிவாசாரியார 
வ்ர்களும்‌ திருக்கண்ணபுரம்‌ எச்சராய்யா ஆசாரியரவர்களு 
மிருவரும 

TW தங்களுட சிஷாக்களான உலகமாதேவிபுரம்‌ செட்டிகளான 
யிருபத்து 

னாலு கோத்தரத்தார்‌ எங்களனவரையும்‌ அழைப்பித்து 
உங்களுக்கு 

முன்னாலே வந்த ஆபத்துக்கு யிரங்கி தாமுமொரு செட்டிக 
ளோடே 


செட்டியாய்‌ வந்து விவகாரத்துக்கு தாமாய்‌ முன்னிண்ணுக்கொ 


ண்டு வந்த ஆபத்தைதெ[டு]த்துக்‌ குடுத்து சிறைமீட்டுக்‌ குடுத்த 


சேவூர்‌ யி 

ரங்கிமீட்ட சுவாமியாருக்கு முன்னாலே அபிஷேகம்‌ நெய்‌ G 
வதனம்‌ திருவிளக்கு தேர்திருவிழா எல்லாக்காரிய 
மும்‌ நடக்கத்தக்கதாக நடத்திக்‌ கொண்டு வந்த நீங்க 
ளந்தப்படிக்கு யிப்பமும்‌ நடந்து வரத்தக்கதாக நடத்‌ 
தி கொண்டு வராமலிருப்பானேன்‌ என்று திருவிளம்‌ 
பத்தின விடத்திலே தாங்கள்‌ யிருபத்துனாலு கோ 
த்திரத்தாரனவரும்‌ தெண்டம்‌ பணி விண்ணப்பம்‌ 
செயிது முன்னாலே யிரங்க மீட்ட சுவாமியாருக்கு 
அபிஷேகம்‌ நிவேதனம்‌ திருவிளக்கு தேர்‌ திருவி 
ழா எல்லாக்‌ காரியமும்‌ நடந்தபடி யிப்‌ 


164 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
19. uab நடந்து -வரத்தக்கதாக அதுகாரியத்து 
20. க்கு எப்படி எத்தனம்‌ பண்ண வேண்டியதே 

பின்‌ பக்கம்‌ 
21. of அது காரியத்துக்கு சுவாமியா ரவர்கள்‌ எ 
22.  ந்தப்படிக்கு புத்தி கட்டளை யிட்டதோ அந்த 
23. ப்‌ படிக்குக்‌ கேழ்க்குறோ மென்று விண்ணப்பஞ்‌ 
24. செய்த போது சுவாமியாரவர்கள்‌ கட்டளை 
25, யிட்ட விபரம்‌ யிருபத்துனாலு கோத்திரத்தார 
26. வருக்கு ஒரு: ஒரு தலைக்கட்டு வருஷவருஷத்துக்‌ 
27. கு அரைப்பணமும்‌ ஒவ்வொரு கலியாணத்துக்கு முகுர்த்‌ 
28. த்திலே அஞ்சு அஞ்சு பணமும்‌ தானப்பணம்‌ ஒண்ணு 
29. ஒவ்வொரு திருச்சினத்துக்கு ஒவ்வொரு பணமும்‌ யிப்‌ 
30. படியாய்‌ பணம்‌ வாங்கிக்‌ கட்டிக்‌ கூடின பணத்துக்கு ே 
31. sapi யிரங்கி மீட்ட சுவாமியாருக்கு அபிஷேகம்‌ நெய்வே 
32. தன நெய்‌ .விளக்கு தேர்‌ திருவிழா யிந்தக்‌ காரியமெல்‌ 
33. லாம்‌ முன்போல நடந்துவரத்தக்கதாக நடத்திக்கொ 
34. ண்டு வாருங்கோ ளென்று யிப்படிக்கு கட்டளை யிட்டார்‌ : 
35. கள்‌ அந்தப்படியே பணம்‌ தண்டல்‌ பண்ணி பணம்‌ வ 

. 36. எங்கி சிவதர்மம்‌ நடந்து வருகுர காரியத்திலே யிந்த சிவத 
37. mo கட்டளைக்கு யிருபத்துனாலு கோத்திரத்தார னவருக்குள்‌ 
38. ளே யாதா மொருவர்‌ விகாதம்‌ பண்ணினவர்‌ யாவரோ 
39. அவர்கள்‌ குருமொழி மரந்த சிஷன்‌ எந்த தோஷத்தி 
40. 


லே பரவக்‌ அந்த தோஷத்திலே போவார்கள்‌ ௨ 


ன்பக்கம்‌ 


மேல்சேவூர்‌ செப்பேடு மு 


% 


+ 


rine 


ம்‌ 


ன்பக்க 


ப்பேடு பி 


ib 
G 


மேல்சேவூர்‌ 


51. நெற்குப்பைச்‌ செப்பேடு 
கார்காத்த வேளார்‌ நான்கு கரையினர்க்கு காணியாட்சி 


இது சிவகங்கை மாவட்டம்‌ திருப்பத்தூர்‌ வட்டம்‌ 
நெற்குப்பையைச்‌ சேர்ந்த திரு. பொய்யாமொழி என்பவரிடம்‌ உள்ள 


செப்பேட்டின்‌ நகலாகும்‌. 


சக வருடம்‌ 1389 (கி.பி 1467) தமிழ்‌ வருடம்‌ தாரண கி.பி1464) 
சொல்லப்படுகின்றன. இவை ஒன்றுடன்‌ ஒன்று பொருந்தி வரவில்லை. 
செப்பேட்டின்‌ காலம்‌ கி.பி 17 ஆம்‌ நூற்றாண்டாகக்‌ கருதலாம்‌. 


கார்காத்த வேளார்பட்டம்‌ 7, நத்தம்‌ 7057, குடிகாடு 1511, 
பிரமதேயம்‌ 21, தேவதானம்‌ 212 உள்ள பொன்னமராபதிப்‌ பகுதியின்‌ 
தலைமையிடமான ஒலியூரில்‌ கரைச்‌ சீட்டு 4 கரை புரையமார்க்கு 
காணியாட்சி முறைப்படி பிரித்துக்‌ கொடுத்த செய்தியை இச்‌ செப்பேடு 
குறிப்பிடுகிறது. நான்கு கரையினராக 1. மங்காத தேவன்‌ உள்ளிட்டார்‌ 
2. பாண்டியர்‌ தேவன்‌ உள்ளிட்டார்‌. 3.. நேதிராயப்புரை உள்ளிட்டார்‌. 
4. கண்டிய தேவன்‌ நகுலராயன்‌ உள்ளிட்டார்‌ ஆகியோர்‌ சொல்லப்‌ 
பட்டுள்ளனர்‌. 

இச்‌ செப்பேட்டு விவரம்‌ குடுமியான்மலை, பூலாங்குறிச்சி 
மலை, கன்னிமலை, பூவாலைக்குடி மலை ஆகிய இடங்களில்‌ கல்‌ 


வெட்டாகப்‌ பதியப்பட்டதாகவும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌:20. ரக்தாட்சி ஆண்டு ஆனித்‌ திங்கள்‌; பக்‌ 20-22, 
“நெற்குப்பை செப்பேடு” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ திரு. 
மா. செந்தில்‌ செல்வக்குமரன்‌, தொல்பொருள்‌ அலுவலர்‌. திருநெல்வேலி. 


13 


168 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
செப்பேடு 


1: a ஸ்ரீ மகா மண்டல்லீசுபரன்‌ அரிய 

2. தள விபாடன்‌ பாசைக்கித்‌ தப்பூ மூவர 

3, TW கன்டன்‌ கன்டனாடு கொண்டு 

4. கொன்ட நாடு குடாதான்‌ பாண்டி 

5. மண்டலத்தார்‌ அசுபதி கெஷபதி நரபதி 

6. தேசு [வின்சு] நிய துரைச்சியபாரம்‌ ப 

7. ஸன்னி யருளாயி நின்ற சாலிக வாக 

8. ன சகாத்தம்‌ 1389 கு மேல்‌ 

9. ச்‌ செல்லாயி நின்றென தாறுன ட 

10. அற்ப்பசி மாதம்‌ 17 தேதி Fu சோள Qab 
11. Sy வளர்‌ நாடாகிய கோனாடு “pmo I 
12. லை சூள்ந்த பொன்னமராபதி [நா]ட்டில்‌ 
13. பொரு நல்லூரு ஆறை மங்கல[ட்டாற்‌] 

14. கிய பொன்னமராபதியில்‌ வரிசைலே 

15. அருக்கானி யாச்சிக்கி கற்த்தராகிய காருகா 
16. ர்த்த வேளாளர்‌ பட்டம்‌ 76 நத்தம்‌ 7057 
17. க்கு குடிக்காடு 1511 க்கு விறுமத 

18. mur 21 க்கு தேவதாயம்‌ 212 க்கு விறுமத 
19. டு 64 க்கு தலையூராகிய ஒலியூர்‌ கூத்தம்‌ கா 
20. ருக்காத்த வேளாளர்‌ கரைச்சீட்டுப்‌ போ 

21. ட்டுக்‌ குடுத்த கானியாச்சி யாவது வரி 
22. ௪ இவ்வூருக்‌ கானியாச்சிக்கி கற்த்தன்னா 
23. & வந்த தெச்சினா பூமிக்கி கற்த்தனாகிய சே 
24. து காவல்ப்‌ புரையர்மற்‌ மன்னர்‌ வாள்‌ 


்‌ 25, களக்கோட்டை ராயன்‌ பட்டமானங்கா 


31. நெற்குப்பைச்‌ செப்பேடு. 169 


26. 
27. 
28. 
29. 
30. 


31. 


32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 
41. 
42. 
43. 
44. 
45. 
46. 
47. 
48. 
49. 
50. 


51. 


52. 


த்தார்‌ பாண்டியர்‌ தேவன்‌ னுள்ளிட்டார்க்கும்‌ 
நெதிராயப்‌ புரை உள்ளிட்டாற்கும்‌ கன்டி 
ய தேவன்‌ நகுலராயன்‌ னுள்ளிட்டாற்கு 

ம்‌ வீரமுடி காங்கய தேவன்‌ னுள்ளிட்ட 
med ஆ[க]கரை 4[க்கு] கரைப்‌ புரையர்மா 
ற்‌ மன்னருக்‌ குடுத்த கானியாச்சி யாவ 

து ராயமானிய ராயதுரையவகள்‌ சவு 

ந்திர பான்டியராசர்ப்புரி el எல்லைக 
பட அலவை கல்‌ நட்டபடிக்கி கீள்‌ பாற்‌ 
க்‌ கெல்லை பாற்க்‌ குண்டு புள்ளையாரடியி 
ல்‌ கல்லுச்‌ சூலத்துக்கு நத்த பிஞ்சை 
க்கும்‌ மேற்க்கு தென்ம்பாற்க்‌ கெல்‌[லை] 
கொட்டை புறக்கிப்‌ படு பாறை புள்ளடி 
நிலை கல்லு கன்னாயிரபுரம்‌ செங்கல்‌ 
..பிஞ்சுக்கும்‌ வடக்கும்‌ மேல்பாற்க்‌ெ 

[a] ல்லை கீளக்‌ கோட்டை தலைவாசல்லு 
க்குக்‌ கிளக்கு வடபாற்‌ கெல்லை மத்தி 

ல்‌ படுபாறை புள்ளடி ச . . கடிச . . ரம்‌ 
நிலைகல்லுக்கும்‌ தெற்கு யிந்த நாங்‌ 
கெல்லைக்‌ குள்ளாகியது மன்னு மனை 
கோவில்க்‌ குளம்‌ யிடையில்‌ அம்‌ 

பலம்‌ உம்பளம்‌ யிந்த நாலுவகை 
ப்புரையர்‌ ஆண்டு கொள்ளுவது யிப்‌ 
படிக்கி குடுமிமலை கொத்தன்‌ வலக்‌ 
குறிச்சிமலை கன்னிமலை பூவாலைக்‌ 
குடிமலை பூலாம்குறிச்சிமலை ஆன்டி 


ரமடம்‌ கல்வெட்டு தாம்பூர சா 


170 , ~ தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


53. தனம்‌ குடுத்தபடி கல்லு புல்லு பூமி 
54. சந்திரன்‌ சூரியன்‌ உள்ளவரை 

55. யில்‌ ஆள்வது யிப்படி 33 யூர்‌ நாட்ட 
56. டு கணக்கு ஆறுகாத வட்டகைமூ 

57. வேந்திர வேளார்‌ சொல்ப்படித்‌ தி 
58. ருப்பூ அளகிய நாயகி PA 


59. ள்‌ துணை ௨ 


24. தாருகாபுரம்‌ செப்பேடு 139 


பகுதியின்‌ எல்லையும்‌ இச்‌ செப்பேட்டில்‌ சொல்லப்பட்டுள்ளது. இவர்‌ 
பல்லக்கு, தீவட்டி, குடை, கொடி, சாமரம்‌ முதலிய பரிவாரங்கள்‌ 
வைத்துக்‌ கொள்ளத்‌ தேங்காய்‌ தொட்டு உரிமை வழங்கியதும்‌. கோயில்‌ 
மரியாதை வழங்கியதும்‌ சொல்லப்பட்டுள்ளது. 
செப்பேடு 
முன்பக்கம்‌ 

1. உ ஸ்ரீ சாலிவாகன சகார்த்தம்‌ amne ன்‌ ஸ்ரீ செல்‌ 
லாநின்ற கொல்லம்‌ ௩௱௮௨ ஸ்ரீ நளி ஆடி மீஎ 
௨ சோமவாரமும்‌ அசுபதி நட்செத்திரமும்‌ சுபயோ 
க சுபகரணமும்‌ பெற்றனாளில்‌ தென்காசியிலிரு 
க்கும்‌ சீவிலி மகாராசா அவர்களோம்‌ கிழவை 
னாட்டில்க்‌ கொண்டையன்‌ கோட்டை மறவரில்‌ 


த்‌ திருவண்ணாத்‌ தேவர்‌ யிந்திரத்‌ தலவனுக்கு நில 


மைக்‌ காணியாட்சைச்‌ சாதனப்‌ பட்டையம்‌ எழு 


உஐ nN OAR wD 


திக்‌ குடுத்தபடி பட்டையமாவது நம்முடைய வீரி 

10. ருப்பு மலையங்‌ காட்டில்ச்‌ சந்திரனென்றொரு துஷ்ட 
11. மிருகமிருந்து கொண்டு அனேகம்‌ இராசாக்க 

12. . ளையெல்லாம்‌ உயிர்வதை செய்து போட்ட படியினா 
13. லே அந்தச்‌ சந்திரனென்கிற சங்கு வெள்ளைக்‌ கொடிய 
14. னை ஒரு ராசாக்களாகிலும்‌ செயம்‌ பண்ணமாட்டாமல்‌ 
15. போனபடியினாலே அப்படிய்க்கொத்த துஷ்டமிறு 

16. கத்தைத்‌ தான்‌ வெட்டி செயம்‌ பண்ணின படியினாலே த 
17. எக்கு இந்திரத்‌ தலவவென்று பட்டமுங்‌ கொடுத்து 

18. த்‌ தண்டிகை பல்லக்கும்‌ ரெட்டைத்‌ தீவட்டியும்‌ Q 

19. ரட்டைக்‌ குடையும்‌ மகரக்குடையும்‌ கரங்கு ட 

20. ஈலு Gams கொடி விருதும்‌ உபைய சாம 

21. ரமும்‌ தவளச்சங்கும்‌ நடனாடக சங்கீதம்‌ யி 


22. வ்வளவு விருதும்‌ குடுத்து நாகபுரம்‌ யிந்திரபு 


140... a தழமக ப படு எட 1 


23, ன்று பேருக குடுத்து Grains தெ 
24. £ட்டுக்‌ குடுத்து யிந்திரபுரம்‌ னாகபுரத்தில்க்‌ 
25. கோட்டையும்‌ போட்டுக்‌ குடுத்து திருவண்‌ 
26// ணா தேவன்‌ யிந்திரத்‌ தலவனுக்கு நாம்‌ எழு 
H / திக்குடுக்கிற உம்பளச்‌ சறுவ மானியப்‌ பூமியாவ - 
டது சங்கரநயினார்‌ கோவில்‌ மேலத்‌ தெரு 
நடு நாராசரத்துக்கும்‌ குத்துக்கல்லுக்கும்‌ 
/ 30. மேற்கு சாலைக்கு வடக்கு கருமலைக்கு கிழக்கு வ 
.. 31, ra தேவநல்லூர்‌ கூனி ஆத்துக்குத்‌ தெற்கு 
. 32. யிந்த நான்‌ கெல்கைக்குள்‌ பட்ட பூமியா 
33. வது வேட்டகாறன்பட்டி திருவேட்டனல்‌ 
34. லூர்‌ பாண்டியக்‌ கோனார்‌ குளம்‌ இராம 
35. லிங்கபுரம்‌ புன்னைக்குளம்‌ புளியங்குடி வ 
36. na தேவநல்லூர்‌ தாருகாபுரம்‌ மலை 
37. யடிக்குறிச்சி பட்டகுறிச்சி அரியூர்‌ பரி 
38. யூர்‌ புதூர்‌ யிருமன்குளம்‌ வீரிருப்பு வேம்ப 
39. ங்குளம்‌ நயினார்‌ குளம்‌ இந்திரபுரம்‌ னாக 
40. புரம்‌ முள்ளிக்குளம்‌ வடமலைபுரம்‌ யிது முத 
41. லான கிறாமமெல்லாம்‌ சறுவ மானியப G 
42, காட்டைக்‌ கட்டளைக்‌ கிராமமாக தனக்‌ 
43. கு நாம்‌ பட்டைய சாதனம்‌ எழுதிக்‌ குடுத்‌ 
44. த படியினாலே கல்லுங்‌ காவேரியும்‌ புல்லு 
45. ம்‌ பூமியும்‌ உள்ளவரையும்‌ புத்திர பாரம்பரை 
பின்பக்கம்‌ 
46. யாக சந்திராதித்தர்‌ உள்ளவரையும்‌ மக்கள்‌ 
47. மக்களுக்குச்‌ ,சீதனங்களும்‌ விலை விக்கிறைய 
48. தான தருமங்களுக்கும்‌ உருத்தாக ஆண்‌. 
49. டனுபவித்துக்‌ கொள்வாராகவும்‌ சங்க 


24. தாருகாபுரம்‌ செப்பேடு 


141 


50. 


51. 


52. 
53. 
54, 
55, 
56. 
57. 
58. 
59. 
60. 
61. 
62. 
63. 

64. 
65. 
66. 
67. 
68. 
69. 
70. 


71. 


ர நயினார்‌ கோவில்‌ ஆவுடைத்தாய்‌ சன்‌ 
னிதானத்தில்‌ தனக்கு தீர்த்தம்‌ திருநீ 

று சந்தனம்‌ திருமாலை பாக்கு வெத்திலை 
முன்னிதாக குடுத்து தேர்வடமும்‌ முன்‌ 
னிதாகத்‌ தொட்டு தேர்‌ நடத்திவிக்கிற 

து யிப்படிக்கு சம்மதித்து சாதன பட்டை 
யம்‌ எழுதிக்‌ குடுத்தோம்‌ சீவிலி மகார 
ஈசா அவர்களோம்‌ யிந்திரத்‌ தலவனு 

க்கு மிதுக்கு சாட்சி பொக்குஷம்‌ சூரசங்‌ 
கு னாயக்கர்‌ கடம்பூர்த்‌ தடியத்‌ தலவன்‌ 
வடகரை முடி பொறுத்த செம்புலித்‌ தே 
வன்‌ யிந்த சாதனப்‌ பட்டையம்‌ எழுதினே 
ன்‌ சங்கர நயினார்‌ கோவிலிருக்கு ச 
ங்கறலிங்கம்‌ பிள்ளை மகன்‌ மீனாட்சிநாத 
ன்‌ எழுத்து இந்தப்படிக்கு நாம்‌ எழுதிக்‌ 
குடுத்த பூமிக்கும்‌ யிந்தப்‌ பட்டையத்துக்கும்‌ 


ஆதாமொரு ராசாக்கள்‌ சீமை பரிபாலனம்‌ 


பண்ணுகிற பேர்கள்‌ குடிலம்‌ பண்ணித்‌ தோ 
ஷத்‌ துரோகம்‌ நினைத்தாலும்‌ வலுவின்‌ பேரி 


ல்‌ கதட்கைகொண்டாலு மவர்கள்‌ கெங்‌ை 


கைக்‌ கரையில்க்‌ காராம்‌ பசுவைக்‌ கொன்ற தே 


£ஷத்திலும்‌ தீர்த்தக்‌ கரையில்ப்‌ பிராமண 
ரைக்‌ கொன்ற தோஷத்திலும்‌ போகக்‌ கட 


வாராகவும்‌ யிந்தப்பட்டுக்க உ 


ய சங்கரலிங்கம்‌ ஆவுடைத்‌ தாயார்‌ துணை 2 


25. திருவாடுதுறைச்‌ செப்பேடு 


திருச்செந்தூர்‌ கோயில்த்‌ திருப்பணிக்குக்‌ கட்டபொம்மனின்‌ 


கொடை 


திருவாடுதுறை ஆதினத்தில்‌ உள்ள செப்பேடுகளில்‌ ஒன்றாக 
இச்செப்பேடு உள்ளது. இச்செப்பேடு 21 ௬13 செ.மீ அளவுடையது 
்‌ முன்பக்கம்‌ 39 வரிகளும்‌ பின்பக்கம்‌ 19 வரிகளும்‌ ஆக 58 வரிகள்‌ 
உள்ளன, 


சக வருடம்‌ 1700 (கி.பி1778)ம்‌ தமிழ்வருடம்‌ “விளம்பி: 
(கி.பி1779) யும்‌ சொல்லப்பட்டுள்ளன. கொல்லம்‌ குறிக்கப்பட்டபோதிலும்‌ 
ஆண்டு எண்‌ குறிப்பிடப்‌ படவில்லை. செகவீரராம செகவீரபாண்டிய 
கட்டபொம்ம நாயக்கர்‌ பெயர்‌ குறிப்பிடப்படுகிறது. 


திருச்செந்தூர்‌ வள்ளி, தெய்வானை உடனுறை 
சுப்பிரமணியசுவாமி கோயில்‌ திருப்பணி மற்றும்‌ வழிபாட்டிற்காக 
“செகவீரபாண்டிய கட்டபொம்மநாயக்கரின்‌ ஆட்சியின்‌ கீழ்‌ அமைந்த 
உம்பளக்‌ கிராமம்‌, சீவிததுக்‌ கிராமம்‌, ஆகிய. அனைத்திடங்களிலும்‌ 
உள்ள எல்லாசாதியினர்‌ வீட்டிற்கும்‌ வருஷம்‌ ஒன்றிற்கு மரக்கால்‌ 
(குறுணி தானியம்‌ வீதம்‌ வரிவசூலிக்கப்‌ பிறப்பித்த ஆணையை இச்‌ 
செப்பேடு குறிப்பிடுகிறது. 


முருகனின்‌ பெருமையும்‌, வீரபாண்டிய கட்டபொம்மனின்‌ 
சிறப்புக்களும்‌ சொல்லப்பட்டுள்ளன.  செப்பேட்டினை எழுதியவர்‌ 
இராயசம்‌ குமாரசாமியா பிள்ளை மகன்‌ சுப்பிரமணியபிள்ளை ஆவார்‌. 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.47 தாது ஆண்டு ஆனி - ஆடித்‌ திங்கள்‌ (1996 
ஜூலைத்‌ திங்கள்‌ பக்‌.21-26. “கட்டபொம்மன்‌ வழங்கிய செப்பேடு” என்ற 
தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ திரு. ச.கிருஷ்ணமூர்த்தி தொல்லியல்‌ 
அலுவலர்‌ தொல்பொருள்‌ ஆய்வுத்துறை. 


25. திருவாடுதுறைச்‌ செப்பேடு 143 
செப்பேடு 


ம்‌ 


உ சுவத்திரி சகாற்றம்‌ 1700க்கு மே 

ல்ச்‌ சொல்லா நின்ற கொல்லம்‌ வருசம்‌ விளம்பி வருசம்‌ 
உத்தராயணமான தை 28 தேதி குருவாரமும்‌ பூறுவ பட்‌ 
சத்துத்‌ துவாதெசியும்‌ மாகேந்திரநாக யோகம்‌ பால 
வாகறணமும்‌ சுபயோக சுபகரணமும்‌ பெத்த மிருகசீ 
௬௪ நட்செத்திரத்தில்‌ நாள்ச்‌ செய்த தான சாதனப்‌ 
பட்டையமாவது குடநாட்டுத்‌ திருச்செந்தூரான தி 
ரிபுவன மகாதேவி சதுர்வேதிமங்கலம்‌ நா 


O o 3 உ. ர உ WD 


யனாரிளைய நாயினாரான சிருட்டித்‌ திதி சங்க 


= 
2 


pró ரோபா வெனுக்கிரக பஞ்ச சுத்த 

11. வலிய வீரமயில்‌ வாகன குக்குடத்‌ துவஜ 
12. சுரான சுராயிப சகல சத்தியாதமக சுரூப 

13. வல்லி தேவநாயகி சமேத சுப்பிரமணிய 
14. சுவாமி சன்னிய்தானத்தில்த்‌ திருப்ப 

15. ணிக்கு ஆச்சந்திராக்கம்‌ ஆகத்‌ தான 

16. சாதனப்‌. பட்டையமாவது பாஞ்சை 

17. நகராதிபன்‌ சக்கதேவி அனுகூலன்‌ 

18. துட்ட நிக்கரக சிட்ட பரிபாலனன்‌ கெ 

19. ௪ மன்னியர்‌ கோளரி மறு மன்னியர்‌ 

20. சற்ப்ப கெருடன்‌ ரணமுக சுத்த வீரன்‌ 

21. அருண நயமுக சந்திரோதய ணியலிசை 
22. நாடக முத்தமிழாதிபன்‌ கவி சாருவ பூம 
23. of பச்சைக்‌ குடை பூச்சக்கிறவாளக கு 

24. டைக்கதிபன்‌ தண்டுவார்‌ முண்டன்‌ தென்‌ 
25. னாட்டு ராயன்‌ ரட்டை வாள்க்கதிபன்‌ மயில்‌ 
26. க்‌ கொடிச்‌ சேவல்க்‌ கொடி ரிசபக்‌ கொடி அனு 
27. மக்‌ கொடிக்‌ கெருடக்‌ கொடிக்‌ கதிபன்‌ சோ 


144 l l தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - ' 


- 28. -தினிலுகந்த சிவ ni மறவாத அடியே 
29. ன்‌ செகவீர ராமச்‌ செகவீர பாண்டியக்‌ கட்ட 
30. பொம்ம நாயக்கரோம்‌ தான்‌ சாதனமாகத்‌ 
31. தாம்புர சாதனப்‌ பட்டைய மெளுதிக்‌ 
32. கொடுத்தபடி தான சாதனமாகத்‌ தாம்‌ 

33. புர சாதனப்‌ பட்டையமானது யென்னு 
34. டைய ஆதிக்கத்தில்ச்‌ சேர்ந்த கிறாமம்‌ 
35. வண்னம்‌ கிறாமஞ்‌ சீவிதக்‌ கிறாமஞ்‌ சிறு 
36. பாட்டுக்‌ கிறாமம்‌ அமரக்‌ கிறாம முதல்‌ ஆகிய 
37. நத்ததுக்கும்‌ சகல சாதிக்கும்‌ கவிள்த்திக்‌ 
38. கட்டின கிரக ஒன்றுக்கு வருசாசலங்‌ குறு 
39. ணித்‌ தான்னிய வீதம்‌ கோவில்த்‌ தலத்தா 

பின்பக்கம்‌ 
40. ர்‌ மனுசர்‌ வசம்‌ யீரம்‌ பதர்த்‌ தூத்தி 
41. அளந்து கொடுத்து வருவோமாக 
42. வும்‌ யிந்தத்‌ கமழ்‌ ஆச்சந்திராக்க 
43. ம்‌ சந்திப்‌ பிறதிவெஷம்‌ ஆதிக்கத்தில்ப்‌ 
44, பரிபாலனம்‌ பண்ணிக்‌ கொண்டு வருவோ 
45. மாகவும்‌ யிந்தத்‌ தற்மத்துக்கு வாக்குச்‌ ச 
46. காயம்‌: சரீர சகாயம்‌. அறிந்த சகாயம்‌ 
44. பண்ணின பேர்‌ சாலோக சாமீப சாரூப 
48, AT பதம்‌ பெறுவாராகவும்‌ மிப்படி , 
49. க்குச்‌ சம்மதித்துத்‌ தான சாதனமாக யி . 
50. ந்தத்‌ தாம்புர சாதன பட்டையம்‌ சுவாமி 
51. சுப்பிரமணிய சாமி சன்னிதானத்‌ — 

2. தில்த்‌ திருப்பணிக்குத்‌ ' தாம்புர சாதன 
53. ப்‌ பட்டையமெளுதித்‌ தானம்‌ பண்ணி 


25. திருவாடுதுறைச்‌ செப்பேடு l 145 
54. “க்‌ கொடுத்தேன்‌ செகவீரராம செ 


55. கவீரபாண்டியன்‌ கட்ட பொம்ம நா 
56. யக்கரோம்‌ ௨ யிந்த பட்டையமெளு 
57. தினேன்‌ ராயசங்‌ குமாரசாமியா 


58. பிள்ளை குமாரன்‌ சிவ சுப்பிரமணியன்‌ ௨ 


26. எட்டயபுரம்‌ செப்பேடு 


பாளையப்பட்டுகளில்‌ ஆங்கிலேயரின்‌ ஆயுதப்பறிமுதல்‌ 
குறித்த விளம்பரச்‌ செப்பேடு 


தூத்துக்குடி மாவட்டம்‌ எட்டயபுரத்தில்‌ பாளையக்காரர்‌ 
அரணமனைக்கு முன்னதாக உள்ள அ/மி எட்டீஸ்வரர்‌ கோயில்‌ 
நுழைவாயிலின்‌ வலதுபுறம்‌ 4 அடி உயரமுள்ள கல்தூண்‌ ஒன்றில்‌ 
பொருத்தி வைக்கப்பட்டுள்ளது. 


52% 32 செ.மீ. அளவுள்ள இச்செப்பேட்டில்‌ ஒருபுறம்‌ மட்டும்‌ 
33 வரிகளில்‌ வாசகம்‌ உள்ளது. தமிழ்‌ எழுத்தில்‌ எழுதப்பட்டுள்ள 
இச்செப்பேட்டின்‌ இறுதியில்‌: LA. BANNERMAN என்று 
ஆங்கிலத்தில்‌ . எழுதப்பட்டுள்ளது. 

இச்செப்பேட்டில்‌ சக வருடம்‌ 1721 (கி.பி.1799] ஆங்கில வருடம்‌ 
1799, தமிழ்‌ வருடம்‌ சித்தார்த்தி (கி.பி.1799) ஆகியவை 
குறிப்பிடப்பட்டுள்ளன!: வீரபாண்டிய: கட்டபொம்மன்‌ தூக்கிலிடப்பட்ட 
4 நாட்களுக்குப்பின்னர்‌ இச்செப்பேடு எழுதப்பட்டுள்ளது. 


திருநெல்வேலிச்‌ சீமையில்‌ உள்ள பாஞ்சாலங்குறிச்சி, 
ஏழாயிரம்பண்ணை, நாகலாபுரம்‌, கோலார்பட்டி, காடல்‌ குடி, குளத்தூர்‌ 
ஆகிய பாளையப்பட்டுகளை ஆங்கிலேய கம்பெனி - தன்‌ ஆட்சியில்‌ 
சேர்த்து கொண்டது, கட்டபொம்மனாயக்னை சிரச்சேதம்‌ செய்தது 
ஆகிய செய்திகள்‌ சொல்லப்படுகின்றன. பாளையப்பட்டுகளில்‌ உள்ள 
கோட்டைகள்‌ தரைமட்டமாக்கப்பட்டு ஆயுதங்கள்‌ பறிமுதல்‌ 
செய்யப்பட்ட செய்திகள்‌ சொல்லப்பட்டு இனியாரும்‌ ஆயுதங்கள்‌ 
வைத்துக்‌ கொள்ளக்கூடாது என்பதின்‌ விளம்பரமாக இச்செப்பேடு 
வெளியிடப்பட்டுள்ளது. 


செப்பேட்டின்‌ வாசகத்தைப்‌ படித்துக்‌ குறிப்புகளுடன்‌ அனுப்பியவர்‌ திரு.செ.மா. 
கணபதி காப்பாட்சியர்‌ (ஓய்வு) இராமேசுவரம்‌. 


26. எட்டயபுரம்‌ செப்பேடு 147 


செப்பேடு 


முன்‌ பக்கம்‌ 


1. 


14. 


BMPR ஹ்‌ அட்டோபர்‌ மீ உ உ௰ உ சகார்த்தம்‌ 
௲ஸஉ௰க மேல்செல்லா நின்ர சித்தார்த்தி ஸ்ரீ அர்பசி மீ 
எ உ திருநெல்வேலிச்‌ சீமையுடனே சந்தப்‌ பாளையப்பட்டுச்‌ 
சீமைகளிலே யிருக்கப்பட்ட பாளையக்காரர்‌ 
சகலவிதமான குடியானபேர்களுக்கும்‌ தெரியும்படிக்கி 
விளம்பரம்‌ பண்ணிவிக்கிரது யென்ன வென்றால்‌ மேசர்‌ பா 
னர்மென்துரையவர்கள்‌ கும்பினியாரிடத்தில்‌ பெர்ர 
உத்தரவினாலெ தாகாலத்திலெ கும்பினியார்வர்கள்‌ தி 
ருநெல்வேலிச்‌ சீமைகளிலே பாளையஞ்‌ சேகரிக்க அகத்தியம்‌ 
உண்டானதும்‌ பாஞ்சாலங்குரிச்சி யானேழாயிரம்‌ 
பண்ணையான்‌ நாகலாபுரத்தான்‌ கொலார்பட்டியான்‌ காடல்குடி 
குளத்தூரானிவர்களனவரும்‌ அஸ்கத்தப்‌ பித்துர்‌ 

மார்க நடத்தைகளாக நடந்ததினாலே இவர்களுடைய 
பாளையப்பட்டுக்களைக்‌ கொள்ள நிமர்த்தியம்‌ உண்டானது 
ம்‌ பாஞ்சாலங்குறிச்சிக்‌ கட்டபொம்மனாயக்கன்‌ அவனுடைய 
தானாபதி சிவசுப்பிரமணிய பிள்ளை நாகலாபரத்‌ 

துப்‌ பாளையக்காரனுக்குத்‌ தமையனாகவும்‌ காரிஷ்தனகாவு 
மிகுந்த சவுந்தர பாண்டிய நாயக்கனவரகளையு ஸிரச்சேத 
மாக ஆக்கினை செய்ததும்‌ மேஸர்‌ பனர்மென்‌' துரை யவர்கள்‌ 
நாகலாபுரம்‌ யேழாயிரம்‌ பண்ணைப்‌ பாளைக்கார ரையுமின்ன 
தஞ்‌ சிலது முக்கியமாயிருக்கப்பட்ட மனுடர்களையும்‌ 
அவரவர்‌ பாளையப்பட்டுக்களை நீக்கிவிச்சுச்‌ சென்னைப்‌ 
பட்டணத்துக்கு 

அனுப்பிவிக்கிம்படி நிமித்தியம்‌ உண்டானதும்‌ பாளையப்‌ 
பட்டுகெளிலேயுள்ள கோட்டைகளை யெல்லாமிடித்து அதிலு 
ள்ள சேர்வைகாநர்‌ சேவகர்‌ குடியான பேர்கள்‌ கைய்யிலுள்ள 


ஆயுதங்களையும்‌ வாங்கிக்‌ கொள்ள நிமித்தியம்‌ உண்ட 


148 
14. 


15. 


16. 


` 20. 


21. 


23. 


24. 
25. 


26. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


nrag மித்தியாதி காரியங்களெல்லா மிதர்கு  முன்வகை 


விபரமாக விளம்பரப்படுத்திய விளம்பரங்களினாலே சகலமா 


ன... பேர்களுக்கும்‌ லோகப்‌ பிரசித்தமாய்த்‌ 


- தெரியப்பட்டிருக்குமே யின்னங்‌ கீழே எழுதப்பட்ட காரிய 


குணங்‌ 


களை -யெல்லாஞ்‌ சகலமான. பேர்களுக்குந்‌ தெரியப்‌ படுத்த 
வேண்டியது மேசர்‌. பனர்மென்துரையவர்களுக்கு நிமி 
த்தியமாய்த்தோணி | விளம்பரம்‌ பண்விக்கிரது யென்ன 
வென்றா -யினிமேலப்பட்டு: யாதாமொரு பாளைய கார 

னம்‌ guq கோட்டை கொத்தள முடையங்கள்‌ போட்டாலும்‌ 
பீரங்கி ரெக்குலொசா காபிமாரதுகள்‌ வைத்திருந்த 


லு , மித்தியாதிகளைச்‌ சம்பாதித்தாலுமவர்கள்‌ 


கும்பினியாருடைய ஆதரவுகளையுமிழந்து . அவர்களுடைய 
பாளையபட்டு 

களையும்‌ கும்பினியார்‌ கட்டிக்கொண்டு 
அந்தப்பாளையக்காரனையும்‌ கும்பினியாருக்கு தொனி 
தேண்டிப்பார்கள்‌ ' 

பாளையபட்டுகளிலுள்ள சேர்வைகாரர்‌ சேவுகர்‌ காவல்காரர்‌ 
குடியான பேர்களிந்தவித மனுடர்களில்‌ யாதாமொரும . 
னுடர்களானாலும்‌ துபாக்கியாகிய கல்வெடி திரிவெடி யீட்டி 
வல்லயங்கள்‌ பிடித்த பேர்களைக்‌ கண்டாலு மிதுகளை 
யொளித்து வைத்திருந்த பேர்களைக்‌ கண்டாலு மவர்களை 
யுயிர்ச்‌ சேதம்‌ பண்ணுவார்களந்தந்தப்‌ பாளையக்காரர 


வர்களுடைய பாளையபட்டு . குடியானபேர்களுடைய 


.நடத்தைகளுக்கு அந்தந்த பாளையக்காரர்‌ தாமே உத்தரவாதம்‌ 


பண்ண வே 
ணும்‌ அதல்லாமலும்‌ யாதாமொரு பாளையகாரஜுடைய 
சீனங்களாயுத ப்ட்‌ யெந்தச்‌ சீமைகளிலேயாகிலும்‌ 
சல்லிய | ரர 

ங்களும்‌ ' பெலபந்தங்களும்‌ செய்யிரதைக்‌ கண்டாலந்தச்‌ 
சனங்களுக்கு உயிர்ச்சேதமாகிய தண்டினையும்‌ நடக்கிரதும 


26. எட்டயபுரம்‌ செப்பேடு 149 


27. 


28. 


29. 


33. 


ல்லாமல்ந்தச்‌ சனங்களுடைய பாளையப்பட்டுப்பாளையக்‌ 
காரனு டைய சீமைகளையும்‌ கட்டிக்‌ கொண்டு 
அந்தப்பாளையக்காரன்‌ 

க்‌ கும்பினியாருக்குத்‌ தோணின “தண்டினை 
நடப்பிவிப்பார்களின்ன மரிய வேண்டிய தென்ன மென்றால்‌ 
மேசர்பனர்‌ — 

மென்துரையவர்கள்‌ பொர உத்தரவுக்காக நடத்திவிச்ச 
காரியங்களையும்‌ சீமைக்கு சவுக்கியமாகும்‌ , படியாய்‌ மேலே 
முதி யிருக்கப்பட்ட சட்டங்களையும்‌ சகலவிதசனங்‌. களுக்கு 
மிப்போதைக்கு மினிமேலென்ரென்ரைக்கும்‌ . அரிந்து 


. மனதிலே வைக்க வெண்டியது மிகவும்‌ யுத்தமாயும்‌, 
. அகத்தியமாயு மிருக்கப்ட்டதான படியினாலே யிந்த விளம்பரத்‌ 


தை யொரு செம்புத்‌ தகட்டிலே எழுதி அந்தந்தப்‌ 
பாளையப்பட்டுத்‌ தலக்கிராமங்களில்‌ பயிர்‌ பலமாயிருக்கப்பட்ட 
யிடங்களிலே 
அடிக்கும்படியாய்‌ உதரெவாச்சுது அதுவரியவும்‌ இந்தப்படிக்கி 
மேசர்னர்மென்‌ துரையவர்கள்‌ ௨. 
I.A. BANNERMAN 
MAJOR 


27. செங்கல்பட்டு 
வெள்ளி ப்பட்டையாம்‌ 


விக்டோரியா இராணி பெயரால்‌ காசுமாலை கொடுத்தது 


காஞ்சிபுரம்‌ மாவட்டம்‌ செங்கல்பட்டில்‌ கோட்டைப்‌ 
பகுதியிலிருந்த கோதண்டராமசாமி கோயில்‌ வாயில்‌ கதவினில்‌, முன்பு 
பதிக்கப்பட்டிருந்தது. இன்று இக்கோயில்‌ கோட்டைப்‌ பகுதியிலிருந்து 
நகர்பகுதிக்கு மாற்றப்பட்டு விட்டது. வாயிற்கதவில்‌ 'பதிக்கப்பட்டிருந்த 
இவ்வெள்ளித்‌ தகடு இன்று அதனிலிருந்து எடுக்கப்பட்டு நிர்வாகத்தார்‌ 


பாதுகாப்பில்‌ உள்ளது. 


33x23 செமீ அளவுடைய இத்தகட்டின்‌ நான்கு மூலைகளிலும்‌ 
ஆணிகள்‌ அடித்த துளையுகள்‌ உள்ளன. முன்பக்கம்‌ மட்டும்‌ 11 
வரிகளில்‌ வாசகம்‌ உள்ளது. 


கலிவருடம்‌ 4987 (4.51886) தமிழ்வருடம்‌ “விய” (கி.பி.1886) 
ஆங்கில வருடம்‌ கி.பி 1887 ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. 
“விக்டோரியா சக்கரவர்த்தினி” பெயரும்‌ குறிப்பிடப்படுகிறது. 


விக்டோரியா மகாராணியின்‌ 50 வது ஆண்டு நிறைவு விழா 
அன்னதானம்‌ வழங்கப்பட்டும்‌, இலவச சேலை, வேஷ்டிகள்‌ 
வழங்கப்பட்டும்‌ கொண்டாடப்பட்டது. அந்நிகழ்வில்‌ ராணியின்‌ பெயர்ச்‌ 
சிறப்பிற்காக கோயில்‌ தர்ம பரிபாலகர்‌ மா. குப்புச்சாமி நாயுடுவின்‌ 
குமாரரும்‌ மாவட்ட நீதிமன்ற ரீடருமான மா. ராமானுஜ நாயுடு 
ரூ300 மதிப்புள்ள தங்கக்‌ காசு மாலை ஒன்றினை கோதண்டராமசாமிக்கு 
வழங்கியுள்ளார்‌. இச்‌ செய்தி இவ்வெள்ளிப்‌ பட்டையத்தில்‌ பொறிக்கப்‌ 
பட்டுள்ளது. 


கல்வெட்டு இதழ்‌ 31. பிரஜோற்பத்தி ஆண்டு ஆவணித்திங்கள்‌ (1991. ஆகஸ்ட்‌ 
திங்கள்‌ பக்‌.33-35 “விக்டோரியா ராணியின்‌ வெள்ளிப்பட்டயம்‌' என்ற தலைப்பில்‌ 
கட்டுரையாக எழுதியவர்‌ திரு கு. தாமோதரன்‌ துணை இயக்குநர்‌ தொல்லியல்‌ 
துறை. l 


27. செங்கல்பட்டு வெள்ளிப்பட்டையம்‌ 


151 


வெள்ளியேடு 


1. 
2, 
3. 


11. 


12 


செங்கல்பட்டு ஸ்ரீ கோதண்டறாமாஸ்வாமி சந்திதியில்‌ கலியுக 
காதி 4987-ல்‌ நிகழும்‌ வியூ மாசி மீ 6க்கு 1887 பிப்‌ 


பிரவரி மீ 16 உ நமது விக்டோரியா சக்கரவர்த்தினி ' 
அவர்களுடைய 

50-வது ஆண்டின்‌ பெருமையை உற்சவ கோலாகலங்களு 
டன்‌ அன்னதான வஸ்திரதான முதலியவைகளை செய்து 
யாவறாலும்‌ 

கொண்டாடப்பட்டது அது சமயத்தில்‌ தேவஸ்த்தான தர்மபரி . 
பாலகர்‌ 

மா - குப்புசாமி நாயுடுகாரு குமாரர்‌ செங்கல்பட்டு டிஸ்டிரீக்கு 
கோர்ட்டு- 

ரீடர்‌ - மா - றாமானுஜ நாயுடுகாரு மாக்கிமை' தங்கிய 
நமது சக்கிரவர்தி l 
நியவர்கள்‌ பெயறால்‌ ஸ்ரீ கோதண்டறாமஸ்வாமிக்கி சுமார்‌ 
300 முன்னூறு 

ரூ. விலையுள்ள பொன்‌ காசு மாலையை சமர்ப்பித்து புகழப்‌ 


பட்டது, 


சர்வம்‌ ஸ்ரீகிருஷ்ண பிரிதி 


28. பள்ளப்பட்டி, செப்பேடு 
பள்ளப்பட்டி பெரிய நாட்டாண்மைக்கு விருது கொடுத்தமை: 


திண்டுக்கல்‌ மாவட்டம்‌, நிலக்கோட்டை வட்டம்‌, 
பள்ளப்பட்டியில்‌ உள்ள திரு ரா. பாண்டியராஜ்‌ அவர்களிடம்‌ 


இச்செப்பேடு உள்ளது. 


23.5%13.5 செ.மீ. அளவுடைய செப்பேடு இது. தலைப்புப்‌ 
பகுதியில்‌ மொட்டு வடிவக்‌ கைப்பிடிப்பகுதியில்‌ ஒரு சிறு 
துளையுள்ளது. அதன்கீழ்‌ பீடத்தின்‌ மீது நிறுத்தப்பட்ட திருமண்‌ (நாமம்‌) 
காட்டப்பட்டு அதன்‌ இருபுறமும்‌ சூரியன்‌ சந்திரன்‌, சங்கு, சக்கரம்‌ 
ஆகியவை கோட்டுவமாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. வாசகம்‌ 
முன்பக்கம்‌ மட்டும 43 வரிகளில்‌ உள்ளது. 


வேதமார்க்கத்தை நிலைநிறுத்தியவரும்‌, ஆதிபிரம்ம 
சகோதரமும்‌, வைணவ மடத்‌ தலைவருமான ஸ்ரீவேதவியாச பட்டர்‌ 
அய்யங்கார்‌. பள்ளப்பட்டி பெரியநாட்டாண்மை தொட்டய 
கவண்டனுக்கு விருதுகள்‌ அளித்து ஆணை (திருமுகம்‌) வழங்கியதை 
இச்செப்பேடு சொல்கிறது. இதன்படி தேர்த்திருநாள்‌, அரிபூசை, 
குருபூசை நாட்களில்‌ அனுமக்கொடி. கருடக்கொடி, வெள்ளப்பக்கரை 
டால்‌, பஞ்சவர்ண டால்‌. மஞ்சள்‌ நிற டால்‌, சுருட்டி, சூரிய பரன்‌ 
ஆகிய பரிசின்னங்கள்‌ எடுத்தச்‌ செல்ல அனுமதிக்கப்பட்டது. 
இச்சிறப்புகள்‌ தொட்டயக்‌ கவண்டர்‌ தூளி சமயத்திற்கு நாட்டாண்மை 
என்பதால்‌ தூளிசமயத்திற்கு கொடுக்கப்பட்டதாகக்‌ கொள்ளவேண்டும்‌. 
கட்டு சமயத்தார்‌, தூளி சமயத்தார்‌, மலைக்குடியினர்‌, இன்னும்‌ பிறரும்‌ 


அறிய இப்பட்டயம்‌ வழங்கப்பட்டுள்ளது. 


இச்செப்பேட்டினைச்‌ சேகரித்துப்‌ படித்தவர்‌ முனைவர்‌ இரா.ப.கருணானந்தன்‌. 
கல்வெட்டாய்வாளர்‌. உதகமண்டலம்‌. “தூளி சமயச்‌ செப்பேடு” என்ற தலைப்பில்‌ 
தொல்லியல்‌ செய்திமடல்‌: கோவை:4 மடல்‌. 1999 ஜனவரி-இல்‌ செய்திக்குறிப்பு 
வெளியாகியுள்ளது. 


28. பள்ளப்பட்டி செப்பேடு 153 


செப்பேடு 


ஸ்ரீ இராமசெயம்‌ சொஷ்தத்திறி சாலிவாகன சகார்‌ 
த்தம்‌ ௯௪௱உ௰௯ கலியுக சதார்த்தம்‌ #45 Galt ௮ 
இதின்மேல்‌ செல்லாநின்ற விப ஹட பைங்குனி மீ 
Re சுக்கிரபச்சத்து பஞ்சமியும்‌ சுக்கிரவாரமும்‌ 


.. உத்திர நச்செத்திரமும்‌ அமுர்தநாமயோகமும்‌ 


வாலவாகரணமும்‌ கூடிய இந்த சுபதனத்தில்‌ 

ஸ்ரீ மத்வேதமாற்க பிறதிஷ்ட்டாவனாசாரிய 
உபயவேதாந்தாசாரிய ஆதிபிறம்ம சகோ 
தரறான ஸ்ரீ வேதவியாச பட்டரய்யங்கார்‌ நம்‌ 
முடைய அம்மயனாயக்கர்‌ சீமை பெஞ்சை நக 
ரம்‌ பெரியநாட்டாண்மை பள்ளபட்டி தூளி சமை 
யம்‌ தொட்டயகவுண்டனுக்குத்‌ திருமாளிகையில்‌ 
விருது குடுத்ததற்கு விபரம்‌ அனுமக்கொடி டால்‌ 
கெருடக்கொடி டால்‌ வெள்ளைப்‌ பக்கரை டால்‌ 
பஞ்சவற்ன டால்‌ மஞ்ச டால்‌ வெள்ளைக்‌ குடை 
சல்லி வில்லிக்‌ குடை சுருட்டி சூரியபரன்‌ யிந்த 
விருதுகளெல்லாம்‌ நம்முடைய தூளிசமை 


பயம்‌ தொட்டயகவுண்டருக்குக்‌ கட்டளையிட்டபடி 


யினாலே யிந்த விருதுகள்த்‌ தேர்த்திருனாள்‌ 
அரிபூசை குருபூசை பந்தி பாவாடை யித்தியா 
தி யிடங்களுக்கெல்லாம்‌ யிந்தவிருதைப்‌ பிடி 
த்துக்‌ கொண்டு சுகத்திலே யிருபாராகவும்‌ 
யிந்த ஸ்ரீமுகத்தைச்‌ சீமைவளியிலே யிரு 
க்கிற கட்டுசமையத்தார்‌ தூளி சமைய 

த்தார்‌ பாவாடைத்‌ தாதர்கள்‌ அகாடி 


த்‌ தாதர்கள்‌ தெசபாகத்தார்‌ சாத்தாத 


154 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


27. வாள்‌ மேல்‌ னோக்கித்‌ திருமணியிட்ட திரு 

28. மலைக்குடியானபேர்‌ அனைவோரும்‌ விந்த 

29. த்‌ திருமுக்த்தைப்‌ பதத தொன்டு நம்மு 

30. யை தூளி சமையம்‌ தொட்டய கவண்ட. 

31. னிடத்திற்‌ குடுத்து விடவும்‌ ௨. ஸ்ரீ வேத 

32. வியாஸ உ இந்தப்பட்டயத்துக்கு ஆறாமொருத்தற்‌ ட 
33. வில்லங்கஞ்‌ செய்தாலும்‌ பிரட்டென்று சொ 

34. ன்னாலும்‌ விகாத பேதங்கள்‌ செய்தாலும்‌ 

35. இப்படியாக கோத்(திதுஷ்ட்டத்‌ துரோகஞ்செ 

36. ய்யிரபேற்கள்‌ அனுபவிக்கிர பலன்‌ சர்மித்துறோ 
37. கம்‌ குருத்துறோகம்‌ ஆலையங்களில்‌ திருவிள 

38. க்கை அணைத்தவன்‌ ஸ்ரீவதை செய்தவன்‌ யெந்த 
39. பாவத்திலே போவானோ அந்த பாவத்தை அனுப 
40. விப்பாறாகவும்‌ இதற்கு நன்மையுடையவர்கள்‌ அஷ்‌ 
41. ட்டாச்சரத்துக்குடைத்தாகிய வெங்கிடாசலபதி 

42, கிறுபை பெத்துவாள்ந்து யிருப்பாராகவும்‌ ஸ்ரீவே 


43. தவியாச பட்டரய்யங்கார்‌ வாக்கியம்‌ ௨ 


EFT an எட, 
FE யமக கூலா Bi 
1p sT தராம AREIA ka 

பத்‌ 


be 


AP ens 
சணிய 
ஞ்‌ 


பள்ளபட்டி செப்பேடு 


29. மயிலாடுதுறைச்‌ செப்பேடு 
கந்தபுராணத்தில்‌ 'செங்குந்தரைப்‌ பாடியவருக்கு ORERE 


இச்செப்பேடு மயிலாடுதுறை தருமபுர ஆதீனக்‌ கல்லூரி 
முதல்வர்‌ பேராசிரியர்‌ வி.சா. குருசாமி அவர்கள்‌ இல்லத்தில்‌ 
வழிபாட்டில்‌ உள்ளது. l 

315 x 21 செ.மீ அளவுஎ௫இச்செட்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 5 
வரிசைகளாக புடைப்பு உருவங்கள்‌ வார்க்கப்பட்டுள்ளன. பின்புறம்‌ . 
45 வரிகளில்‌ செப்பேட்டின்‌ வாசகம்‌ உள்ளது.புடைப்புச்‌ சிற்பங்களில்‌ 
முதல்‌ வரிசையின்‌ .நடுவில்‌ சிவபெருமான்‌ உமையுடன்‌ கயிலை 
மலையில்‌ அமர்ந்துள்ள காட்சியும்‌, அவரது இருபுறம்‌ துவாரபாலர்கள்‌, 
| துவாரபாலகரை அடுத்து வலதுபுறம்‌ வள்ளி தெய்வானையுடன்‌ கூடிய 
முருகர்‌, இடதுபுறம்‌ விநாயகர்‌ ஆகியோர்‌ நின்ற நிலையில்‌ 
காட்டப்பெற்றுள்ளனர்‌. : இரண்டாம்‌ வரிசையில்‌ 9 சக்திகள்‌ (நவசக்திகள்‌) 
நின்ற நிலையில்‌ கரண்ட மகுடம்‌ அணிந்து கையில்‌ மலரேந்திக்‌ 
காட்டப்பட்டுள்ளனர்‌. . மூன்றாம்‌ வரிசையில்‌ 9 வீரர்கள்‌ (நவவீரர்‌ 
வலக்கையில்‌ வாள்‌ ஏந்தி நின்ற நிலையில்‌ காட்டப்பட்டுள்ளனர்‌. 
நான்காம்‌ வரிசையில்‌ வாகு மாலையும்‌, மகுடமில்லாத தலை ஒன்றும்‌, 
இருபுறமும்‌. இழுத்துக்‌ கயிற்றால்‌ கட்டப்பட்ட உறியின்கீழ்‌ நெருப்பும்‌, 
கயிற்றில்‌ தொங்கும்‌ வாள்‌, ' வேல்‌, வரிசையாகப்‌ பறக்கும்‌ நான்கு 
கொடிகள்‌ ஆகியவையும்‌ உள்ளன. ஐந்தாவது வரிசையான 
கீழ்வரிசையில்‌ கொடி, சங்கு, கண்ணாடி, கவரிகள்‌, துணி, விசிறி, 
உடுக்கை, எக்காளம்‌. கதை, ஏரில்‌ பூட்டப்பட்ட இரு காளைகள்‌ 
ஆகியவை புடைப்புச்‌ - சிற்பங்களாக உள்ளன. 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌..26: பிரமோதூத - வைகாசி (1990-மே) பக்‌.31-37 மற்றும்‌ 
இதழ்‌ எண்‌.27 பிரமோதூத - ஆவணி (1990-ஆகஸ்ட்‌) பக்‌.25-29ல்‌ “சமயச்‌ 
செப்பேடு என்ற தலைப்பில்‌ வெளியானது. கட்டுரையாக எழுதியவர்‌ திரு . 
பொ. இராசேந்திரன்‌. கல்வெட்டாய்வாளர்‌. / 


29. மயிலாடுதுறைச்‌ செப்பேடு 157 


செப்பேட்டில்‌ சகவருடம்‌ 1107(கி.பி.1185), கலிவருடம்‌ 
4186(கி.பி,1185), தமிழ்‌ வருடம்‌ விஜய (கி.பி.1185) ஆகியவை 
குறிக்கப்பட்டுள்ளன. இவை கி.பி.1185க்கு இணையாக வருகின்றன. 
எனினும்‌ இதனில்‌ உள்ள செய்தி, வாசக அமைப்பு, குறிக்கப்படும்‌ 
மன்னன்‌ - நரைசிங்க ராயர்‌, செப்பேட்டின்‌ எழுத்தமைதி ஆகியவை 
இவ்வாண்டிற்குப்‌ பொறுத்தமற்றவை. இச்செப்பேட்டின்‌ காலத்தினை 
கி.பி.16ஆம்‌ நூற்றாண்டாகச்‌ சொல்லலாம்‌. 


செங்குந்தர்‌ - கைக்கோளர்‌ என்னும்‌ நெசவுத்‌ தொழில்‌ புரியும்‌ 
சமுதாயத்தினர்‌ தங்களை முருகப்‌ பெருமானின்‌ தொண்டர்‌ வீரபாகுவழி 
வந்தவர்களாகக்‌ கூறிக்கொள்வர்‌. முருகனைத்‌ தங்கள்‌ குலக்‌ கடவுளாகக்‌ 
கொண்டு வழிபடுவர்‌. 


முருகன்‌ மீதான கந்தபுராணம்‌ தமிழில்‌ கச்சியப்பசுவமிகளால்‌ 
எழுதப்பட்டு இன்று பரவலாகத்‌ தமிழில்‌ உள்ள நூலாகும்‌. 
இச்செப்பேட்டில்‌ திருச்சேஞ்ஞலூரைச்‌ சேர்ந்த ஞானப்பிரகாச சுவாமிகள்‌ 
கந்தபுராணம்‌ பாடினார்‌ என்றும்‌ அதனில்‌ ““கைக்கோளர்‌ வரலாற்றினை 
பெருமையை மிகுதியாயிப்‌ பாடி பிரசங்கித்து னாவினால்‌ மழுவெடுத்து 
அரங்கேற்றி நவவீரர்‌ வம்சம்‌ னிச்சியத்தார்‌'” என்றும்‌ அதற்காக இவரை 
எட்டுக்‌ கால்‌ பீடத்தில்‌ மீது இடங்கை பாவாடை விரித்து, இருபுறமும்‌ 
விளக்கு வைத்து, பாதபூசை செய்து 1. தறிக்கு ஒருபணம்‌ 
2. தலைக்கட்டுக்கு ஒரு பணம்‌ 3. நன்மைக்கு ஒரு பணம்‌ 
4. தீமைக்கு ஒருபணம்‌ 5. மூக்கூத்திக்கு ஒருபணம்‌ என 
கொங்குநாட்டில்‌ உள்ள 72 நாட்டுக்‌ கைக்கோளரும்‌ தருவதெனத்‌ 
தீர்மானித்து மரியாதை செய்தனர்‌. மேலும்‌ இவர்‌ கைக்கோளர்‌ உள்ள 
எந்த இடத்திற்கும்‌ சென்றாலும்‌ இவரைப்‌ பாவாடை (துணி) விரித்து 
வரவேற்று உபசாரம்‌ செய்யவேண்டும்‌ என்றும்‌ தீர்மானித்தனர்‌. 

இந்தத்‌ தீர்மானங்கள்‌ காஞ்சிபுரம்‌ ஏகாம்பரர்‌ கோயிலில்‌ 
முகவாயில்‌ எழுந்தான்‌ என்ற மண்டபத்தில்‌ கூடி எடுக்கப்பட்டு “சமயச்‌ 
செப்பேடு” என்ற பெயரில்‌ செப்பேடாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. 
செப்பேடு 

di: உ கணபதி துணை சிவ மீறுபை சண்முகன்‌ துணை 
2. ஸொஸ்திஸ்ரீ மன்மகா மண்டலேசுவர முவராய & 


Se ண்ட நரைசிங்கராயர்‌ பிரதிராஜிய பரிபாலந 


158 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
4, ம்‌ பண்ணி யருளா நின்ற சாலீய வாகன சகாப்த்த 
5. ம்‌ Bme கலியுகாப்த்தம்‌ FNT அய௬ யி 
6. தின்‌ மேல்‌ செல்லா நின்ற விஜய ஹட பங்குனி 
ce ௨௨ குருவாரம்‌ அசுவதி ஷ்க்ஷத்திரமும்‌ சித்தயோகமும்‌ 
8. சுபகரணமும்‌ கூடிய சுபதினத்தில்‌ ஸ்ரீகாஞ்சிபுர 
9. யேகாம்பரனாத சுவாமி சன்னிதியில்‌ முகவாயி 
10. லெழுந்தான்‌ மண்டபத்தில்‌ செங்குந்தர்‌ மற்றுள்ளா 
11. ரங்‌ கொறைவற கூடியிருந்து திருச்சேஞ்ஞலூர்‌ 
12. சுத்த சைவாசாரியராகிய னாவினால்‌ மழுவெடுத்த 
13. 'ஞானப்பிரகாச சுவாமியாரவர்களுக்கு உரித்தி 
14. ர புத்திரர்‌ ஆணுக்கேறாய்ப்‌ பிறந்தோர்‌ மெயிமீசை 
15.  யிருந்தோர்‌ வீரர்‌ பாணனென்றும்‌ பொற்கோவில்‌ 
16. கைக்கோளரென்னுங்‌ கொங்கெழுபத்து ரெண்டு னா 
17. ட்டிலுள்ள செங்குந்தரானவரும்‌ பண்ணிக்‌ கொடுத்த 
18. சமையச்‌ செப்பேடு கந்தபுராணத்தில்‌ கைக்கோ 
19. ant வரலாற்றின்‌ பெருமையை மிகுதியாயிப்‌ பா 
20. டி பிரசங்கித்து னாவினால்‌ மழுவெடுத்து அரங்கே 
21. . ற்றி நவவீரர்‌ வம்சம்‌ னிச்சயித்த சுவாமிகளுக்கு ப 
22. fe கொடுத்துத்‌ தீராதென்று யிரட்டை விளக்கு மிட 
23. ங்கைப்‌ பாவாடை யிட்டு யெண்கால்‌ பீடத்தே 
24. பாதார்ச்சனை பண்ணி சாயிபோகமாயி தரி 
25. க்கொரு பணம்‌ 'தலைக்கட்டுக்கொரு பணம்‌ நன்‌ 
26. மைக்கொரு Sent தீன்மைக்கொரு பணம்‌ மூ 
27. க்குத்திக்‌ கொரு பணம்‌ யிந்த அஞ்சு பணமும்‌ வரு 
28. த்தனையாக யெந்த மண்டலத்திலுள்ள யெந்த 
29. கைக்கோள துரைகளும்‌ பாவாடை வரிசை யு 
30. பசாரஞ்‌ செய்யவும்‌ யிந்த செப்பேடு தள்ளி ய்‌ 
31. தாசினமும்‌ ஆஷேபமுஞ்‌ செய்ய கூடாது யிந்த 


29. மயிலாடுதுறைச்‌ செப்பேடு 159 


32, 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 


41. 


42. 
43. 
44. 
45. 


கட்டளை சந்திராதித்தயருள்ள வரைக்குந்‌ தப்பா 

து யிந்தக்கட்டளை தள்ளி யுதாசன யாக்ஷேப 

ம்‌ பண்ணின பேர்களுக்கு சிவசக்தி சண்முகன்‌ பா 
தத்தானை சிவசமயஞ்‌ செங்குந்த நாட்டாராணைப்‌ 
படி மகா பாதகனகாயாவரவரதினரகங்களை 
யடைவார்களென்றுஞ்‌ சத்தியமாய்‌ யெழுப 

த்து ரெண்டு னாட்டிலுள்ள செங்குந்தரானவரு மேகா . 
ம்பரனாத சுவாமி சன்னிதானத்தில்‌ னரைசிங்‌ 

a ராயர்‌ முன்பாக ஞானபிப்பிரகாச சுவாமியார 
வர்களுக்கு தாம்பூர சாசனம்‌ பண்ணிக்‌ கொடுத்தோ 
மிதரக்‌ கரியஞ்சாதியார்‌ சோழமண்டலத்துள்ள 

பூமி பாலகரும்‌ வாதாவியைத்‌ gandara 
வன்னியரு மிவர்களறிய பொது கையொப்‌ 


பஞ்‌ செங்குந்தம்‌ a கந்தவேள்‌ துணை ௨ 


மயிலாடுதுறை செப்பேடு 


மயிலாடுதுறை செப்பேடு 


30. மேல்சேஷர்‌ செப்பேடு 


கோயில்‌ வழிபாடு மீண்டும்‌ நடக்க 24 கோத்திரத்துச்‌ 
'செட்டிகளின்‌ தீர்மானம்‌ 


இச்செப்பேடு விழுப்புரம்‌ மாவட்டம்‌, செஞ்சி வட்டம்‌ 
'மேல்சேவூர்‌ அருள்மிகு ரிஷபேஸ்வரர்‌ கோயில்‌ குருக்களிடம்‌ உள்ளது. 
படுக்கை வசமாக உள்ள இச்‌ செப்பேட்டிற்கு இடதுபுறம்‌ வார்ப்பு 
முறையில்‌ சேர்க்கப்பட்ட வேல்‌ வடிவ பிடி அமைப்பு ஒரு துளையுடன்‌ 
உள்ளது. முன்‌ பக்கம்‌ 20 வரிகளும்‌ பின்பக்கம்‌ 20 வரிகளுமாக 
நாற்பது வரிகளில்‌ எழுத்துப்‌ பதிவுள்ளது. முன்பக்க இடதுபுற ஒரத்தில்‌ 
“அரோசிவன்‌ பாதமே துணை சிவ தர்மம்‌” என்று 7 வரிகளில்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. 

செப்பேட்டில்‌ - “சார்வரி” என்ற தமிழ்‌ ஆண்டுக்‌ குறிப்பு 
மட்டுமே உள்ளது. சக ஆண்டுக்‌ குறிப்போ, மன்னன்‌ பெயரோ 
ஏதுமில்லை. எழுத்தமைதியைக்‌ கொண்டு 17ஆம்‌ நூற்றாண்டாகக்‌ 
கருதலாம்‌. 


சிதம்பரம்‌ பதஞ்சலி ஆசிரமமான மேலைமடம்‌, பிக்ஷாமடம்‌ 
ஆகியவற்றின்‌ தலைவரான அகோர சிவாசாரியாரும்‌, திருக்கண்ணபுரம்‌ 
எச்சாராய்யா ஆசாரியாரும்‌, தங்களது சிஷ்யர்களான உலக மாதேவிபுரம்‌ 
(உலகாபுரம்‌) 24 கோத்திரத்துச்‌ செட்டிகளை அழைத்து, அச்‌ 
செட்டிகளுக்கு ஆபத்து ஏற்பட்டபோது சேவூர்‌ இறைவன்‌ தானும்‌ 
ஒரு செட்டியாய்‌ வந்து ஆபத்தைத்‌ தடுத்து சிறை மீட்டார்‌ என்றும்‌ 
அவரை செட்டிகள்‌ மறந்துவிட்டனர்‌ என்றும்‌ கூறி, மீண்டும்‌ சேவூர்‌ 
இறைவனுக்கு நின்றுபோன திருவிழா. வழிபாடுகளை நடத்தவேண்டும்‌ 
என்று குறிப்பிட்டனர்‌. அதன்படி செட்டிகள்‌ வருடா வருடம்‌ 
தலைக்கட்டுக்கு 1/2 பணம்‌, கலியாண முகூர்த்தத்தில்‌ 5 பணம்‌, 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.21 ரக்தாட்சி ஆண்டு புரட்டாசித்‌ திங்கள்‌ அக்டோபர்‌1984 
பக்‌.3-5. “மேல்சேவூர்‌ செப்பேடு” என்ற தபை்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ 
திரு.பா. கண்ணையன்‌. 


30, மேல்சேவூர்‌ செப்பேடு க 163 


தானப்பணம்‌ 1. திருச்சினத்துக்கு ஒரு பணம்‌ என வசூலித்துக்‌ கொடுத்து 
சேவூர்‌ இரங்கிமீட்ட சுவாமியார்க்கு தினப்படி வழிபாடு திருவிழா 
நடத்த ஏற்பாடு செய்தனர்‌ என்ற செய்தியை இச்செப்பேடு குறிப்பிடுகிறது. 


செப்பேடு 


முன்‌ பக்கம்‌' 


அரோ சிவன்பாத்மே துணை, சிவ தர்மம்‌. 


1. 
2: 
3, 


சாருவரி சித்திரை மாத முதல்‌ ஸ்ரீமன்‌ சிதம்பரம்‌ பதஞ்சலியாரா 
சிரமான மேலைமடம்‌, பிட்சாமடம்‌ அகோர சிவாசாரியார 
வர்களும்‌ திருக்கண்ணபுரம்‌ எச்சராய்யா ஆசாரியரவர்களு 
மிருவரும 

mù தங்களுட சிஷாக்களான உலகமாதேவிபுரம்‌ செட்டிகளான 
யிருபத்து 

னாலு கோத்தரத்தார்‌ எங்களனவரையும்‌ அழைப்பித்து 
உங்களுக்கு 

முன்னாலே வந்த ஆபத்துக்கு யிரங்கி தாமுமொரு செட்டிக 
ளோடே 

செட்டியாய்‌ வந்து விவகாரத்துக்கு தாமாய்‌ முன்னிண்ணுக்கொ 
ண்டு வந்த ஆபத்தைதெ[டு]த்துக்‌ குடுத்து சிறைமீட்டுக்‌ குடுத்த 
சேவூர்‌ யி 

ரங்கிமீட்ட சுவாமியாருக்கு முன்னாலே அபிஷேகம்‌ நெய்‌ G 
வதனம்‌ திருவிளக்கு தேர்திருவிழா எல்லாக்காரிய 

மும்‌ நடக்கத்தக்கதாக நடத்திக்‌ கொண்டு வந்த நீங்க 
ளந்தப்படிக்கு யிப்பமும்‌ நடந்து வரத்தக்கதாக நடத்‌ 

தி கொண்டு வராமலிருப்பானேன்‌ என்று திருவிளம்‌ 
பத்தின விடத்திலே தாங்கள்‌ யிருபத்துனாலு கோ 
த்திரத்தாரனவரும்‌ தெண்டம்‌ பணி விண்ணப்பம்‌ 

செயிது முன்னாலே யிரங்க மீட்ட சுவாமியாருக்கு 
அபிஷேகம்‌ நிவேதனம்‌ திருவிளக்கு தேர்‌ திருவி 

ழா எல்லாக்‌ காரியமும்‌ நடந்தபடி யிப்‌ | 


164 தமிழகச்‌ செப்பேடுகள்‌-1 
19. uab நடந்து -வரத்தக்கதாக அதுகாரியத்து 
20. க்கு எப்படி எத்தனம்‌ பண்ண வேண்டியதே 

பின்‌ பக்கம்‌ 
21. of அது காரியத்துக்கு சுவாமியா ரவர்கள்‌ ௭ 
22, ந்தப்படிக்கு புத்தி கட்டளை யிட்டதோ அந்த 
23. ù படிக்குக்‌ கேழ்க்குறோ மென்று விண்ணப்பஞ்‌ 
24. செய்த போது சுவாமியாரவர்கள்‌ கட்டளை 
25. யிட்ட விபரம்‌ யிருபத்துனாலு கோத்திரத்தார 
26. வருக்கு ஒரு: ஒரு தலைக்கட்டு வருஷவருஷத்துக்‌ 
27. கு அரைப்பணமும்‌ ஒவ்வொரு கலியாணத்துக்கு முகுர்த்‌ 
28. த்திலே அஞ்சு அஞ்சு பணமும்‌ தானப்பணம்‌ ஒண்ணு 
29. ஒவ்வொரு திருச்சினத்துக்கு ஒவ்வொரு பணமும்‌ us 
30. படியாய்‌ பணம்‌ வாங்கிக்‌ கட்டிக்‌ கூடின பணத்துக்கு G 
31. sapt யிரங்கி மீட்ட சுவாமியாருக்கு அபிஷேகம்‌ நெய்வே 
32. தன நெய்‌ விளக்கு தேர்‌ திருவிழா யிந்தக்‌ காரியமெல்‌ 
33. லாம்‌ முன்போல நடந்துவரத்தக்கதாக நடத்திக்கொ 
34. ண்டு வாருங்கோ ளென்று யிப்படிக்கு கட்டளை யிட்டார்‌ 
35. கள்‌ அந்தப்படியே பணம்‌ தண்டல்‌ பண்ணி பணம்‌ வ 
36. mad சிவதர்மம்‌ நடந்து வருகுர காரியத்திலே யிந்த சிவத 
37. ர்ம கட்டளைக்கு யிருபத்துனாலு கோத்திரத்தார னவருக்குள்‌ 
38. ளே யாதா மொருவர்‌ விகாதம்‌ பண்ணினவர்‌ யாவரோ 
39. அவர்கள்‌ குருமொழி மரந்த சிஷன்‌ எந்த தோஷத்தி 

40. 


லே வங்கிகள்‌ அந்த தோஷத்திலே போவார்கள்‌ a 


ன்பக்கம்‌ 


மேல்சேவூர்‌ செப்பேடு மு 


க்கம்‌ 


ன்ப 


K) 
© 
J 
69 
J 


செ 


௫ 
ட்ப 


MU 
a 


ல்சேவூர்‌ 


மே 


51. நெற்குப்பைச்‌ செப்பேடு . 
கார்காத்த வேளார்‌ நான்கு கரையினர்க்கு காணியாட்சி 


இது சிவகங்கை மாவட்டம்‌ திருப்பத்தூர்‌ வட்டம்‌ 
நெற்குப்பையைச்‌ சேர்ந்த திரு. பொய்யாமொழி என்பவரிடம்‌ உள்ள 


செப்பேட்டின்‌ நகலாகும்‌. 


சக வருடம்‌ 1389 (கி.பி 467 தமிழ்‌ வருடம்‌ தாரண (கி.பி1464) 
சொல்லப்படுகின்றன. இவை ஒன்றுடன்‌ ஒன்று பொருந்தி வரவில்லை. 
செப்பேட்டின்‌ காலம்‌ கி.பி 17 ஆம்‌ நூற்றாண்டாகக்‌ கருதலாம்‌. 


கார்காத்த வேளார்பட்டம்‌ 7, நத்தம்‌ 7057, குடிகாடு 1511, 
பிரமதேயம்‌ 21, தேவதானம்‌ 212 உள்ள பொன்னமராபதிப்‌ பகுதியின்‌ 
தலைமையிடமான ஒலியூரில்‌ கரைச்‌ சீட்டு 4 கரை புரையமார்க்கு 
காணியாட்சி முறைப்படி பிரித்துக்‌ கொடுத்த செய்தியை இச்‌ செப்பேடு 
குறிப்பிடுகிறது. நான்கு கரையினராக 1. மங்காத தேவன்‌ உள்ளிட்டார்‌ 
2. பாண்டியர்‌ தேவன்‌ உள்ளிட்டார்‌. 3.. நேதிராயப்புரை உள்ளிட்டார்‌. 
4. கண்டிய தேவன்‌ நகுலராயன்‌ உள்ளிட்டார்‌ ஆகியோர்‌ சொல்லப்‌ 
பட்டுள்ளனர்‌. 

இச்‌ செப்பேட்டு விவரம்‌ குடுமியான்மலை, பூலாங்குறிச்சி 
மலை, கன்னிமலை. பூவாலைக்குடி மலை ஆகிய இடங்களில்‌ கல்‌ 


வெட்டாகப்‌ பதியப்பட்டதாகவும்‌ குறிக்கப்பட்டுள்ளது. 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌:20. ரக்தாட்சி ஆண்டு ஆனித்‌ திங்கள்‌; பக்‌ 20-22, 
“நெற்குப்பை செப்பேடு” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ திரு. 
மா. செந்தில்‌ செல்வக்குமரன்‌. தொல்பொருள்‌ அலுவலர்‌. திருநெல்வேலி. 


13 


168 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
செப்பேடு 


1: உ ஸ்ரீ மகா மண்டல்லீசுபரன்‌ அரிய 

2. தள விபாடன்‌ பாசைக்கித்‌ தப்பூ மூவர 

3. mu கன்டன்‌ கன்டனாடு கொண்டு 

4. கொன்ட நாடு குடாதான்‌ பாண்டி 

5 மண்டலத்தார்‌ அசுபதி கெஷபதி நரபதி 

6. தேசு [வின்சு] நிய துரைச்சியபாரம்‌ ப 

7. ஸன்னி யருளாயி நின்ற சாலிக வாக 

8. ன சகாத்தம்‌ 1389 கு மேல்‌ | 

9. ச்‌ செல்லாயி நின்றென தாறுன ஷஹி 

10. அற்ப்பசி மாதம்‌ 17 தேதி சீய சோள Qab 
11. பீர வளர்‌ நாடாகிய கோனாடு pmo, 
12. லை சூள்ந்த பொன்னமராபதி [நா]ட்டில்‌ 
ட்‌ பொரு நல்லூரு ஆறை மங்கல[ட்டாற்‌] 

14. கிய பொன்னமராபதியில்‌ வரிசைலே 

15. அருக்கானி யாச்சிக்கி கற்த்தராகிய காருகா 
16. Ss வேளாளர்‌ பட்டம்‌ 76 நத்தம்‌ 7057 
17. க்கு குடிக்காடு 1511 க்கு விறுமத 

18. ஈயா 21 க்கு தேவதாயம்‌ 212 க்கு விறுமத 
19. டு 64 க்கு தலையூராகிய ஒலியூர்‌ கூத்தம்‌ கா 
20. ருக்காத்த வேளாளர்‌ கரைச்சீட்டுப்‌ போ 

21. ட்டுக்‌ குடுத்த கானியாச்சி யாவது வரிை 
22. ௪ இவ்வூருக்‌ கானியாச்சிக்கி கற்த்தன்னா 
23. & வந்த தெச்சினா பூமிக்கி கற்த்தனாகிய சே 
24. து காவல்ப்‌ புரையர்மற்‌ மன்னர்‌ வாள்‌ 


்‌ 2, களக்கோட்டை ராயன்‌ பட்டமானங்கா . 


31. நெற்குப்பைச்‌ செப்பேடு ` 169 


26. 
27. 
28. 
29. 
30. 
31. 

32. 
33. 
34, 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 
41, 

42, 
43. 
44, 
45, 
46. 
47. 
48. 
49. 
50. 


51. 


52. 


த்தார்‌ பாண்டியர்‌ தேவன்‌ னுள்ளிட்டார்க்கும்‌ 
நெதிராயப்‌ புரை உள்ளிட்டாற்கும்‌ கன்டி 
ய தேவன்‌ நகுலராயன்‌ னுள்ளிட்டாற்கு 

ம்‌ வீரமுடி காங்கய தேவன்‌ னுள்ளிட்ட 
med ஆ[க]கரை 4[க்கு] கரைப்‌ புரையர்மா 
ற்‌ மன்னருக்‌ குடுத்த கானியாச்சி யாவ 

து ராயமானிய ராயதுரையவகள்‌ சவு 

ந்திர பான்டியராசர்ப்புரி “ஏறி எல்லைக 
பட அலவை கல்‌ நட்டபடிக்கி கீள்‌ பாற்‌ 
க்‌ கெல்லை பாற்க்‌ குண்டு புள்ளையாரடியி 
ல்‌ கல்லுச்‌ சூலத்துக்கு நத்த பிஞ்சை 
க்கும்‌ மேற்க்கு தென்ம்பாற்க்‌ கெல்‌[லை] 
கொட்டை புறக்கிப்‌ படு பாறை புள்ளடி 
நிலை கல்லு கன்னாயிரபுரம்‌ செங்கல்‌ 
ஃபிஞ்சுக்கும்‌ வடக்கும்‌ மேல்பாற்க்‌ 

[க] ல்லை கீளக்‌ கோட்டை தலைவாசல்லு 
க்குக்‌ கிளக்கு வடபாற்‌ கெல்லை மத்தி 

ல்‌ படுபாறை புள்ளடி ச . . கடிச . . ரம்‌ 
நிலைகல்லுக்கும்‌ தெற்கு யிந்த நாங்‌ 
கெல்லைக்‌ குள்ளாகியது மன்னு மனை 
கோவில்க்‌ குளம்‌ யிடையில்‌ அம்‌ 

பலம்‌ உம்பளம்‌ யிந்த நாலுவகை 
ப்புரையர்‌ ஆண்டு கொள்ளுவது யிப்‌ 
படிக்கி குடுமிமலை கொத்தன்‌ வலக்‌ 
குறிச்சிமலை கன்னிமலை பூவாலைக்‌ 
குடிமலை பூலாம்குறிச்சிமலை ஆன்டி 


ரமடம்‌ கல்வெட்டு தாம்பூர சா 


~ தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


. தனம்‌ குடுத்தபடி கல்லு புல்லு பூமி 
. சந்திரன்‌ சூரியன்‌ உள்ளவரை 

. யில்‌ ஆள்வது யிப்படி 33 யூர்‌ நாட்ட 
. டு கணக்கு ஆறுகாத வட்டகைமூ 

. வேந்திர வேளார்‌ சொல்ப்படித்‌ தி - 

. Uy அளகிய நாயகி ஒலியவ 


௨ ள்‌ துணை ௨ 


32. திருவண்ணாமலைச்‌ செப்பேடு 


24 மனைச்‌ செட்டிகளின்‌ மடம்‌, நந்தவனம்‌: பராமரிப்பு 


கார்த்திகைத்‌ தீபத்‌ திருவிழாவுக்குச்‌ சிறப்புப்‌ பெற்ற தலமான 
திருவண்ணாமலையில்‌ 24 மனைத்‌ தெலுங்குச்‌ செட்டியார்கள்‌ 
சங்கத்தலைவர்‌ திரு பெ. கோவிந்தசாமி அவர்களிடம்‌ இச்செப்பேடு 
உள்ளது. 


37.5x20.2 செ.மீ. அளவும்‌ 850 கிராம்‌ எடையும்‌ உள்ள 
இச்செப்பேட்டில்‌ முன்பக்கத்‌ தலைப்புப்பகுதியின்‌ நடுவில்‌ சிவலிங்கம்‌, 
நந்தி உருவங்களும்‌ அவற்றின்‌ ஒருபுறம்‌ விநாயகரும்‌ மறுபுறம்‌ 
முருகன்‌ உருவமும்‌ கோட்டுருவமாகப்‌ பொறிக்கப்பட்டுள்ளன. 


இச்செப்பேட்டில்‌ சகவருடம்‌ 1544ம்‌ தமிழ்வருடம்‌ “ஜெய” 
வும்‌ குறிக்கப்பட்டுள்ளன. இவை முறையே கி.பி.1622 மற்றும்‌ கி.பி.1636 
ஆகியவற்றை ஒன்றுக்கொன்று முரணாகக்‌ குறிக்கின்றன. எழுத்தமைதி 
கொண்டு இச்‌ செப்பேட்டைக்‌ கி.பி 17 ஆம்‌ நூற்றாண்டு சார்ந்ததாகக்‌ 
குறிக்கலாம்‌. 


தொடக்கத்தில்‌ கிருதயுகம்‌, த்ரேதாயுகம்‌, த்வாபரயுகம்‌, கலியுகம்‌ 
ஆகிய நான்கு யுகங்களும்‌ அவற்றின்‌ கால எல்லையும்‌ குறிக்கப்பட்டு 
அண்ணாமலையார்‌. முறையே ஜோதியாகவும்‌. ரத்ன கிரியாகவும்‌, 
சொர்ண ரூபமாகவும்‌, சிவரூபமாகவும்‌ ஒவ்வொரு யுகத்திலும்‌ இருந்தார்‌ 
என்று சொல்லப்பட்டு அண்ணாமலைத்‌ தலத்தின்‌ சிறப்புகள்‌ 
சொல்லப்படுகின்றன. 


கல்வெட்டு இதழ்‌ 35, பக்‌ 5-10. திருவள்ளுவராண்டு 2023 ஆங்கீரச 
ஆவணித்திங்கள்‌ (1992 ஆகஸ்ட்‌). “திருவண்ணாமலைச்‌ செப்பேடு' என்ற 
தலைப்பில்‌ கட்டுரையாக எழுதியவர்‌ திரு. கோ. முத்துச்சாமி. 


கல்வெட்டாய்வாளர்‌. 


172 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
திருக்கோட்டு மகாரிஷியின்‌ திருத்‌ தொடையில்‌ 


பிறந்தவர்களாக 24 மனைச்‌ செட்டிகள்‌ பெருமைபடச்‌ சொல்லப்பட்டு 
அவர்கள்‌ பெற்ற விருதுகளும்‌. அவர்களது 24 மனைகளும்‌ 
சொல்லப்பட்டுள்ளன. இவர்கள்‌ ஒன்றிணைந்து திருவண்ணாமலையில்‌ 
24 மனையார்‌ தேசங்கா தர்ம மடம்‌, நந்தவனம்‌ ஆகியவை ஏற்படுத்தி 
வசந்தராய பண்டாரம்‌ என்பரை மடத்‌ தலைவராக்கியுள்ளனர்‌. மடத்தினை 
நிர்வகிக்கும்‌ செட்டியார்‌ பொறுப்பு வம்மிய கோத்திரம்‌ அண்ணாமலை 
செட்டியாரிடம்‌ ஒப்படைக்கப்பட்டது. 

மடம்‌, நந்தவனம்‌ நிர்வாகச்‌ செலவுகளுக்காக தலைக்கட்டுக்கு 
ஒரு பணம்‌. கல்யாண முகூர்த்தத்துக்கு ஒரு பணம்‌, பொதி ஒன்றுக்கு 
அள்ளுக்கால்‌ படி, மகமை ஒரு பணம்‌ வீதம்‌ கொடுக்க ஒப்புக்‌ 
கொண்டனர்‌. மேலும்‌ மடச்‌ செட்டியார்‌, சங்கீதக்‌ காரன்‌. மாணிக்கத்தாள்‌ 
(நாட்டியமகள்‌) விடுதி மாணிக்கத்தாள்‌ கலியானங்களுக்குப்‌ பணமும்‌, 
அள்ளு கால்படியும்‌ கொடுக்கச்‌ சம்மதித்துள்ளனர்‌. 


செப்பேடு 


1. ௨ அறுணாசலேயீஷ்பரர்‌ துணையாகவும்‌ உண்ணாமலை 
அம்மன்‌ து 

2. ணை ஸ்ரீஅகிலாண்ட கோடி பிறமாண்ட னாயகறாகிய 
A 

3. றுணாசலயீஷ்பரரை அரியயன்‌ அடியும்‌ முடியும்‌ தேடியும்‌ 

4. அரிதாகிய மனசுக்கெட்டாத அண்ணாமலையறாகிய கிரி 

5.  கெறையதா யுகத்திலே Dy லஷ்சத்து உய௮௧௯ முதல்‌ வ 

6. றைக்கு சோதி ரூபங்கொண்டெழுந்தறுளிய்‌ தெறெதா 

7. யுகத்தில்‌ ௨ We லஷ்சத்து. ௮0௨௯ முதல்‌ வரைக்கு நவ 

8. றத்தினகிரி சுரூபங்கொண்டெழுந்தருளிய்‌ துவாபு 

9. ரி யுகத்தில்‌ ௮ லஷ்சத்திய்‌ ௬௦௪௯ முதல்‌ வரைக்கு சொற்‌ 

10. ன ரூபங்‌ கொண்டெழுந்தருளிய்‌ கலியுகத்தில்‌ ௪ Way 

11. சத்து AWS முதல்வரைக்கு சிவாரூபங்‌ கொண்டெழுந் 

12. தருளிய்‌ யிப்படி யுகங்கண்ட தோறும்‌ வேறுவேறாகிய சுரூப 


32. திருவண்ணாமலைச்‌ செப்பேடு 173 


ங்‌ கொண்டெழுந்தறுளி யிருக்கிண்ட மகிமையே, பிற 
ம்மா விஷ்ண்ணு அடியும்‌ முடியும்‌ தேடுதர்க்கரிதா 

கிய மகாலிங்கமாய்‌ யெழுந்தருளிய அண்ணாம l 
லையார்‌ ரெண்டும்‌ பெயரெனை யுடைய ஷ்தலம்‌ தொ 
ன்னூத்தாரு பிறம்மா பூசை பண்ணிய ஷ்த்தலம்‌ கெ 
வுதம நிஷி ஆஷத்தினாங்‌ பண்ணிய ஷத்தலம்‌ அஷ்ட 
திக்கு பாலகர்‌ சந்திராதித்தர்‌ பூசை பண்ணிய ஷ்த்த 
லமாயுடைத்தாகிய தனியுரு திருவண்ணாமலை யென்‌ 
டும்‌ பெயரெனையும்‌ ஆதி அருபமாகிய சிதமாயி மத்திய 
வித்தான தெய்வ ரூபமான பருவதராசன்‌ புத்திரி ஆகி 

ய யீசுபரிக்கி அற்த்த பாகம்‌ அளித்த ஷத்தலம்‌ துற்க்‌ 
கைனாயகி அம்மன்‌ மயிடாசூரென வெண்ணு படிக்கு 
லிங்கம்‌ எடுத்து யீஸ்பரிக்கி அளித்த ஷ்‌.த்தலம்‌ வச்சிராங்‌ 
AS பாண்டியனுக்கு அனுக்கிறகம்‌ பண்ணிய ஷ்த்த 

லம்‌ நசையிலே யாவதும்‌ வசையிலே யாவதும்‌ ம 
னப்பூறுவமாக அருணாசல மெண்டும்‌ நினைக்க முத்தி 
தருவோமெண்டு அடைய அஷ்த்தம்‌ காட்டிய திருக்காற்‌ 
த்திகை தீபாறத்தினையில்‌ தெரிசினம்‌ பண்ணின er 
ன்பத்து னாங்கு லஷ்சம்‌ யோனி பேதமான சீஷரா 
சிகளுக்கும்‌ மோஷ்சம்‌ குடுக்கப்பட்ட ஷ்த்தலம்‌ சாலி 
யவாகன சம்வத்ஷத்தும்‌ BH mews Glo. வறுஷத்து 
க்கு மேல்‌ செல்லா நிண்ட செய ஸ்‌ பிறட்டாசி மீ ௫ உ 
ரோகனி நஷ்த்திரம்‌ சதுர்த்தெசி சொக்கிறவாற னாள்‌ தி 
ருக்காஞ்சிபுரம்‌ யேகாம்பரனாதர்‌ திருக்கோட்டு மகா 

நிஷி தேவி தேவர்‌ யிருவர்‌ காமாஷ்சி கமலைபதி காமா 
ஷி சிவத்தினால்‌ வந்த கன்னாலத்தார்‌ திருக்கோட்டு கத 
வறைகள்‌ குலத்தினுயர்ந்ததோர்‌ திருக்கோட்டு ம 

காறிஷி திருத்தொடையில்‌ பிறந்தோர்‌ சமைய ஏகா 


174 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
லாகலன்‌ சங்கீத லோலா சமைய உத்தநன்டா சமை 
ய தும்ம பிறமத்தார்‌ சமைய னாளியணள்‌ சமைய கோ 
லாகலா உத்தமற்கள்‌ உச்சித வீரப்பண்ணர்‌ சத்தியஅரி 
ச்சந்திரன்‌ அவதாரக்‌ குடையிலும்‌ கணக்கிலும்‌ வெத்தி 
லும்‌ பெரியோர்‌ குணமுடைய மனயதயிரிய தேவனுகா 
பக்கம்‌ 
தேவனி கேசர சமையத்தோர்‌ கண்ட கணக்கத்தார்‌ மாலை 
மார்பர்‌ சிங்க கொடித்தலைவர்‌ யொங்காளி பட்டவற்‌ 


த்தனர்‌ குஞ்சரம்‌ வெண்ண வர்‌ ராயசமுக்கம்‌ வெண்‌ 


. -ணவர்‌ சக்கரைக்‌ கோட்டை கெளிச்சவர்‌ வெள்ளை 


வட்டக்குடை வெண்ங்கரி வெண்ங்‌ கொடி வெள்ளை வெ 
ன்ஞ்‌ சாமரம்‌ விசைய கோலாகலர்‌ தச்சுரூட்டி ஆல 
வட்டம்‌ பகல்‌ தீவட்டி பஞ்சவிருது விருதுகள்‌ பிடித்தவர்‌ 


மது பானை பால்‌ பானை ஆனதும்‌ மாட்டுத்‌ தலை மான்‌ 
தலை 


ஆனதும்‌ திருக்காஞ்சிபுரம்‌ காமாச்சி அம்மன்‌ வரப்பிறசா 
தத்தினால்‌ வந்த மும்முடியவன்‌ வழமையவன்‌ வரசிவன்‌ 
கெஞ்சி வங்கிஷவன்‌ மக்கிடவன்‌ சொற்பனவன்‌ எடு 
க்கவயன்‌ தரிச்சுவன்‌ கையிறவன்‌ குதிரை வல்லவன்‌ 
தவிலையவன்‌ நெட்டையவன்‌ கவிலவன்‌ கொலவன்‌ 
வெலிவங்கிஷவன்‌ TET _தவன்‌ பலிதயவ 

ன்‌ கெந்தியவன்‌ வருமயவன்‌ கொற்கவன்‌ கோட்டை 
யவன்‌ சூரியவன்‌ கெடிகிரியவன்‌ யிவர்கள்‌ யிரு 
வத்துனாலு மனையார்‌ பூலோக கயிலாசம்‌ திருவண்ணா 
மலை அறுணாசலீஷ்பரர்‌ உண்ணாமுலை அம்மன்‌ 
சன்னிதானத்திலெ யிருவத்து னாலு மனையார்‌ 
தெலுங்கர்‌ தற்ம மடம்‌ னந்தவானம்‌ இயிதுதற்ம 


மங்களுக்கு னாங்கள்‌ அனவரும்‌ கூடி வசந்தராய 


92. திருவண்ணாமலைச்‌ செப்பேடு. 175 


67. 
68. 
69. 
70. 


71. 


72. 
73. 
74. 


75. 


76. 
77. 

78. 
79. 
80. 
81. 

82. 
83. 
84. 
85. 
86. 
87. 


88 


89. 


90. 


91. 


பண்டாறத்தை நிற்ன்னையம்‌ பன்னி வச்சோம்‌ 

யிதுக்கு மடம்‌ நந்தவானம்‌ உள்பட தலைக்கட்டு 
ஒன்னுக்கு ஷம பணம்‌ உ கலியாணத்துக்கு முகுற்த்த 

ம்‌ ஒன்னுக்கு பணம்‌ a பொதி ஒன்ணுக்கு அள்ளுகால்‌ 
படி ௨ மகமை பணம்‌ அக்கால a செட்டியாற்கு பொதி 
ஒன்னுக்கு ௨ பணம்‌ மா a கலியாணத்துக்கு பணம்‌ & a 
சங்கீதக்காறனுக்கு கலியாணத்துக்கு பணம்‌ & உ கட்டு காணி 
க்கை பணம்‌ sa மாணிக்கத்தாளுக்கு கலியாணத்துக்கு பணம்‌ 
கஉ 

விடுதி மாணிக்கத்தாளுக்கு கலியாணத்துக்கு பணம்‌ அரை 
௨ 

பொதி ஒண்ணுக்கு அள்ளு கால்படி யிந்த படிக்கி 

னாலு சமுத்திரம்‌ உள்பட யிருக்கப்பட்ட யிருவத்துனா 

லு மனையாரும்‌ சந்திர சூரியாள்‌ உளமட்டுக்கும்‌ 

தற்மம்‌ பண்ணிகுடுத்தது யிதுக்கு ஆதாமொருத்தர்‌ 
கன்னாலே பாத்து காதினாலே கேட்டு யிந்த தற்மத்து 


“க்கு யாதமொருத்தர்‌ ஆத்தா குத்தம்‌ ஆகாத்தியம்‌ பண்ணி 


னால்‌ காசியிலே கெங்கைக்‌ கறையிலே காறாம்‌ பசுவை 
கழுத்தறுத்த பாவத்திலேப்‌ போகவும்‌ கோவத்தி பிறம 
மத்தி செய்த பாவத்திலே போக கடவேனாகவும்‌ அன்‌ 
ணாமலையார்‌ உண்ணமுலை அம்மன்‌ துணை ஆகவும்‌ 
உ யிந்ததற்மம்‌ நடபிக்குவார்கள்‌ உத்திர கோத்திரமாயி 


யிருக்க வேணும்‌ சிவமயம்‌ 2 ராம செயம்‌ ௨௨௨ 


. யிந்ததற்மம்‌ நம்ப ௨௰௪ மனை க்கு செட்டியாறாகிய வம்மிய 


கோ 
த்திறம்‌ அண்ணாமலை செட்டியார்‌ வசம்‌ ஒப்பிச்சோம்‌ அவக 


யி 


ந்த தற்ம விசாறணை பாற்க்குறது அவருக்கு வரத்தினை 
பனமு 


ம்‌ அள்ளுபடிவும்‌ வெகுமதியும்‌ நடவிக்குறதுக்கு செயம்‌. 


A 


திருவண்ணாமலை செப்பேடு முன்பக்கம்‌ 


திருவண்ணாமலை செப்பேடு பிளன்பக்கம்‌ 


33. சேடப்பட்டி செப்பேடு — 


அம்பலக்காரர்‌ மடம்‌ ஏற்படுத்தி அதன்‌ பண்டாரத்துக்குக்‌ 
கொடுத்த பட்டயம்‌ 


இச்செப்பேடு மதுரை மாவட்டம்‌ சேடப்பட்டியில்‌ உள்ள 
அம்பலகாரர்‌ மடத்தில்‌ உள்ளது. 

32 x 10.5 செ.மீ அளவும்‌ 626 கிராம்‌ எடையும்‌ உள்ளது. 
செப்பேட்டின்‌ மேல்பகுதி மூன்று வளைவுகள்‌ உடைய இதழமைப்பும்‌ 
நடுவிதழில்‌ துளையுமுள்ளன. முன்பக்கம்‌ செப்பேடு ஐந்து 
கட்டங்களாகப்‌ பிரிக்கப்பட்டு அதனில்‌ புடைப்புச்‌ சிற்பங்கள்‌, 
வார்க்கப்பட்டுள்ளன. பின்பக்கத்தில்‌ தொடங்கி 19 வரிகளும்‌ உருவங்கள்‌ 
இட மின்மையால்‌ மீண்டும்‌ முன்பக்கத்தில்‌ உருவங்களிடையே '9 
வரிகளுமாக வாசகம்‌ 28 வரிகளில்‌ உள்ளது. மேலும்‌ இடமின்மையால்‌ 
செப்பேடு முற்றுப்பெறவில்லை. 

முன்புறம்‌ உள்ள உருவங்களின்‌ விவரம்‌: முதற்‌ கட்டத்தில்‌ 
சூரியர்‌ சந்திரன்‌ உருவங்களின்‌ இடையே இடம்புரி விநாயகர்‌ உருவம்‌ 
உள்ளது. இரண்டாவது கட்டத்தில்‌ வலது பகுதியில்‌ மயில்‌ மீதமர்ந்த 
முருகன்‌ உருவமும்‌. இடது புறத்தில்‌ பத்மாசன மிட்டு அமர்ந்த 
தேவியின்‌ உருவமும்‌ அதன்‌ கீழ்‌ காளாஞ்சி, பணிக்கம்‌ முதலிய 
பரிகலன்கள்‌ உள்ளன. மூன்றாவது கட்டத்தில்‌ குதிரையின்‌ மீது வீசும்‌ 
நிலையில்‌ ஈட்டியுடன்‌ விரைந்து செல்லும்‌ மன்னன்‌ உருவமும்‌, 
அதன்பின்‌ பணியாள்‌ இடையில்‌ வளைதடியுடன்‌ மன்னனுக்கு குடை 
பிடித்த நிலையிலும்‌ காட்டப்பட்டுள்ளது. நான்காவது கட்டத்தில்‌ 
வீரன்‌ இடுப்பிலும்‌ வலது கரத்திலும்‌ வளைதடி கொண்டும்‌ இடதுகையில்‌ 
வீசும்‌ நிலையில்‌ ஈட்டிகொண்டும்‌ காட்டப்பட்டுள்ளான்‌. அவனது 
பின்னபுரம்‌ ஒருவீரனும்‌ முன்னதாக வளைதடிகள்‌ இரண்டு பறந்துவரும்‌ 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.49. தாது ஆண்டு தை-மாசித்‌ திங்கள்‌ (1997 ஜனவரித்‌ 
திங்கள்‌! பக்‌.27-30. “சேடப்பட்டி செப்பேடு” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக 


எழுதியவர்‌ திரு. மா. சந்திரமூர்த்தி, பதிவு அலுவலர்‌. சென்னை. 


33. சேடப்பட்டி செப்பேடு ; : 179 
நிலையிலும்‌ உள்ளன. ஐந்தாவது கட்டத்தில்‌ இருகாளைகள்‌ பூட்டிய 
ஏர்கொண்டு உழும்‌ உழவனின்‌ உருவம்‌ உள்ளது. 

செப்பேட்டில்‌ கலிவருடம்‌ 4788ம்‌ (கி.பி.1687) தமிழ்‌ வருடம்‌ 
“யுவ” (கி.பி.1695) வும்‌ உள்ளன. ஒன்றுக்‌ கொன்று பொருந்தி வராத 
நிலையில்‌ இச்செப்பேடு கி.பி.17ஆம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியில்‌ வார்த்து 
எழுத்துப்‌ பொறிக்கப்பட்டது எனலாம்‌. 

நெடுங்குள நாட்டு ஆலங்குளமான, பெரியகுளத்தைச்‌ சேர்ந்த 
தாமரைக்குளம்‌. சேடப்பட்டி, மேல்மங்கலம்‌, வடுகர்பட்டி, அழகிரி 
நாயக்கன்பட்டி ஆகிய ஊர்களில்‌ உள்ள காத்தான்‌ அம்பலம்‌, தம்பான்‌ 
அம்பலம்‌. குஞ்சாய அம்பலம்‌ ஆகியோர்‌ வழிவந்தவர்கள்‌ ஒன்று 
கூடி, மடம்‌ ஒன்று ஏற்படுத்தினர்‌. அம்மடத்தலைவராக பாணி பார்த்திப 
அரையன்‌ மகன்‌ சங்கரமூர்த்தியை அமர்த்தி அவருக்கு வருவாயாக 
வர்த்தனை தானியம்‌. ஏழு கலம்‌. கலியாணம்‌ ஒன்றுக்கு நாலுபடி 
அரிசி, அன்னிக்‌ குடிக்கு மூன்று பணம்‌ ஆகியவை வழங்குவதாகப்‌ 
பட்டயம்‌ எழு-திக்‌ கொடுத்துள்ளனர்‌. செப்பேட்டின்‌ முதல்‌ 12 வரிகளில்‌ 
அம்பலக்காரரின்‌ சிறப்பு சொல்லப்பட்டுள்ளது. 
செப்பேடு 
பின்‌ பக்கம்‌ 

1.  சுபத்திசிறீமன்‌ தாலிக்கு வேலி தளந்தவர்‌ தாபரம்‌ அஞ்சனங்‌ 
காற்கும்‌ அடை 
2. sem காத்தான்‌ செங்காவிக்‌ கொடியுடையோன்‌ காவிக்‌ 


குடையுடையே 

3. என்‌ காவிச்‌ சிவிகையுடையோன்‌ அரவணியரனார்‌ ரகத்தில்‌ 
வேர்வை கரமது 

4. வாங்கி காசி மேலுட னிலவணிச்சடை யுள்ளானித்த 
புத்திரராகிய ச 

5. ங்கு சேர்படை வெண்சாமரையுடன்‌ துலங்க யிவர்‌ சுளுபமாய்‌ 
வன்த வ 

6. ரிகல்‌ மிகத்‌ தோன்றி யிலமுகிலெனுங்‌ கச்சியர்‌ நகரி 


காவலராகிய காவல 


180 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
7. . ரீட்டிக்கு மாலை யெதுத்தே யிட்டவர்‌ மட்டில்லாச்‌ சேனையை 
சோட்‌ ; 
8. டையால்‌ வென்றவர்‌ வேளமும்‌ பரியிமிகுந்திடு முன்னாள்‌ 
சோழனை 
9. அன்று துலங்கக்‌ கட்டி முறைப்பாடு வெட்டி முறியக்‌ குத்தி 
பிற்ப்பாடு வெ 
10. ட்டிப்‌ பேர்‌ பாடிய தராசுரவனை யுதுரம்‌ படையற வெட்டும்‌ 
தரவிட்டிகமுள்ள சஹா 
11. ய வீரர்‌ வெள்ளைக்‌ குடைக்கும்‌ வெண்‌ சாமரைக்கும்‌ கள்ளவே 
வாய்த்த பெருமான்‌ வா 
12. ழி வாழி வையகம்‌ வாழி ஊழிகாலம்‌ உகந்திட வாழியே 
என்ற கலியுக சகார்த்தம்‌ ௪௯ 
13. எ௱௮ய௮ ன்‌ மேல்‌ செல்லா நின்ற யுபஹூட அனி மீ-யரு 
உ நெடுங்குள நாட்டாலங்குளமா 
. 4. ன பெரியகுளத்திற்‌ சேர்ந்த தாமரைக்குளம்‌ சேடர்பட்டி 
மேல்மங்கலம்‌ வடுகர்பட்‌ 
15. டி அழகிரினாயக்கன்பட்டி இவடத்திலுண்டாகிய 
அம்பலகாறரில்‌ காத்தானம்பலகாற 
16. ன்‌ தாம்பான!ா)ம்பலகாறன்‌ குஞ்சாயம்‌ பலகாறன்‌ 
காரனம்பலகாறன்‌ இவர்கள்‌ (௨) 
17. ஸண்டாகிய உறவின்முறை பவன அம்பலகாறனை வோரும்‌ 
இன சம்மதமாய்‌ மடவா(லைய 
18. முண்டு செய்து பாணி பார்த்திபவனரைய னவர்கள்ப்‌ புத்திரன்‌ 
சங்கரமூர்த்திப்‌ பண்டாரத்து 
19. க்குப்‌ பட்டையங்‌ கொடுத்தபடி இற்றைனாளிந்த மடபதிக்கு 
வருத்தினை எருக 
முன்பக்கம்‌ 
20. தவசம்‌ க G@Hv அன்னிக்குடிக்கு ௩ பணமும்‌ கலியா 
2. ஸணத்துக்கு னாலு -படியரிசியுமென்று 


33. சேடப்பட்டி செப்பேடு 181 


22. உறவின்‌ முரையாரனைவே 

23. mA கூடி கையெழுத்திட்டு பட்டையமு 
24. குடுத்தோம்‌ அந்தப்ப 

25. டிக்கு வாங்கி கொண்டு மடவாலையம்‌ 
26. வளம்‌ பண்ணிக்‌ கொண்டு சுகதிலே 

27. இருக்கவும்‌ இந்தத்‌ தன்மத்துக்கு யா 


28. தாமொருவனகுதம்‌ நினைச்ச பெயர்‌ கெங்கை* 


* செப்பேடு முற்றுப்பெறவில்லை 


சேடப்பட்டி செப்பேடு 


34. ஆழ்வார்‌ பேட்டை செப்பேடு 4 


பஞ்சவாத்யக்காரரின்‌ தலைவருக்கு மரியாதைச்‌ 


சிறப்புக்கள்‌ 


சென்னை ஆழ்வார்பேட்டையில்‌ உள்ள திருமதி லில்லி 


விஜயராகவன்‌ சேகரிப்பில்‌ உள்ளது. 


33%16 செ.மீ அளவும்‌ 790 கிராம்‌ எடையும்‌ உள்ளது. 
முன்பக்கத்தில்‌ 5.5.செ.மீ அளவு வரை கோட்டுருவமாகச்‌ சிவலிங்கம்‌, 
அதன்‌ முன்னதாக தீபம்‌ ஒரு கையிலும்‌. மணி ஒருகையிலும்‌ கொண்டு 
வழிபாடு செய்யும்‌ அர்ச்சகர்‌, அவரது பின்புறமாக ஐந்து வகை 
இசைக்கருவிகளான தோல்கருவி, துளைக்கருவி, மிடற்றுக்கருவி, 
நரம்புக்‌ கருவி, கஞ்சக்கருவி ஆகியவை கோட்டுருவமாகப்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளன.செப்பேட்டின்‌ ஒரு சிறு பகுதி உடைந்துள்ளது. 


இச்‌ செப்பேட்டில்‌ சக வருடம்‌ 1655 (கி.பி.1733 கொல்லம்‌ 
908 (கி.பி.1732-33) தமிழ்‌ வருடம்‌ பிரமாதீச (கி.பி.1733) ஆகியவை 
குறிப்பிடப்பட்டுள்ளன. அரசர்‌ பெயர்‌ ஏதுமில்லை. இச்செப்பேடு 
கி.பி.1733ல்‌ வழங்கப்பட்டது எனலாம்‌. 


செப்பேட்டில்‌ முள்ளிநாடு, பாபநாசம்‌ ஆகியவை 
குறிக்கப்படுகின்றன. முள்ளிநாடு திருநெல்வேலிமாவட்டம்‌ 
அம்பாசமுத்திரம்‌ பகுதியாகும்‌. பாபநாசம்‌ அங்கு உள்ள நீர்வீழ்ச்சிக்குப்‌ 
பெயர்‌ பெற்ற இடமாகும்‌. கொல்லம்‌ ஆண்டு குறிப்பிடும்‌ மரபு 
தென்பாண்டி நாட்டு மரபாகும்‌. 


பாபநாசம்‌ இறைவன்‌ முன்பாக நாலு திசையைச்‌ சேர்ந்த 
நாகபாசத்தூர்‌ ஆகிய பஞ்சவாத்யக்காரர்கள்‌ அனைவரும்‌ கூடி 
வழிபடவந்தோர்‌, தலத்தார்‌, ஸ்தானத்தார்‌. தலைவர்கள்‌ முன்னிலையில்‌ 


கல்வெட்டு இதழ்‌ 60-61. சுபானு ஆண்டு ஆனித்திங்கள்‌ (2003 ஏப்ரல்‌) பக்கம்‌ 
38-41. “நாலுமுகநாக urejat செப்பேடு என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக 
எழுதியவர்‌ திருமா. சந்திரமூர்த்தி. துணை இயக்குநர்‌. சென்னை. 


34. ஆழ்வார்பேட்டை செப்பேடு-1 . 183 


அத்தாளநல்லூரைச்சேர்ந்த மாதவன்‌ பிள்ளை மகன்‌ anaes 
வினோதியார்க்கு “நாகபாசநரலங்கராயன்‌” என்ற பட்டம்‌ கொடுத்துச்‌ 
சிறப்பித்துள்ளனர்‌. பெரிய ஊர்களில்‌ உள்ள நாக பாசத்தார்‌ 
வருடந்தோறும்‌ பத்து பணமும்‌, சிறிய ஊர்களில்‌ உள்ளோர்‌ ஐந்து 
பணமும்‌. . தங்களிடையே நிகழும்‌ கலியாணங்களுக்கு ஒரு பணமும்‌, 
பிற சில சலுகைகளும்‌ கொடுப்பதாக முடிவு செய்து இச்செப்புப்‌ 
பட்டயம்‌ பாபநாசம்‌ இறைவன்‌ சன்னதியில்‌ எழுதிக்‌ கொடுத்துள்ளனர்‌. 
பஞ்சமா சப்த்தமான கருவிகள்‌ என்று முன்சொன்ன ஐந்து 
வாத்தியக்‌ கருவிகளும்‌ இச்செப்பேட்டில்‌ பெயர்‌ குறிப்பிடப்படுகின்றன. 
செப்பேடு வாசகம்‌ 
1.  சுபமெற்கீற்றி சுபத்திறி சாலிவாகன சகார்த்தம்‌ ஐ: 
2. ௫௰௫-ன்‌ மேல்‌ செல்லா நிண்ற கொல்லம்‌ ௩௱௮அக்கு 
பிறமாதிட்‌ 
சத ஹு உத்திராய்யனத்தில்‌ வசந்திருதுவால சித்திரைமா 
தம்‌ aa பூறுவ பட்சத்தில்‌ திறிதிகையும்‌ சுக்கிற வாரமு 
ம்‌ ரோகிணி நச்செத்திரமும்‌ சுபயோக சுபகரணமும்‌ 


3 

4 

5 

6. பெற்ற இற்றனாள்ச்‌ செய்த நாகபாசத்தார்‌ சாதன 

7. மாவது முள்ளிநாட்டு அத்தாளநல்லூரிலிருக்‌ ' 

8. கும்‌ மாதவன்‌ பிள்ளை மகன்‌ வீரபத்திர வினோதியாருக்‌ 

9. கு நாலு முகத்திலே யிருக்கிற நாகபாசத்தாரும்‌ 

10. சாதனம்‌ யெளுதிக்‌ குடுத்த பரிசாவது இற்றனாள்‌ பா 

11. வனாசத்திலே கத்தாக்கள்‌ எளுந்தருளியிருக்கிற 

12. போது நாலு முகத்திலே நாகபாசத்தாரும்‌ கத்தா 

13. க்கள்‌ ஏவினவாரு சுவாமியைக்‌ காணவந்த பெரும்‌ கத்‌ 

14. தாக்களு சமுகத்திலே காத்திருக்கிற நாகபாசத்தாரும்‌ சகல 
15. ரங்‌ கூடி பாவனாச சுவாமி சன்னிதானத்திலே தான 

16. த்தார்‌ தலத்தார்‌ முன்பாக வீரபத்திர வினோதியார்‌ தொளி 
17. லும்‌ பார்த்து பஞ்சமா சத்தமான தோற்க்‌ கருவி துளைக்கரு 
18. வி மிடற்றுக்‌ கருவி நரம்புக்‌ கருவி கஞ்சக்‌ கருவிக்குள்ப்பட்ட 


184 
19. 


20. 


21. 


22. 


23. 
24. 
25. 
26. 
27. 
28. 
29. 
30. 
31. 
32.. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 
40. 


41. 


42. 
43. 


44. 


45. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
நாக பாசத்தாரும்‌ நாகபாச நரலங்கராயனென்றுப்‌ பேரும்‌ 
குடுத்து பட்டம்‌ தரிபட்டமும்‌ கட்டி வெகுமானமும்‌ பண்ணிவி 
த்து கொலிசம்‌ போடுவிச்சு பட்டணப்‌ பிறவேசமும்‌ பண்ணி 
விச்சு பேரூர்‌ நாகபாசத்தார்‌ வருஷத்துக்குப்‌ பத்துப்‌ பத்து 
பண 
மும்‌ சிற்றூர்‌ நாகபாசத்தார்‌ வருஷத்துக்கு அஞ்சுபணமும்‌ 
நாகபாசத்தார்‌ (கலி) கலியாணத்துக்கு ஒரு பண. . . 
ண்ணுக்கு ஒரு பணமும்‌ பேர்‌ கொண்ட. . . 
மாணிக்க மிரண்டு பணமும்‌ மற்றபாக. . . 
கு ஒரு பணமும்‌ அரங்கேத்தத்துக்கு. . . 
ணமும்‌ பேர்‌ குடுத்த போது ஒரு. . . 
வந்திருந்த னாளைக்கு வரை. . . 
க்கும்‌ சாப்பாடு பாக்கு வெற்றிலையும்‌ இந்த 
ப்படிக்கு நாகபாசத்தார்‌ சகலரும்‌ கூடி பா 
வனாசத்திலே பட்டையம்‌ எழுதி குடுக்க கட்‌ 
டளையிட்டோம்‌ நாகபாச நரலங்‌ கராயனு 
க்கு இந்தப்‌ படிக்கு பஞ்சமா சத்தமான தே 
ஈற்க்‌ கருவி துளைக்‌ கருவி மிடற்றுக்‌ கருவி 
நரம்புக்‌ கருவி கஞ்சக்‌ கருவிக்குள்ப்‌ பட்ட 
நாகபாசத்தாரும்‌ பாத்திரபேணங்கமு 
ம்‌ அபிமாணிச்சுக்‌ கொண்டு மாதா பிதாக்‌ குருவு 
க்கு புண்ணியமாக தியாகம்‌ குடுத்து வருவாராகவு 
ம்‌ இந்தக்‌ காரியத்துக்கு விக்கினம்‌ பண்ணினவர்கள்‌ 
கெங்கை கரையிலே காராம்‌ பசுவைக்‌ கொன்ற 
தோசத்திலே சிறிசத்தி பிறமசத்தி பண்ணின தோ 
சத்திலே போவாராகவும்‌ இந்த காரியத்து 
க்கு அனுகூலம்‌ பண்ணினபேர்‌ அசுவமே 


த யாகம்‌ பண்ணின பலத்தை யடைவாராகவும்‌ இந்‌ 


34. |. ஆழ்வார்பேட்டை செப்பேடு-1: 185 


46. 
47. 


தப்‌ படிக்கு வடமுகம்‌ தென்முகங்‌. ps மேல்‌ 
முகம்‌ நாலுமுகத்திலே யிருக்கிற நாகபாசத்தாரு 
ம்‌ தானத்தார்‌ தலத்தார்‌ சகலரும்‌ கத்தாக்கள்‌ மு 
ன்ம்பாக சொல்ல இந்தப்‌ பட்டையம்‌ எழுதினே 
ன்‌ கலியுகத்து மெய்ய வாத்தியார்‌ மகன்‌ சொக்க 
னாதன்‌ எழுத்து ௨ பாபனாச்சுவாமி உலகம்மன்‌ 


துணை உ. 


செப்பேட்டின்‌. வலது கீழ்ப்பகுதி சற்றே உடைந்துள்ளது. எனவே அவ்வரிகள்‌ 
புள்ளியிடப்பட்டுள்ளன. 


35. கோடியக்காடு செப்பேடு. 


பூசைக்காணி, தேவதானம்‌, தேவர்பணி உரிமைகள்‌ 
கொடுத்தது 


நாகப்பட்டினம்‌ மாவட்டம்‌ வேதாரண்யம்‌ வட்டம்‌ 
கோடியக்காட்டில்‌ உள்ள திரு டி.ஆர்‌ ஆர்‌.வி. சாமி என்ற திரு 
வேதநாயகம்‌ முதலியாரிடம்‌ இச்செப்பேடு உள்ளது. 


20x33 செ.மீ அளவுடைய இச்செப்பேட்டில்‌ முன்பக்கம்‌ 46 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 39 வரிகளுமாக 85 வரிகளில்‌ வாசகம்‌ உள்ளது. 


செப்பேட்டில்‌ சகவருடம்‌ 1208 (கி.பி.1286) கலி ஆண்டு 
4374 (கி.பி.1273 தமிழ்‌ வருடம்‌ “ஜய' ஆகியவை குறிக்கப்பட்டுள்ளன. 
கோயில்‌ திருப்பணி செய்ததாகப்‌ பொதுவாக ஸ்ரீராஜராஜேந்திர சோழ 
ராஜாக்கள்‌ குறிப்பிடப்படுவது தவிர செப்பேட்டின்‌ காலத்திய மன்னர்‌ 
பெயர்‌ இல்லை. செப்பேட்டின்‌ எழுத்தமைதி 18ஆம்‌ நூற்றாண்டினதாகக்‌ 
கொள்ளலாம்‌. இந்நூற்றாண்டில்‌ “ஜெய” வருடம்‌ 1714 மற்றும்‌ 1774 ல்‌ 
வருகிறது. இவ்விரு ஆண்டுகளில்‌ ஒன்றாக இச்செப்பேட்டின்‌ காலத்தைச்‌ 
சொல்லலாம்‌. 


, இச்செப்பேடு - திருக்காளஹஸ்தியைச்‌ சேர்ந்த 
சைவசிகாமணியான வயிரவநம்பியாபிள்ளை பொன்னம்பியார்க்கு 
திருவாசி என்ற கிராமமும்‌ திருக்கோடீஸ்வரர்‌ கொழக கோயில்‌ பூசை 
உரிமையும்‌, தேவதானம்‌. தேவர்‌ பணிகளும்‌ அக்கோயில்‌ 
ஆதிசண்டேஸ்வரர்‌ பெயரால்‌ பட்டயமாகக்‌ கொடுக்கப்பட்டதைக்‌ 


குறிக்கிறது. ஆதிசேது மடத்து முதலிகள்‌. மாகேஸ்வரர்‌, கோயிலார்‌, 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.47, தாது ஆண்டு ஆனி - ஆடித்திங்கள்‌ (1996 
ஜூலைத்‌ திங்கள்‌) பக்கம்‌ 1-8. *கோடியக்காடு செப்பேடு” என்ற தலைப்பில்‌ 
கட்டுரையாக எழுதியவர்‌ திரு. நடன காசிநாதன்‌. இயக்குநர்‌. தொல்பொருள்‌ 
ஆய்வுத்துறை. சேகரித்தவர்‌ திரு. ஆர்‌. நாராயணன்‌. இளநிலைப்‌ பொறியாளர்‌. 
தஞ்சாவூர்‌. 


35. கோடியக்காடு செப்பேடு 187 


அரசினர்‌ (ராசகரம்‌, அஞ்சுதேசத்து பரிகல சனங்கள்‌ ஆகியோர்‌ 
கோடீஸ்வரர்‌ கோயிலில்‌ கூடி எடுத்த முடிவாக இவ்வுரிமை சொல்லப்‌ 
படுகிறது. கடற்கரைப்‌ பகுதி ஆதலால்‌ தீவுகள்‌ திட்டுகள்‌ உப்பளங்கள்‌, 
சேதுசாலை சேதுமடம்‌ முதலியவை சொல்லப்படுகின்றன. 


செப்பேடு 


t: 


ஸ்வஸ்தி ஸ்ரீசாலிவாகன சகாப்புதம்‌ 1208 கலியுகாத்தம்‌ 4374 
இதின்மேல்‌ செல்ல 

T நிண்ட ஜய ஹு வ்ருஷபமாகிய வைய்யாசி மாதம்‌ 182 
பூர்வபக்ஷத்து ஆதிவாரமும்‌ த்ரி 

தியெயும்‌ ரேவதி நக்ஷத்திரமும்‌ பெத்த புண்ணிய தினத்திலே 
ஸ்ரீராஜராஜேந்த்ர சே 

£ஈஷராஜாகள்‌ சுபஸ்ரீ சக்ரவத்திகள்‌ திருப்பணி கொண்டருளிய 
ஸ்வ 


ஸ்திஸ்ரீ திருகோடீச்வாக்‌ கொழக கோவில்‌ ஆதிசண்டேரசுர 


தேவர்‌ திருவாயி மலருந்தருளிட்ட செயிதபடித்‌ திரு ஆதி 
சேது 


மடத்து முதலிகளும்‌ மாகேசுரரும்‌ தானந்தாரும்‌ ராசகர 
மும்‌ அஞ்சு தேசத்து பரிகல செனங்களும்‌ நிறைவற நினந்து 
கு 

றைவரக்‌ கூடி ஆதிசேது கோடீசுரசுவாமி சன்னி 
தியில்‌ தீற்த்த மண்டபத்திலேக்‌ கூடி இருந்து 

திருவாசி கிறாமம்‌ சையிவரில்‌ அளித்த திருக்காள 
ஹஸ்தி ஊர்உடைய சைவாராயார்‌ சைவேத்‌ 

திர சைவ சிகாமணி ஆகிய ஸூத்ரர்‌ அதிகா 

ரி கெவுதம கோத்திரர்‌ ஆகிய வயிரவ நம்பி 

யார்‌ பிள்ளை பொன்னம்பியாருக்கு 

உதக தான பூர்வமாக பண்ணிக்குடு 

த்த திருவாசிக்‌ கிறாம்மத்துக்கு திருமுகப்‌ ப 

ட்டையம்‌ தாங்களித்து தாங்கள்‌ இதுவை 


ரயும்‌ தரணி முழுதுடைய உம்ப வளனா 


188 l : தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


20. ட்டு குண்ணூர்‌ னாட்டு சுவாமியார்‌ திருக்கோ 

21. டீசுரன்‌ கொழககோவிலுடைய னாயனார்‌ 

22. கோவிலில்‌ எங்களிதான பூசைக்‌ காணியு 

23. b தேவதான தேவகற்மமும்‌ தங்களுக்குக்‌ கட்டளை 

24, யிட்டபடியினாலேத்‌ திருக்காமிநம்பி முன்னாண்‌ 

25. டப்டிக்கி ராட்டகேசடந்த மூனுவட்டத்து பூசை காணிய்‌ 

26. யி தமக்கு தானபூறுவமமாக குடுத்தபடியினாலே கொத்து 

27. க்கு நடந்து வரும்படி ஆலையத்துக்கு மேற்கு னாற்‌ Qama 

28. லைக்கு உள்ப்பட்ட நிலமும்‌ தீவுதிட்டுக்களும்‌ கொ 

29. ழக கோவிலுக்கு காற்புவனத்தில்‌ ஆலையத்துகு தெ 

30. க்கு சேதுசாலைக்கு மேற்க்கு காத்தானோடை வய்க்கா 

31. லுக்கு வடக்கு மேற்க்கு அஞ்சதாட்சி பெண்பிள்ளை 

32. திடலுக்கு கெழக்கு வடக்கு அய்யனார்‌ கோவில்‌ சன்ன 

33. திக்கு தெக்கு னாங்கெல்லைக்கு உள்ப்பட்ட நிலமும்‌ 

34. தோப்பு துரவும்‌ இதின்‌ மேற்க்கு சிறுதலைக்காட்டுத்‌ தீவும்‌ 

35. முதலாகிய அளத்தி குள பலதீவும்‌ இதின்‌ கிழக்கு சீராம 

36. ன்‌ தீவும்‌ இதின்‌ வடக்கு கொழகர்‌ கட்டளை நிலமும்‌ தே 

37. ஈட்டத்‌ துரவும்‌ இந்தக்‌ கிறாமங்களில்‌ உள்பட்ட நஞ்‌ை 

38. ச பிஞ்சை நிலமும்‌ தோட்ட தொரவும்‌ அரமனை ரொ 

39. க்க மோகினி னூறு பொன்னும்‌ உச்சவ Gorder 

40. னி அன்பது பொன்னும்‌ ஆகனூத்தன்பது பொன்‌ 

41. மோகினியும்‌ நிலமோகினியும்‌ தாமே அனுப 

42. வித்துக்‌ கொண்டு முன்னாள்‌ னாங்கள்‌ ஆண்டு நடத்‌ 

43. தி வந்தபடிக்கி கோ(ழிவில்த்துறை சேதுராயர்‌ முத 

44, லியார்‌ கணக்குபடிக்கு மோகினி திட்டம்‌ நடப்‌ 

45. ப்பித்துக்‌ கொண்டுக்‌ கொத்துக்‌ குண்டாகிய பரிகல 

46. செனங்களையும்‌ முன்னாட்படிக்கு நடப்பித்து கொ 
பின்பக்கம்‌ 


47. ண்டு இந்த தர்மத்தை பரிபாலனம்‌ பண்ணிக்‌ கொண்டு சந்தி 


35. கோடியக்காடு செப்பேடு — i 189 


48. 
49. 


50. 


51. 


52. 


53. 


60. 


61. 


62. 


63. 


64. 


நாதித்திய வரையும்‌ ஆண்டு அனுபவித்துக்‌ கொண்டு சுகத்தி 
லே இருக்க கடவறாகவும்‌ நம்பியாருக்கு மனை மான்யம்‌ 
ராசகரமும்‌ 

நாங்களும்‌ பண்ணிக்‌ குடுத்தபடிக்கி காற்புவனமாகிய கொ 
ழகர்‌ கோவிலில்‌ முன்‌ திருக்காமி நம்பி மனை மாளிகையும்‌ 
அ 

£ சந்திக்‌ காளமும்‌ ஆலை[ய]த்துக்கு தெற்கு அஞ்சு வேலி 
நிலமும்‌ சறுவ 

மானியமும்‌ அவ்மாணியத்துக்கு எல்லை ஆவன சன்னதி 
சாலைக்கு தெ 

ற்கு கோனான்னோடைக்கு மேற்கு காத்தானோடை 
வடக்காலுக்கு வடக்கு சேது 

சாலைக்கு கிழக்கு னாங்கெல்லைக்கு உள்ப்பட்ட நிலம்‌ 
நஞ்சையி பிஞ்சையி நில 

மும்‌ மேல்நோக்கிய மரமும்‌ கீனோக்கிய குளமும்‌ 
அனுபவித்துக்‌ கொண்‌ 

டு கோவில்‌ பூசைக்கு கும்ப றெத்தினம்‌ சொற்ன புழ்ப்பம்‌ 
முதலான 

சாறுவ சுவந்திரமும்‌ சம்வரிசி உண்டானது எட்டு லொரு 
பங்கும்‌ சமயல்‌ 

அன்ன முதலான சகலத்துக்கும்‌ மூனுலொரு பங்கும்‌ பத்திக்‌ 
கொண்டு ஸ்வஸ்தி 

ஸ்ரீ வுத்தமா பூறுமா [தமாரமடாதம்‌] பூசைக்கு மோகின ஆன 
நிலமானியம்‌ 

கழுக்கு சீராமன்‌ தீவு னாங்கொல்லைக்கு உள்ப்பட்ட நிலம்‌ 
வேலி m இந்த மூனு 

வேலி நிலமும்‌ அனுபவித்துக்‌ கொண்டு (இகஇ காவிதம்‌ 
ராம பாதத்துக்கு 

பூசை பண்ணிக்கொண்டு அதில்‌ உண்டாகிய லாபங்களும்‌ 
[ராமபாத] 

தேவராகிய பலதெளிக்‌ கோவில்களும்‌ அதுகள்‌ உண்டாகிய 
[லாபங்‌] 


190 


65. 


66. 


67. 


68. 


69. 


70. 


71. 


72. 
73. 
74, 
75. 
76. 


77. 


78. 


79. 
80. 


81, 


82. 
83. 
84. 
85. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
களும்‌ அனுபவித்துக்கொண்டு புத்திர பவுத்திரா பார[ம்‌] 
பரியமாக சந்திராதி 
த்தவரையும்‌ செல்லச்‌ சறுவமானியமாக அனுபவித்துக்‌ கொண்டு 
இந்‌ 
த காணிய்யித்தனாகி வித்து ஒத்துவச்சு ஆண்டு அனுபவித்துக்‌ 
கொ 
ள்ளக்‌ கடவராகவும்‌ பூசைக்கு லேகைப்படிக்கு உண்டானது 
திரு[முத 
ல்‌] பத்திக்‌ கொண்டு பூசை பண்ணி கொண்டு சுகத்திலே 
இருக்க கடவ 
ராகவும்‌ இந்த திருமுகப்‌ பட்டையத்துக்கு எழுத்துக்‌ குத்தம்‌ 
வாசகப்‌ பி 
ழை வரிமறாட்டம்‌ வெட்டுச்‌ செதுக்கு சொலப்பட்ட எக்குத்த 
மும்‌ குத்தமென்று- சொல்லக்‌ கடவதல்ல இப்படிக்கி திருமுக 
பட்டயம்‌ எழுதி குடுத்தோம்‌ பொன்னம்பியாருக்கு இந்த பட்ட 
யத்துக்கு ஹஸ்தலிகிதம்‌ இந்த படிக்கி வயிரவ தம்பி வேளா 
டியார்‌ எழுத்து இந்தபடிக்கி பல்லவராயவாடியார்‌ இந்‌ 
தபடிக்கி திருக்காமி நம்பி எழுத்து இந்தபடிக்கு 
சிதம்பரனாதவே 
லனா: சித்தர்‌ எழுத்து இந்தபடிக்கு கோவில்‌ அதிகாரம்‌ 
சேதுரா[ம] மு 
தலியார்‌ எழுத்து இந்தபடிக்கு கங்கணம்‌ ஆறு முகத்தா 
முதலிய 
ஈர்‌ எழுத்து இந்தபடிக்கி கோவில்‌ கொத்து சங்கர பிள்ளை 
எழுத்து இந்தபடிக்கி அறிவோம்‌ வேதவனம்‌ பூசை 
(பூசை சூரியமூர்த்தி நம்பியார்‌ எழுத்து இந்த பட்ட 
(பயம்‌ எழுதினம்மைக்கு மேல்படி குழக கே 
ஈவில்‌ சதாசிவர்‌ auld முதல்‌ எழுத்து இந்த திருமு 
க பட்டயம்‌ எழுதி முகிந்தது முத்தும்‌ கோடி 


வினாயகன்‌ துணை உ 


கோடியக்காடு செப்பேடு முன்பக்கம்‌ 


கோடியக்காடு செப்பேடு பின்பக்கம்‌ 


36. நந்தனூர்‌ செப்பேடு 
வேட்டுவர்‌ - கவுண்டர்‌ பட்டயம்‌ 


கரூர்‌ மாவட்டம்‌ கரூர்‌ வட்டம்‌ நந்நனூர்‌ கிராமம்‌ திரு ப. 
திருமலைசாமி கவுண்டரிடம்‌ இச்செப்பேடு உளளது. 


27x10 செமீ அளவுடைய இச்‌ செப்பேடு முன்பக்கம்‌ 24 
வரிகளும்‌ பின்பக்கம்‌ 27 வரிகளும்‌ கொண்டுள்ளது. முற்றுப்‌ 
பெறவில்லை. “அஞ்சூர்‌ பிரவேசம்‌” என்று இச்செப்பேடு 
தொடங்குகின்றது. 


செப்பேட்டில்‌ அடுத்தடுத்து மூன்று இடங்களில்‌, ஏவிளம்பி, 
மன்மத, விசைய ஆகிய தமிழாண்டுகள்‌ குறிக்கப்படுகின்றன. 
இச்செப்பேட்டின்‌ காலம்‌ கி,பி 18 ஆம்‌ நூற்றாண்டு என எழுத்தமைதி 
கொண்டு முடிவு செய்தால்‌ இவ்வாண்டுகள்‌ முறையே கி.பி 1777, 1775, 
1773 ஆகிய ஆண்டுகளில்‌ வந்தவையாகும்‌. 

அஞ்சூருக்‌ கவுண்டர்கள்‌ எனக்‌ குறிப்பிட்டு ஆட்பெயர்கள்‌ 
வேட்டுவன்‌, கவுண்டன்‌ என்ற பின்னொட்டுச்‌ சொற்களுடன்‌ கலந்து 
மாறி மாறி வருகின்றன. 


செப்பேட்டின்‌ நோக்கம்‌ என்ன? என்பது தெளிவாக இல்லை. 
பல்வேறு பெயர்களில்‌ நிலப்‌ பெயர்களும்‌ அவற்றின்‌ அளவு ஏலை/ 
ஏலகுழி 12.3 என்ற எண்களில்‌ ஒவ்வொரு திசையிலும்‌ 
குறிக்கப்பட்டுள்ளன. ஒரு இடத்தில்‌ “எல்லை தீருமானம்‌ பண்ணித்தந்த 
படி” என்றும்‌ மற்றொரு இடத்தில்‌ “மொஞ்சனூர்‌” தஞ்சமநெல்லூர்‌ 
எல்லைகொல்லை தீர்ந்த பிரகாரம்‌” என்றும்‌ மற்றொரு இடத்தில்‌ “மூன்று 


கல்வெட்டு இதழ்‌ எண்‌.33 பிரஜோற்பத்தி. ஆண்டு மாசித்திங்கள்‌ (1992 பிப்ரவரித்‌ 
திங்கள்‌) பக்‌ 13-19. “நந்தனூர்‌ செப்பேடு” என்ற தலைப்பில்‌ கட்டுரையாக 
எழுதியவர்கள்‌ திரு கோ. அர்ச்சுணன்‌ காப்பாட்சியர்‌. கரூர்‌. திரு இரா. 
ஜெயராமன்‌ இளநிலைக்‌ கல்வெட்டாய்வாளர்‌. தஞ்சை. 


194 தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1 
பேருங்கூடி அவசர அவசர நிமித்தியமாக வாங்கினது மூவாயிரம்‌ 
பொன்‌ வாங்கிக்‌ கொண்டு' ..“சம்மதிச்சு விட்டகாணி” என்றும்‌ 
சொற்றொடர்கள்‌ உள்ளன. 

செப்பேடு 


முதல்‌ பக்கம்‌ 


1. 


12. 


அஞ்சூரு பிரவேசம்‌ - சேரன்‌ சோளன்‌ பாண்டியன்‌ செட்டி 
சிவப்பிராமணன்‌ காலத்திலே ஏர்விளம்‌ 

பி ட.சித்திரை மீ உ௰ தேதி அஞ்சூரு கவுண்டர்கள்‌ 
பாண்டி வேட்டுவன்‌ சின்னபய்யக்‌ கவுண்டன்‌ காசிய 
கண்டி கவுண்டன்‌ சம்மந்த நாராயண புல்ல வேட்டுவன்‌ 
அந்துவ வேட்டுவன்‌ சின்னபய்யக்‌ கவுண்டன்‌ காசிய 

ப்ப கவுண்டன்‌ மோக்காளி வேடுவன்‌ க்ஷ கவுண்டன்‌ முன்னை 
வேடுவன்‌ அல்லாளிக்‌ கவுண்டன்‌ யி 
துக்கு எல்லை கொல்லைச்‌ சாறை எடப்பாழி கிளக்கு நெட்டு 
ஏலைக்குழி - 2 பெரும்பரப்புக்கு மேர்கா 

லே ஏலை குளி - க - அதுக்கு தெர்கே ஏலை குளி - ௧ 
- அதுக்கு மேர்க்கு அதைனோடே சேர்த்து அதுக்கு கிளக்கு 
வெங்‌ 

கம்புனோடே சேர்ந்து அந்த ஏலைக்குளிக்குத்‌ தெற்கு 
ஆமைக்‌ கல்லு - பாழிக்கு கிளக்கு அதுக்கு வடக்கு 
ஏலைக்குழி 

உ - அதுக்கு கிளக்கு கருங்கல்லுலே ஏலைக்குளி - 2 - 
அதுக்குத்‌ தெர்க்கு கரும்பாரையிலே ஏலைக்குளி - ௧ - 


அதுக்கு தெர்காலே ஏலை குளி - a - கீள்‌ பிரமதானத்து 


கீள்ம்‌ - மேற்குபுரம்‌ அஞ்சுனோடே சேர்ந்து ௮ 

துக்கு தெர்காலே ஏலை குளி - 2 - அதுக்கு தெர்காலே 
மாவலிங்கம்‌ பரப்புக்கு மேர்க்காலே ஏல குளி - : - அதுக்கு 
தெர்க்காலே ஏல குளி - உ - மேர்க்கு நெட்டு சம்பங்கனார்க்கு 
தெர்காலே ஏலகுளி - ௧ - அதுக்கு மேர்காலே பண்ணிகல்லு 
க்கி தெர்காலே பரப்பிலே ஏலை குளி - ௧ - அதுக்கு 
மேர்கு மயிலாடி பாறையிலே ஏலை குழி - உ - அதுக்கு 


36. நந்தனூர்‌ செப்பேடு 195 


13. 


18. 


20. 


21. 


23. 


24. 


பின்‌ 


மேல ஏல குளி - க - அதுக்கு மேர்காலே கரடிக்‌ காட்டிலே 
ஏல குளி - உ - அதுக்கு மேர்க்காலே கிடாத்தலை பாளி 
வெங்களத்து பள்ளம்‌ ஏலை குளி - க - அதுக்கு மேற்கு 
யுமை காழி கோயிலுக்கு வடக்கு புரம்‌ எல கு 

ளி - & அதுக்கு மேர்க்கு கண்ணுலி சேந்தான்‌ பாழியிலே 
ஏல குளி - ௨ - அதுக்கு மேர்கு புரச பாழியிலே 

ஏல குளி - க - அதுக்கு மேர்க்காலே சென்னய கல்லுலே 
ஏலகுளி ௩ அதுக்கு மேர்க்கு நெட்டு வடக்குபிரம்‌ 
வளுக்குப்‌ பாறையிலே ஏல குளி - க - அதுக்கு ஏணி 
பாளியிலே உல குளி - ௨ - அதுக்கு வடக்காட 
கரட்டுக்கு மேற்கு உலகுளி - ௨ - அதுக்கு வடக்காலே 
குளி - 2 - அதுக்கு வடக்குபுரம்‌ கருங்‌ கல்லுலே உல 
குளி- - - 

அதுக்கு கிளக்கு நெட்டு ஏல குளி - ௨ - அதுக்கு கிளக்கு 
வட்டப்‌ பாரையிலே கல்லு சாதநம்‌ போட்டிருந்து அதுக்கு 
கிளக்கு வெ 

டி சரம்பாளியிலே ஏல குளி - உ - அதுக்கு கிளக்கு புரச 
பாளியிலே ஏல குளி - உ - அதுக்கு மூக்கு பாலியிலே 
ஏல குளி 

உ சேரன்‌ சோளன்‌ பாண்டியன்‌ செட்டி சிவபிராமணன்‌ 
காலத்திலே அஞ்சூர்‌ கவுண்டரும்‌ எல்லை தீருமாந 

ம்‌ பண்ணி தந்த படினாலே புல்லை வெள்ள முன்மலயாரங்கி 
ரெங்கக்‌ கவுண்டன்‌ வெம்பனூக்‌ கவுண்டன்‌ 

வெம்ப வேடுவன்‌ யுத்தமலிங்க கவுண்டன்‌ முளை வேடுவன்‌ 
றாசாகவுண்டன்‌ கூடலூரு மாந்‌ை 

த படை வேடுவன்‌ வண்டி கவுண்டன்‌ வெங்கல னாட்ட 
சல்வி காளத்தி கவுண்டன்‌ குடையூ 


பக்கம்‌ 
ர்‌ புரைகிலா கவுண்டன்‌ கிளங்க நாடுத்‌ தஷ கவுண்டன்‌ 
புன்னம்‌ பூவாநி வேடுவன்‌ சேசுவராயன்‌ வெங்‌ 


196 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


34. 


35. 


36. 


37. 


38. 


39. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
கிராமத்து சம்மந்த நாராயன புல்லை வேடுவன்‌ காரைகுலம்‌ 
சாமிநாத கவுண்டன்‌ கூரை காளி கவுண்டன்‌ கோல 
ன்‌ கோயில்‌ சொன்னை வேடுவன்‌ பதரை வேடுவன்‌ முத்தூர்‌ 
மணிய வேடுவன்‌ அஞ்சூர்‌ கட்டு கல்லனை 
கள்ள பிரவி பிள்ளை பிராமணன்‌ மலையம்மன்‌ கோவில்‌ 
அண்ணாமலைப்‌ பண்டாரம்‌ அம்மன்‌ கோவில்‌ 
சின்ன (செட்டி நோட்டகால பிரமநாசாரி நாரி துலி சமன்‌ 
பரப்பிச்‌ சாத்தான்‌ சங்கிடுவான்‌ தன்குலத்துபாயன்ம 
£ஈட்டயான்‌ சாமன்‌ சாத்தான்‌ அஞ்சூர்‌ கவுண்டரும்‌ எல்லை 
கொல்லை தீர்த்த பண்ணி கடதினக்கு யித்‌ 
தினை பேரும்‌ சா 
ட்சி-சேரன்‌ சோளன்‌ பாண்டியன்‌ காலத்திலே செட்டி சிவ 
பிராமணன்‌ காலத்திலே மன்மத ஹ்‌ ஆவ 
ணி So We தேதி செங்குடனாட்டுக்கு தெற்காம்‌ ஏலகுளி- 
௧-அதுக்கு தெற்கு ஏலகுளி-க-அதுக்கு தெற்கு ஏல குளி 
-௧-அதுக்கு தெற்கு ஏல குளி-௨-அதுக்கு தெற்கு புல்லை 
கல்லுலே ஏலகுளி ௩ அதுக்கு தெற்கு குளி-க-வயி 
ரமடையிலே ஏலகுளி-௩-அதுக்கு மேற்கு மலையிலே 
ஏலகுளி-௨-அதுக்கு தெற்கு ஏலகுளி-௨-அதுக்கு 
மேற்கு நெட்றிலே ஏல குளி-௨-அதற்கு மேற்கு ஏல குளி- 
s- அதுக்கு தெற்கு வடக்கு நெட்றிலே ஏலகுளி-: -அதுக்கு 
வடக்‌ 
கே ஏல குளி-க-தஞ்சம நெல்லூருக்கு மேற்கு 
புல்லைக்கல்லிலே ஏலகுளி-௨-அதுக்கு வடக்கு ஏல குளி- 
2- அதுக்கு வட 
க்கு ஏல குளி-௧-அதுக்கு வடக்கு ஏலகுளி-௨-அதுக்கு வடக்‌ 
காலே ஏலகுளி-க-பாப்பான்‌ பரப்பிலே ஏலகுளி 
- -வெம்ப வேடுவன்‌ யுத்தமலிங்க கவுண்டன்‌ கீனார்‌ வேடுவன்‌ 
லட்சும கவுண்டன்‌ வெங்காட்சி G 
வடுவன்‌ கூடறாய கவுண்டன்‌ சேரன்‌ சோளன்‌ பாண்டியன்‌ 
செட்டி சிவப்பிராமணன்‌ காலத்திலே 


36. நந்தனூர்‌ செப்பேடு 197 


40. 


41. 


42. 


43. 


48. 
49. 


51. 


யிந்த மூன்று பேரும்‌ கூடி மொஞ்சனூர்‌ தஞ்சம நெல்லூர்‌ 
எல்லை கொல்லை தீர்ந்த பிரகாரம்‌ யிதுக்கு சாட்சி 
கொடந்தூர்‌ மன்றாடி வேடுவன்‌ ராச கவுண்டன்‌ தென்னிலை 
கிராம மோக்காளி வேடுவன்‌ சின்னா 

கவுண்டன்‌ காரவிளி புல்லை வேடுவன்‌ சம்மந்தராய 
கவுண்டன்‌ முத்தார்‌ மணியன்‌ முத்த கவுண்டன்‌ 

மணிய வேடுவன்‌ மணிய கவுண்டன்‌ சாட்சி யித்தன பேர்‌ 
கூடி யிதுக்கு கட்டு கல்லணை சிவப்பிராமண ௮ 
னந்தயன்‌ நல்ல ஆசாரி காளியான கோயிலொன்‌ வெங்கிச்சி 
வேடுவன்‌ கீனார்‌ வேடுவன்‌ வெம்‌ 

ப வேடுவன்‌ யிந்த மூன்று பேர்‌ வரகு திண்ணப்‌ பெருங்‌ 
குடியாந்‌ மொளை வாங்கியப்ப கவுண்டன்‌ தன 

சு வெள்ளாழன்‌ புறவியா கவுண்டன்‌ யிவர்கள்‌ []கயிலே 
யிந்த மூன்று பேருங்‌ கூடி அவசர நிமித்தி 

யமாக வாங்கினது மூவாயிரம்‌ பொன்‌ வாங்கி கொண்டு யிது 
வின்பெரு நாட்டார்‌ யார்‌ சம்மதிச்‌ 

சு விட்ட காணி . . 

சேரன்‌ சோளன்‌ பாண்டியன்‌ காலத்திலே செட்டி சிவ 
பிராமணன்‌ காலத்திலே வி 

சையா ட வைய்யாசி மீ -ய௮ தேதி காரவினி எல்லை 
கொல்லையும்‌ காழி கோவில்‌ 

க்கு மேற்கு ஏல குளி-௨-அதுக்கு தெற்கு ஏல குளி-௨- 
அதுக்கு தெற்கு ஏல குளி-௧-அதுக்கு 


(செப்பேடு முடிவு பெறவில்லை 


37. மானூர்‌ செப்பேடு 


கோயில்‌ வழிபாட்டுக்கு விசுவகர்ம ஆசாரிகள்‌, மள்ளர்‌, 
குடும்பர்‌/பள்ளு கொடுத்தப்பட்டயம்‌ 


இச்செப்பேடு விருதுநகர்‌ மாவட்டம்‌ திருச்சுழியல்‌ வட்டம்‌ 
நரிக்குடிக்கு அருகில்‌ உள்ள மானூர்‌ சுப்பிரமணிய சுவாமி கோயில்‌ 
குருக்களிடத்தில்‌ உள்ளது. 


முன்பக்கம்‌ 51 வரிகளும்‌ பின்பக்கம்‌ 48 வரிகளும்‌ ஆக 99 
வரிகளில்‌ செப்பேட்டு வாசகம்‌ டொறிக்கப்பட்டுள்ளது. 


செப்பேட்டின்‌ 84வது வரியில்‌ சகவருடம்‌ 1681 (கி.பி,1759) 
கலிவருடம்‌ 4860 (கி.பி.1759) தமிழ்‌ வருடம்‌ பிரமாதிச (கி.பி. 1754) 
ஆகியவை குறிப்பிடப்பட்டுள்ளன. மன்னர்‌ பெயர்‌ எதுவும்‌ 
குறிப்பிடப்படவில்லை. 


மானூரில்‌ வேலாயுதசாமியார்‌ ஏற்படுத்திய சுப்பிரமணிய சுவாமி 
கோயிலுக்கு அபிஷேகம்‌, நெய்வேத்தியம்‌. திருவிளக்கு, 16 உபசாரம 
முதலிய வழிபாடுகள்‌ தொடர்ந்து நடப்பதற்காகப்‌ பலபகுதிகளில்‌ உள்ள 
விசுவகர்ம ஆசாரிமார்களும்‌, பலபகுதிகளில்‌ உள்ள பள்ளுகளும்‌, 
குடும்பர்களும்‌ வருடந்தோறும்‌ ஒவ்வொரு குடிக்கு 1 பணம்‌ வீதம்‌ 
கொடுப்பது என்று நிறைவேற்றிய தீர்மானம்‌ இச்செப்பேட்டில்‌ 
சொல்லப்பட்டுள்ளது. இத்தீர்மானம்‌ சிவெங்கை அக்காசாலைப்‌ 
பிள்ளையார்கோயிலில்‌ கூடி நிறைவேற்றப்பட்டது. 


விசுவகர்மாக்களின்‌ தோற்றம்‌, வளர்ச்சி செயல்பாடுகள்‌ குறித்த 
புராணம்‌ ஏறத்தாழ 60 வரிகளில்‌ சொல்லப்ட்டுள்ளது. பல திசை, 
பலசாதி. பலகுழு ஆசாரிமார்கள்‌. பள்ளுகள்‌, குடும்பன்களும்‌ தீர்மானம்‌ 
நிறைவேற்றியமை குறித்துச்‌ சொல்லப்பட்டுள்ளனர்‌. 


இச்செப்பேட்டினை அறிந்து படியெடுத்து “மானூர்‌ பள்ளர்‌ கம்மாளர்‌” செப்பேடு 
என்ற தலைப்பில்‌ கட்டுரை வழங்கியவர்‌ முனைவர்‌ வெ. வேதாசலம்‌ 


கல்வெட்டாய்வாளர்‌. மதுரை. 


37. மானூர்‌ செப்பேடு 199 
செப்பேடு 


முன்‌ பக்கம்‌ 


1. 


10. 


15 


சுபமஸ்து ஆதித்தனெங்கே அயன்மூவர்‌ தாமெங்கே வேதச்‌ 
சொல்லெங்கே. விளைவெங்கே நீதிக்குள்‌ மண்ணாஈளலெங்கே 


வாமபுதானெங்கே கண்ணாளா  கைவிலகினால்‌ உ பிரிதிவி 
யில்லாத காலத்தில்த்‌ தண்ணிரில்லாத காலத்தில்‌ வாயுவில்லாத 
காலத்தில்‌ 


அக்கினியில்லாத காலத்தில்‌ ஆகாசமில்லாத காலத்தில்‌ 
சந்திரனுந்‌ சூரியனுமில்லாத காலத்தில்‌ நட்செத்திரமுந்‌ திதியும்‌ 
வாரமும்‌ 

யோகமுங்‌ கரணமுமில்லாத காலத்தில்‌ பூவும்‌ வாசமு 
மில்லாமல்‌ ஆணும்‌ பெண்ணு மில்லாமல்‌ னாணீ யென்னும்‌ 
ஆணுமில்லாமல்‌ 


ச்சறுவநளியமாய்‌ நிராயமான காலத்தில்‌ ஆதிவிசுவேசுரன்‌ 
அருவமாய்‌ தோன்றினாரதில்‌ ஆரென்னில்‌ அடிவினும்‌ 
முடிவினும்‌ அங்‌ 

கெங்கும்‌ ஏகமாய்‌ விடியும்‌ உதையம்போல விளங்கியவாறு 
போலாகி விசுவேசுரன்‌ அருவ உருவமாய்த்‌ தோன்றின 
காலத்தில்‌ சு 

ரூப விளக்கத்தில்‌ உலகமெல்லாம்‌ தோன்றி அதில்‌ குளுமை 
தோன்றி அதில்‌ அக்கினி தோன்றி இதுரெண்டுங்கூடி 


இயக்கமான கா 


லத்தில்‌ நாதந்தோன்றி நாதத்தில்‌ விசுவந்‌ தோன்றி அதில்‌ 
ஓங்காரந்‌ தோன்றி ஓங்காரத்தில்‌ விந்துத்‌ தோன்றி விந்துவால்‌ 
ஆகாசந்‌ 

தோன்றி ஆகாசத்தில்‌ அக்கினிதோன்றி அக்கினியில்‌ அப்புத்‌ 
தோன்றி அப்புவினிடமாய்‌ வாய்வுத்‌ தோன்றி 
வாய்வுனிடமாய்ப்‌ பி 


றிதியி தோன்றி இப்படியான அஞ்சும்‌ விசுவமாகிய இல்லிடம்‌ 
இந்த இல்லிடம்‌ அஞ்சுக்கு மஞ்செழுத்து உணடாச்சுது இந்த 
அ 


200 


16. 


17. 


20. 


21. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
ஞ்செளுந்தும்‌ நகாரம்‌ மகாரம்‌ சிகாரம்‌ வகாரம யகாரம்‌ 
உண்டாச்சுது இந்த அஞ்செளுத்துக்கு முயிரெளுத்து 
யேதன்னில்‌ 
௮-இ-ஊ-௭-ஏ. வென்ற அஞ்சம்‌ விசுவமாச்சுது விசுவந்தானே 
உருவெடுத்த திறம்‌ யெப்படி யென்னில்‌ நகராமென்ற மண்ணும்‌ 
மகார மென்ற தண்ணீரும்‌ சிகாரமென்ற தீயும்‌ வகாரமென்ற 
வாய்வும்‌ யகார மென்ற ஆகாசமுங்கூடி இந்தச்‌ செகத்துக்கா 
சு அஞ்சும்‌ பஞ்சறத்த தவ்வியமாச்சுது அதில்‌ விசுவப்பிறம்மா 
யுருவெடுத்துத்தா(ர) பாசங்களுண்டாக்க வேணுமென்ற நா 
க கோணமாகிய பூமியிலே யெட்டுத்திக்குப்‌ - பதினாறு 


கோணமும்‌ திட்டித்து இது நடுவே மயினாக்கிரி மந்தாகிரி 
வடவித்நதகிரி 


கயிலையங்கிரி நிடதகிரி இயம்கூடகிரி கந்தமாதனகிரி நீலகிரி 
இந்தக்கிரியெட்டும்‌ திட்டித்து அட்டதிக்குப்‌ பாலகாள்‌ எட்டு 
ப்பேரையும்‌ திட்டித்து அனந்தன்‌ வாசுகி தறகன்‌ பறமன்‌ 
குளிகன்‌ சங்கன்‌ சங்கபாலன்‌ காற்கோடகனிப்படி 
அஷ்டமானாகங்களு 

ந்திப்படித்து தானாகிய பிறம்மா விஷ்ணு ருத்திரன்‌ மயேசுரன்‌ 
சதாசிவ மென்கிற அஞ்சும்‌ பஞ்சாசாடசரத்திலடைந்த போது 
அய்வரும்‌ மூ 

வரானார்கள்‌ மூவரில்‌ ஆரென்னில்‌ பிறம்மா விஷ்ணு 
ருத்திரன்‌ இந்த மூன்றுபேரும்‌ சூலம்‌ Cury- லொன்றால்‌ 
காலொன்றாய்க்‌ கை 

வொன்றாய்ச்‌ சிரசொன்றா யுரவெடுத்தார்கள்‌ அந்த 
வேளையிலே விஷ்ணுவானவர்‌ ருத்திரனையும்‌ பிரம்மாவையும்‌ 
மெடுத்து முளுங்‌ 

கவேணுமென்று முளுங்கச்சே பிரம்மா அகப்பட்டு ருத்திரர்‌ 
பிறம்பே போனார்‌ பிர்மா விஷ்ணுவினுடைய உந்தியிலகப்‌ 
பட்டுக்‌ கொண்டு 


37. மானூர்‌ செப்பேடு 201 


22. 


23. 


24. 


25. 


26. 


27. 


28. 


29. 


30. 


31. 


32. 


33. 


பத்து யுகந்‌ திருவுந்திக்‌ கமலத்திலிருந்து முதிரவிளைந்த 
முட்டைக்குஞ்சு போலிருந்த பிர்மதேவர்‌ ஈசுவரனை நோக்கி 
வெகு 


கால்‌ தவசு பண்ணினார்‌ அப்போது ஈசுரன்‌ பிறசித்தமாய்த்‌ 
தோன்றி வாரும்‌ பிரம்மாவே நமக்கும்‌ உமக்கும்‌ பூமியந்தர 
சொற்கத்துக்‌ 


மே குருவாகி யிருக்கிற ஆதிவிசுவ பிரம்மாவை நோக்கி 
தவசு செய்தால்‌ அவர்‌ கிறுபையினாலே விமோசனம்‌ 
வருமென்றார்‌ அப்‌ 


படியே அவரைநோக்கித்‌ தவசு செய்தார்‌ அப்படியே 
விசுவபிரம்மாப்‌ பிறசித்தமாய்க்‌ தோன்றிச்‌ சூரியயென்கிற 
கண்ணை 


விளித்துப்‌ பார்ததார்‌ பார்த்தவுடனே பிரம்மதேவரிருந்த 
தாமரை விரிந்து அப்போது ஒரு கருவி நேமித்துத்‌ தாமரை 
தண்டைய 


றுக்கப்பண்ணிப்‌ பிரம்மாவைப்‌ பிறப்பித்து அந்த தாமரை 
நூலாலே யெக்கிய பவீதமும்‌ மந்திர குறுகையும்‌ பண்ணித்‌ த 


ரித்த அவருக்கு விசுவப்பிரமமே நமாவென்று உபதேசம்‌ 
போதித்தார்‌ அந்தப்‌ பிரம்மாவானவர்‌ விசுவப்பிரம்மத்தைப்‌ 


பிறதெக்ஷ்ணம்‌ வந்து யென்குருசாமியே யெனக்கு நடக்க 
வேண்டிய பணியிடை யென்னவென்று கேட்க அப்போ 


து செகத்துக்குப்‌ பஞ்சபூதசராசரங்கள்‌ நேமிக்க யென்று சொல்ல 
அப்போது பிரம்மாவானவர்‌ யெனக்கு இது தெரியுமோ 


வென்று கேட்க அப்போது சராசரங்கள்‌ நாம்‌ முடிக்கிறோம்‌ 
நீயாண்‌ பெண்‌ ணென்று உண்டு பண்ணி விடுமென்று சொல்‌ 
ல அப்போது அதுக்குப்‌ பதில்ச்‌ சூத்திரமுடிச்சுத்‌ தந்தாலந்‌ 
தப்படிக்கு நடப்பிவிக்கிறே னென்று கேட்க அப்படியே 
ஆவிடை 

யாரும்‌ லிங்கமும்‌ செய்து கொடுத்து சுருபம்யென்னை 
போலேயும்‌ அவள்‌ கண்ணைப்‌ போலேயும்‌ படையுமென்று 
சொன்னாரப்‌ 


202 


34. 


35. 


36. 


37. 


38. 


39. 


40. 


41. 


42. 


43. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
படியே படைத்தார்‌ விசுவப்‌ பிரம்மாவும்‌ சராசரங்கள்‌ தட்டு 
தாபாய்கள்‌ ளெல்லாம்‌ நேமித்து அதுகளுக்கு அனந்தம்‌ 
தேவதையாளும்‌ 


அனந்தம்‌ தலங்களையும்‌ உண்டு பண்ணிவித்து செகத்தைப்‌ 
பாக்கிற நிமித்தியம்‌ மகாமேருகிரியிலே நின்று நிரமபூதலபற்க 
அ 


ப்போது தென்றிசை உசந்திருந்துது அப்போது 
அகஸ்தியமாமுனியை தெக்ஷ்ண திசைக்கு அனுப்பிவிக்க 
அவர்‌ முனியீசுபர 


ரிசியள்‌ தேவதையள்‌ முப்பத்து .முக்கோடி தேவர்களிருக்க 
நாம்‌ அவர்களைப்‌ பாற்கப்‌ பெரியவனோ வென்று கேட்க 
விசுவப்பிரம 


மா இருந்து அவர்களைப்‌ பார்க்க நீர்‌ மெத்தக்கன மென்று 
சொன்னார்‌ அது நாமறிய வேணுமென்று கேட்க அப்போது 
தராசு 


உண்டுபண்ணித்‌ தேவர்கள்‌ நவகோடி சித்தாதியன்‌ ஒரு 
தட்டிலேயும்‌ அகஸ்தியர்‌ ஒரு தட்டிலேயும்‌ வைத்து நிறுக்க 
அகஸ்தியர்‌ கன 


மாயிருந்தார்‌ அகஸ்தியர்‌ யென்முகம்‌ நான்‌ கண்டால்ப்போவே 
னென்று சொல்ல அப்போது கண்ணாடி நேமித்து 
நாய்ப்பிசத்தில்‌ நாபி 

ச னுண்டாக்கி யெடுத்துக்‌ காண்பிக்கப்‌ பண்ணினாரப்போது 
அகஸ்திய மாமுனியும்‌ பொதியமாமலைக்குப்‌ போய்ச்‌ 
சேர்ந்தாரப்போது 

பிரம்மதேவர்‌ விசுவப்பிரம்மாவை நோக்கிச்‌ சராசரங்கள்‌ 
சறுவசீவ ஜெந்துக்கள்‌ படைக்கப்படாநின்ற பேருண்டாச்சுது 
உலக 

பாவினை தாரமென்னும்‌ மக்களென்றும்‌ மாதா பிதா வென்று 
முறைவளி வரம்பு செய்தவர்‌ கெங்கை யமுனை சரசுபதி 
துங்கபத்‌ 


37. மானூர்‌ செப்பேடு 203 


44. 


45. 


46. 


47. 


48. 


49. 


51. 


சத்த சாகரங்களும்‌ நேமித்து சுரவி சிந்தாமணியுஞ்‌ 
சத்தமேகங்களை 


யும்‌ நேமித்து வான்பரியாகக்‌ கொண்டவன்‌ பராசக்தி 
வடிவானபடியினாலே அந்தப்‌ பராசக்தியாகிய வல்லியை 
வல்லிமாலை யெ 


ன்றணிந்தவன்‌ இருவகையாகிய ஆணையும்‌ பெண்ணையும்‌ 
காமாயகை உண்டாக்கின படியினாலே தெய்வ நட்டுவராய 


னென்று கொண்டவன்‌ சாதிபேதங்களும்‌ வேற்றுமையான 
ஆடையா பரணங்களும்‌ வேத்துமையான தொளில்களும்‌ 
கண்‌ 

டவன்‌ இருவகைச்‌ சாதிக்கும்‌ தன்னுடைய கருவியினாலே 
மானபஸம்‌ வராதபடிக்கு ஆடை கண்டவன்‌ ஆதியில்‌ பிரம்மா 
வுக்குத்‌ தொப்புளறுக்க கருவிகண்டவன்‌ வெள்ளிபொன்‌ 
பஞ்சலோகமுங்‌ கண்டவன்‌ ஆணுக்கும்‌ பெண்ணுக்கும்‌ பிறி 
யாதபடிக்குத்‌ திருமங்கிலியங்‌ கண்டவன்‌ மாகூட கோபுர 
முப்புரிகை சிவாலையங்கள்‌ கண்டு அதுகளுக்குத்‌ தேவதை 
யளும்‌ கண்டவன்‌ ஒன்பது வகைகாரற்றினா னாதியுங்‌ 
கண்டவன்‌ சந்திரனுக்கும்‌ சூரியனுக்கும்‌ மன்மதனுக்கும்‌ 
தேய்வேந்திரனுக்‌ 


பின்பக்கம்‌ 


52. 


53. 


குத்திட்டித்து அஞ்சுபொன்‌ குடுத்து இவர்களை 
மருமக்கமாரென்று கண்டவன்‌ ஒரு காலத்திலே சூரியனை 
அச்சிலோட்டிக்‌ கடை 

ந்தவன்‌ ராமராமி இலங்காபுரிக்கு அனுமனையனுப்பி 
அக்கினிபிறவேசம்‌ பண்ணுகிறபோது விசுவப்பிரம்மாத்தியா 
னித்து அனுமந்தனு மந்திரவிதியிலகப்பட்டுக்‌ கொண்டு 
அனுமக்கொடி அன்று வாங்கிப்‌ பேர்கண்டவன்‌ 
அக்கசாலையன்‌ கா 


204 


55. 


56. 


57. 


58. 


59. 


60. 


61. 


62. 


63. 


64, 


65. 


66. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
ளிகாதேவி வரப்பிறசாதியள்‌ வாயுளானை வென்றவன்‌ 
கடலடைக்க அனுமந்தன்‌ பிறமாண்டமான பறுவதங்களை 
இருகையாலெ 


டுத்துவர விஞ்சிக்கோயாலே தாங்கி அணைகண்டவன்‌ 
காராளனுக்காக ஈனநாகிய நந்தனைக்‌ கருஞ்சாதியறுக்க கலப்பந்‌ 


ந்தல்‌ கண்டவன்‌ தெலுங்கராகிய பட்டணசெட்டிக்கு மானபங்கம்‌ 
வராதபடிக்கு பொற்பாவைசெய்த பாண்டியனைச்‌ 


செயங்கொண்டவன்‌ சத்தசமுத்திரத்தில்த்‌ தேவர்களுக்காக 
அமுற்தங்கண்டவன்‌ நிராமயமாகிய ஆதிவிசுவபிரம்ம 


த்தினுடையாரான பாசமையாதிபதி மேகவாகனனுடய 
சூத்திரமாயகையும்‌ அவர்‌ பெருமையும்‌ அருமையும்‌ முக்கிய 


மும்‌ ஆகமபுராண சாத்திரங்கள்‌ காவியங்களினாலேயும்‌ 
சொல்லவரிதான ஆதிவிசுவப்‌ பிறமமாகிய பாசமைபாத பங்கய 
மறவா 


த. விசுவகோத்திரத்திலுதித்த சிவகெங்கையிலிருக்கும்‌ 
அஞ்சுசாதி எளுபத்து நாலாகணத்து உறவின்முறையாரும்‌ 
மேற்குத்‌ 

திசை அஞ்சுசாதி எளுபத்து நாலாகணத்து உறவின்‌ 
முறையாரும்‌ வடக்குத்திசை அஞ்சுசாதி எளுபத்து நாலு 
ஆக கணத்து உறவி 


ன்‌ முறையாரும்‌ கீள்திசை அஞ்சுசாதி எளுபத்து நாலா 
கணத்து உறவின்முறையாரும்‌ தென்திசை அஞ்சுசாதி 
எளுபத்து நாலாக 

ணத்து உறவின்முறையாரும்‌ இந்த நாலு திசையிலுள்ள 
அஞ்சுசாதியாரும்‌ சிவகெங்கை அக்கசாலை வினாயகன்‌ 
கோவில்ச்‌ 


சன்னதியில்‌ உறவின்‌ முறையனவோரும்‌ குண்டோதர 
மக்களில்‌ அருமையளாகிய மள்ளர்‌ தெய்வேந்திரக்‌ குடும்பக 
ளில்‌ செருடிக்குடையும்‌ வெள்ளைக்குடையும்‌ பஞ்சவற்ணப்‌ 
பாவடையும்‌ சத்தககுள்லும்‌ நெல்லுவித்து விரையு 


37. மானூர்‌ செப்பேடு 205 


67. 


68. 


69. 


70. 


71. 


72. 


73. 


74. 


75. 


76. 


77. 


78. 


79. 


80. 


ம்‌ உண்டாக்கிய அக்கசாலைக்‌ குடும்பகளில்‌ அஞ்சைப்பள்ளு 
அச்சைப்பள்ளு மங்கலநாட்டுப்‌ பள்ளு கோத்திரப்‌ 

ள்ளு பட்டணக்கரைப்பள்ளு செளுவைப்பள்ளு 
கிளுவைபள்ளு குடவப்பள்ளு கொங்குநாட்டுப்பள்ளு குட 
நாட்டுப்பள்ளு பாண்டிப்பள்ளு சோளியப்பள்ளு 
கடையப்பள்ளு கோலியப்பள்ளு அம்மைப்பள்ளு 
செல்லுர்ப்பள்‌ 

ளு வரிசையூர்ப்பள்ளு மற்று முண்டாகிய ளச்சாதி இவர்களில்‌ 
தெக்கு வட்டகை பாத்திபசேகரநல்லூர்‌ நயினாக்‌ குடும்பன்‌ 
சோமாத்தூர்‌ அக்கசாலை செகவீரரெகுனாத குடும்பன்‌ 
மேல்பசளை நம்பியாக்குடும்பன்‌ கீள்பசளை ஆழகமாணிக்‌ 


கக்குடும்பன்‌ வானரவீரமதுரை ரெகுனாதக்குடும்பன்‌ 
செவ்வளத்தூர்‌ உலகக்குடும்பன்‌ ராசகெம்பீரன்‌ காங்கைய 
க்குடும்பன்‌ மேல்வட்டகை திருப்புவனம்‌ சித்திரக்குடும்பன்‌ 
பெருமானூர்‌ கயிலாசக்குடும்பன்‌ மாறைனாடு தெய்வக்‌ 
கன்னிக்குடும்பன்‌ கண்டிகை . குடும்பன்‌ திருப்பாசத்தி 
அரசக்குடும்பன்‌ இடைக்காட்டூர்‌ பிறைவாய்க்‌ குடும்பன்‌ பெ 
ரியகோட்டை கறுப்பக்குடும்பன்‌ வேம்பத்தூர்‌ மெய்யக்‌ 
குடும்பன்‌ சோளபுரம்‌ ஆண்டிக்குடும்பன்‌ உஞ்சணை முதலி 
அடைக்குடும்பன்‌ குருந்தம்பட்டு உசிலக்குடும்பன்‌ 
திருப்பத்தூர்‌. . . பாகனேரி . . . பூங்குடி 

௨.௨. செம்புனமாரி . . .எ கிளக்கு வட்டகை இளையாங்குடி 
ராமநாதக்குடும்பன்‌ ஆயூரார சூரியக்குடும்ப 

ன்‌ நெட்டூர்‌ துட்டுராயக்குடும்பன்‌ இமனீசுரம்‌ ரெகுனாதக்‌ 
குடும்பன்‌ காடனேரி ரெகுனாதக்‌ குடும்பன்‌ ஆனந்தூர்‌ 
ரெகுனாத 

க்குடும்பன்‌ ராதானூர்ச்‌ சேதுக்குடும்பன்‌ உறுவாட்டி செல்லக்‌ 
குடும்பன்‌ மங்கலம்‌ ரெகுனாதக்‌ குடும்பன்‌ கண்ணனூர்‌ 
சேதுக்குடும்பன்‌ கல்லங்குடிக்‌ கறுப்பக்குடும்பன்‌ திருவாரூர்த்‌ 
தனிச்சாத்தக்‌ குடும்பன்‌ நாடமங்கலம்‌ ரெகுனாதக்‌ குடும்ப 


206 


81. 


82. 


83. 


84. 


85. 


86. 


87. 


88. 


89. 


90. 


91. 


92. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


ன்‌ காரைக்குளம்‌ ரெகுனாதக்குடும்பன்‌ இவர்கள்‌ அனவோரும்‌ 
அக்கசாலை வினாயகன்கோவில்‌ சன்னதியில்க்கூடி ஸ்ரீமது 


மானூரிலிருக்கும்‌ மள்ளரில்‌ சுப்பிரமணியசுவாமி வரப்பிறசாதி 
யான வேலாயுத சுவாமியாரவர்கள்‌ உண்டுபண்ணுவிச்ச 


சுப்பிரமணியசுவாமிகோவிலுக்குத்‌ தாம்பூரசாதனப்‌ பட்டையங்‌ 
குடுத்தபடி பட்டையமாவது ஸ்வஸ்திஸ்ரீ சாலிவாகன 


சகாப்தம்‌ ச௬௱௮யக கலியப்தம்‌ FROME இதன்மேற்‌ 
செல்லா நின்ற பிறமாதி ஹி ஆவணி மீ௯ எட 
பூறுவபட்சத்தில்‌ திறி 

யோதேசியும்‌ சோமவாரமும்‌ பூசநட்சத்திரமும்‌ சுபயோக 
சுபகரணமுங்‌ கூடிய சுபதினத்தில்‌ உபையபூறுவதான பவ 


ஒபகாரமான வேலாயுதசுவாமியார்‌ நேமுகம்‌ பண்ணின மானூர்‌ 
சுப்பிறமணியசுவாமி கோவில்‌ பூசைகட்டளைக்கு 


ஆசாரிமார்‌ ஹட ௧ ப குடிக்கு ஒருபணம்‌ குடும்பகள்குடி ௧ 
ப ஒரு பணமும்‌ அன்னிப்பள்ளுகுடி க ப ஒரு பணமும்‌ 
கொடுத்துத்‌ தற்‌ 


மம்‌ வளந்தேற நடப்பிவிச்சி கொள்ளுவாராகவும்‌ 
இந்தபட்டையம்‌ வாங்கி வாசித்த பேரெல்லா தாங்கள்‌ கொடுத்த 
பட்‌ 


டையமாக வெத்துக்கொண்டு சந்திராதித்தவரைச்‌ சந்ததிப்‌ 
பிறவேசம்‌ கல்லுங்‌ காவேரியும்‌ புல்லும்‌ பூமியும்‌ உள்ள 


வரைக்கும்‌ 


மானூர்‌ சுப்புறமணியசுவாமி அபிஷேக நெய்வேத்தியம்‌ 
திருவிளக்குச்‌ சொடிச உபகாரம்‌ நடக்கத்‌ தக்கதாய்ப்‌ 
பட்டையவரி 

க்குத்துத்‌ தற்மத்தைப்‌ பரிபாலனம்‌ பண்ணிக்கொள்ளக்‌ 
கடவராகவும்‌ இந்த தர்மத்தைப்‌ பரிபாலனம்‌ பண்ணின பேர்‌ 
கள்‌ கோடிசிவலிங்கப்‌ பிறதிஷ்டை கோடிடவிறுமப்‌ 
பிறதிஷ்டையும்‌ அனேகம்‌ தடாகமும்‌ கோதான பூதானம்‌ 
பண்ணின 


37. மானூக்செப்பேடு 207 


93. 


94. 


95. 


96. 


97. 


98.. 


99. 


சுரிறத்தை யடைவார்களாகவும்‌ இந்த தற்மத்துக்கு 


“யாதாமொருவர்‌ விகாதம்‌ பண்ணின பேர்கள்‌ கெங்கைக்‌ 


கரையிலேயும்‌ சே 


துக்கரையிலேயும்‌ காராம்‌ பசுவையும்‌ பிராம்மணரையும்‌ மாதா 
பிதாவையும்‌ குருவையும்‌ வதை பண்ணின தோஷத்திலே 
போகக்‌ கடவார்களாகவும்‌ இந்தப்படிக்குத்‌ தாம்பூரசாதனம்‌ 
யெளுதினேன்‌ விசுவகோத்திரத்தில்‌ சிவகெங்கையிலே இருக்குந்‌ 
திருக்கானைலிங்க வாத்தியார்‌ குமாரன்‌ ஆண்டபெருமாள்‌ 
வாத்தியார்‌ சவரதுப்படிக்கு திருப்புல்லாணியிலிருக்கும்‌ முத்துப்‌ 
பண்டா 
ரம்‌ புத்திரன்‌ இருளப்பன்‌ விகிதம்‌ உ கஞ்சி காமாட்சியம்மன்‌ 
துணை சுப்பிறமணியசுவாமிதுணை ஒப்பத்துக்கு 

. . அரசப்பன்‌ விளக்கனாசாரி முத்துக்கான முத்துக்குமாரு 
அணைஞ்சபெருமாளாசாரி சட்டையன்‌ ஆசாரி ஆசணத்து 
முத்து 
குமார்‌ ஆசாரி ஆறுவளத்து னாசாரி ந....கசசத. ந்தன 
முவமுமுத்து முத்துக்குமார (முத்தன்‌) 


38. மீனாட்சிபுரம்‌ செப்பேடு 


பெண்கள்‌ மானம்‌ காத்த இஸ்லாமியர்க்கு மரியாதை 


தேனி மாவட்டம்‌ போடி அருகில்‌ உள்ள மீனாட்சி புரத்தைச்‌ 
சேர்ந்த திரு எஸ்‌. அப்துல்‌ ரஹீம்‌ அவர்களிடம்‌ இச்‌ செப்பேடு 
உள்ளது. 


25X15 செ.மீ. அளவுள்ள இச்செப்பேட்டில்‌ முன்புறம்‌ 46 
வரிகளும்‌ பின்புறம்‌ 33 வரிகளுமாக 79 வரிகளில்‌ வாசகம்‌ 
பொறிக்கப்பட்டுள்ளது. மெய்யெழுத்துக்குப்‌ புள்ளியிடுவதோடு மேலும்‌ 
சில இடங்களில்‌ வாசகங்களைப்‌ பிரித்துப்‌ படிப்பதற்காகவும்‌ 34 
புள்ளிகள்‌ இடப்பட்டுள்ளன. 

தமிழ்வருடம்‌ ஸ்ரீமுக குறிப்பிடப்படுகிறது. மன்னர்‌ 
பெயரெதுவும்‌ இல்லை. எழு-த்துக்களுக்குப்‌ புள்ளிகள்‌ உள்ளதைக்‌ 
கொண்டும்‌. “பட்டா” முதலிய சொல்லாட்சிகளைக்‌ கொண்டு 19ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ வந்த ஸ்ரீமுக வருடமாகக்‌ கொண்டு இதன்‌ காலத்தை 
கி.பி.1873 எனக்‌ கணிக்கலாம்‌. 


கோம்பையில்‌ வாழும்‌ இடங்கையைச்‌ சேர்ந்த ஐந்து ஜாதி 
ஆசாரிமார்கள்‌ மற்றும்‌ குடும்பன்மார்களின்‌ பெண்களை வலங்கையார்‌ 
சிறைபிடிக்க முனைந்தபோது பக்கிரிவா சேர்வை ராவுத்தர்‌ என்பவர்‌ 
அவர்களைத்‌ தடுத்துப்‌ பெண்களின்‌ மானத்தைக்‌ காப்பாற்றினார்‌. இதற்கு 
நன்றிக்கடனாக அவருக்கு மானங்காத்த தகப்பன்‌ என்ற சிறப்புப்‌ 
பெயர்‌ கொடுத்துச்‌ சுருளி ஆற்றுப்‌ பகுதிக்குட்பட்ட பகுதிகளில்‌ வாழும்‌ 
இவர்கள்‌ அனைவரும்‌ தங்கள்‌ தலைவரான ஸ்ரீநவநீத கிருஷ்ண 
மேஸ்திரி ஆசாரி உத்தரவுப்படி தங்கள்‌ கல்யாணங்கள்‌ 
ஒவ்வொன்றுக்கும்‌ 5 பணம்‌ வீதமும்‌ நவதாண்யங்கள்‌, அரிசி 
ஆகியவை அஞ்சுபடியும்‌ கொடுக்க இச்செப்புப்பட்டையம்‌ எழு-தித்‌ 
தந்துள்ளனர்‌. 


இச்செப்பேட்டினை அறிந்து. படியெடுத்துப்‌ படித்தவர்‌ முனைவர்‌ இரா. ப. 
கருணானந்தன்‌. கல்வெட்டாய்வாளர்‌. உதகமண்டலம்‌. 


38. மீனாட்சிபுரம்‌ செப்பேடு 209 
செப்பேடு 


முன்பக்கம்‌ 


1. 


D o ஐ 


காமாக்ஷி துணை ஸ்ரீராமஜெயம்‌) உலகநாதன்‌ துணை 
ஈஸ்பரி காமாக்ஷியம்மன்‌ கிருபாகடாக்ஷத்தினாலே 
அருள்தங்கிய இடங்கை ௯௬ (சாதித்தலைவனாகிய ஸ்ரீமது 
நவநீதகிஷ்ண மேஸ்திரி யாசாரியாருத்தாரப்படிக்கு 
அஞ்சு ஜாதி தலைவமார்களும்‌ குடும்பமார்களும்‌ நாங்கள 


னைவோரும்‌ காமாக்ஷியம்மன்‌ கிருபாகடாக்ஷத்தினாலே யும்‌ 
செல்‌ 


லாண்டியம்மன்‌ கிருபாகாடாக்ஷத்தினாலேயும்‌ தீன்‌ குல 
வம்ச கோம்பையிலிருக்கும்‌ பெண்மானங்‌ காத்த தகப்பனா 


கிய பக்கிரிவா சேர்வை ராவுத்தருக்கு நாங்களனை வோரும்‌ 


எழுதிக்கொடுத்த பட்டா. . . ஸ்ரீமுக ஷ்‌ வைகாசி மீ” உ 
யகதீ அஞ்‌ 


சஜாதிதலைவராயி ஸ்ரீ நவனீத கிருஷ்ண மேஸ்திரியாரு 
த்தாபடிக்கி கோம்டையூரிலிருக்கும்‌ காமாக்ஷியம்மனருள்‌ தங்‌ 
கிய விசுவகுல மேஸ்திரி யாசாரியார்‌ வெள்ளி வாடனாசாரி 


யும்‌ கோட்டையனாசாரியும்‌ திரு பழழி ஆசாரியும்‌ 
ஓவளியாசாரியும்‌ 


கஸ்தூரியாசாரியும்‌ மொண்டிக்‌ கோட்டயநாசாரியும்‌ மள்ளர்கு 
ல குடும்பத்‌ தலைவனாகிய வயிரக்குடும்பனும்‌ முத்துக்‌ 
குடும்பனும்‌ வெண்சாம 


ரைக்‌ கொத்திக்‌ குடும்பனும்‌ கருத்தா குடும்பனும்‌ மூக்கன்‌ 


காலாடி செல்ல 
ஈண்டி குடும்பனும்‌ மூக்கன்‌ காலாடி செல்லாண்டிக்‌ குடும்பனும்‌ 


பிடாரக்‌ குடும்பனும்‌ முத்துக்குமாரக்‌ குடும்பனும்‌ சாத்தா 
குடும்பனு 


25. 


26. 


27. 
28. 


29. 


30, 
31. 


32. 
33. 
34. 
35. 
36. 
37. 
38. 
39. 


40. 
4. 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - i 


ம்‌ கோட்டை குதிச்சான்‌ பழனியாண்டி குடும்பனும்‌ 


வெடிக்கார 
ச்‌ செல்லாண்டிக்‌ குடும்பனும்‌ (பனும்‌) நாங்கள்‌ ஜாதிக்‌ குடும்பன்‌ 


மாரனைவோர்களும்‌ ஜெயவீரினாகிய நம்மள்‌ தகப்பமாறாகிய 


- ஆசாரிமார்களனைவோர்களும்‌ காமாக்ஷியம்மன்‌ செல்லாண்டி 


யம்மன்‌ யிவர்களுடைய கிருபாகடாக்ஷத்தினாலே நம்மள்‌ 
பெண்‌ 

மானங்காத்த தகப்பனாகிய பக்கிருவா சேர்வை நாவுத்தருக்கு 
அஞ்சு 

ஜாதி யிடங்கை ஜாதி தலைவர்களும்‌ குடும்பன்‌ (ம்பன்‌) 
மார்களும்‌ 

கூடி ஒப்புக்கொண்டு வலங்கையார்‌ குமுசல்‌ கூடிப்பெண்‌ சிரை 
பிடிக்க வந்ததில்‌ அப்போது எங்கள்‌ மானங்காத்த தகப்பனாகிய 
பக்கிரு 

வார்‌ சேர்வை றவுத்தராகியவரு அதைக்‌ கண்டு பெண்களையும்‌ 
மானங்கா 

த்து தங்களிடமாக யாதொரு நிந்தனைகளில்லாமல்‌ மானங்கா 
த்திருந்த படியினாலே நாங்களஞ்சு ஜாதிதலைவோரும்‌ 
குடும்பன்‌ 

மார்களும்‌ யெங்களுக்கு மானங்காத்த தகப்பநென்‌ 

று ஸ்ரீமாத்‌ நவனீத கிறுஷ்ண மேத்திரியாருத்த 

றப்படிக்கு அஞ்சு சாதி தலைவனும்‌ குடும்பன்மார்களு 

ம்‌ சந்தோக்ஷித்து மாநங்காத்த தகப்பன்‌ பகீறுவா 

சேறுவை றாவுத்தறுக்கு சுரிளி நதிக்குள்ளிட்ட அஞ்சுசாதி 
தலைவனாசாரி மார்களும்‌ குடும்பன்மாரனவோர்களும்‌ 
கெச்சலூத்து கெச்சள்ளை கணவாய்க்கு மேலிட்ட 

அஞ்சு ஜாதி தலைவரும்‌ ஆசாரிமார்களும்‌ குடும்பன்‌ 

மார்‌ நாங்களனைவோறும்‌ ஒப்புக்கொண்டு எலிதி 


க்‌ கொடுத்த முத்திரிப்‌ பட்டயென்னவென்றால்‌ யெங்‌ 


38. மீனாட்சிபுரம்‌ செப்பேடு 211 


42. கள்‌ தகப்பனாகிய பக்கிளுவா சேர்வை றா£வித்தனுக்கு. 

43. அஞ்சு ஜாதித்‌ தலைவ ஆசாரிமார்களும்‌ குடும்பன்‌ 

44. மாரனைஓர்களும்‌ ஸ்ரீமது posts கிருஷ்ணமே 

45. ஸ்திரியாசாரியாரவர்கள்‌ உத்தரப்படிக்கு கல்யா 

46. ணத்துக்கு மூன்று பணமும்‌ (மும்‌ தவச தாணியம்‌ 
பின்பக்கம்‌ 

47. அரிசி அஞ்சு படியும்‌ முதல்‌ வெத்திலை பாக்கும்‌ கட்டின 

48. வீட்டுக்கு ஒருபணமும்‌ திவசம்‌ குரிணியும்‌ வருஷாந்தர 

49. மும்‌ சத்தியந்தவறாமல்‌ காமாக்ஷியம்மன்‌ செல்லா 

50. ண்டியம்மன்‌ கிருபா கடாக்ஷத்தினாலேயும்‌ நம்மள்‌. 

51. மானங்காத்த தகப்பனுக்கு கல்லுங்‌ காவேரி புல்லும்‌ பூமி 

52. உள்ளவரைக்கும்‌. . . சந்திரசூரியாளுள்ள வரைக்கும்‌. . 

53. குடுத்து வருவோமாகவும்‌. . இதர்கு பஞ்சபாதகம்‌ செய்‌ 

54. தால்‌ அஞ்சு ஜாதி தலைவ ஆசாரிமார்களும்‌ குடும்ப 

55. மார்‌ சாதி அனைவோர்களும்‌ கெங்கைக்கரையிலே... 

56. காறாம்‌ பசுவைக்‌ கொன்ற பாவத்தில்‌ போவீர்களாக 

57. உம்‌ யிதற்கு சத்தியம்‌ தவரி வின்ன பேதகமாகப்‌ பட்டா 

58. உக்கு சாபத்துறோகம்‌ செய்தவன்‌ மனையில்‌ யெருக்கிலை 

59. யும்‌ குருக்கும்‌ யேசலிப்புத்‌(தும்‌ முளைத்துப்‌ போவிறாகவும்‌.. 

60. யிப்படிக்கி துறோகம்‌ செய்யாமல்‌ நிர்ணயமாகவும்‌ 

61. மானங்காத்த தகப்பனுக்கு வருஷாந்திரம்‌ கொடுத்துவறு 

62. வீர்களாகவும்‌ காமாக்ஷியம்மன்‌ கிருபாகடாக்ஷத்‌ 

63. தினாலேயும்‌ செல்லாண்டியம்மன்‌ கிருபாகடா 

64. க்ஷத்தினாலேயும்‌ புத்திர சம்பத்தும்‌ பவுசும்‌ பா 

65. க்கியமும்‌ பெருகு வாழ்ந்திருப்பீர்களாகவும்‌ ஸ்ரீமது 

66. நவனீத கிருஷ்ண மேஸ்திரியாசாரியாரும்‌ கொ 

67. டித்தலை ஆசாரியாருத்தாரப்படி க்கி எழுதிக்‌ 


212 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 
68. கொடுத்த முத்திரப்‌ பட்டா காமாக்ஷி யம்மனும்‌ செல்‌ 
69. லாண்டியம்மனும்‌ துணைசெய்யும்‌ ஸ்ரீசங்கரபாணி 
70. காமாக்ஷி ஜெய விரியாலாக்காறன்‌ அஞ்சு ஜாதி தலைவ 
7. ரம்‌ குடும்பன்மாரும்‌ ஸ்ரீமது நவநீதகிருஷ்ண மேஷ்‌ 
72. திரியாரவர்கள்‌ றாமன்‌ விசயறாம பாசிம்‌ பொன்ரு அவி 
73. மானங்காத்த' அஞ்சு சாதியாருக்கும்‌ குடும்பன்மாற்க்கு 
74. ம்‌ தகப்பனாகிய பக்கிறிவார்‌ சேர்வை றாவுத்தறுக்குச்‌ 
சமக்ஷவேல்‌ 
75. யூசு பணியிலும்‌ திறுச்சடையினில்‌ தொட்டு சத்திய 
76. ம்‌ செய்து யெளுதிக்‌ கொடுத்த பட்டா யிதை யெவ்யெவ 
77. ரேன்‌ தூஷ்த்து சத்தியம்‌ தவரினால்‌ புத்திர சன்தானமில்லா 
78. மல்‌ போவீறாகக்‌ கடவீர்‌ ஜெயம்‌ ஜெயம்‌ யென்ரு பட்டா 
79. ஒப்புக்‌ (கொள்ளவும்‌ ஈஸ்பரி காமாக்ஷி ஜெயம்‌ பட்டா” 


இறுதியில்‌ கோட்டுவமாக மூன்று சூலங்களும்‌ அவற்றின்‌ தண்டில்‌ 
மந்திரக்‌ கீறல்களும்‌ உள்ளன. 


\ மீனாட்சிபுரம்‌ செப்பேடு முன்பக்கம்‌ 


மீனாட்சிபுரம்‌ செப்பேடு பின்பக்கம்‌ 


39. மேலப்பனையுர்‌ செப்பேடு 


புதுக்கோட்டை மாவட்டம்‌ திருமயம்‌ வட்டம்‌ மேலப்பனையூர்‌ 
இசைவேளாளர்‌ குடும்பத்தைச்‌ சேர்ந்த அழகப்பப்பிள்ளை மகள்‌ 
பொன்னழகு என்பவரிடம்‌ உள்ளது. இவ்வூர்‌ பள்ளி ஆசிரியர்‌ திரு 
௧௬. இராசேந்திரன்‌ மூலம்‌ இச்செப்பேடு அறியப்பட்டு 
படியெடுக்கப்பட்டது. 


45 வரிகள்‌ உள்ள இச்செப்பேட்டில்‌ சக வருடம்‌ 1400 (கி.பி.1478) 
- தமிழ்‌ வருடம்‌ விசைய (கி.பி.1473) ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. 
மன்னன்‌ பெயர்‌ குறிப்பிடப்படவில்ல. இச்‌ செப்பேட்டின்‌ செய்தி 
அமைப்பைக்‌ கொண்டு இதன்காலம்‌ கி.பி.18ஆம்‌ நூற்றாண்டு எனலாம்‌. 


வென்று மாலையிட்டான்‌ என்பவன்‌ குழிபிறையில்‌ 
நாகமாணிக்கத்தாள்‌ அழகிய நல்லாள்‌ என்ற பெண்ணுடன்‌ 
(தேவரடியாள்‌) கூடியிருந்தான்‌. அப்பொழுது அவ்வூர்‌ பிடாரி 
கோயிலில்‌ திருவிழா நிகழ்ந்தது. தெய்வத்தை இருவரும்‌ வழிபடச்‌ 
சென்ற போது வென்று மாலையிட்டான்‌ இறந்து போனான்‌. அதனால்‌ 
நாகமாணிக்கத்தாள்‌ உடன்கட்டை ஏறித்‌ : தன்னுயிர்‌ மாய்த்துக்‌ 
கொண்டாள்‌. ஊரில்‌ உள்ள நான்கு வகையான மக்களும்‌ கூடி வென்று 
மாலையிட்டான்‌ காணியில்‌ நாலில்‌ ஒரு பங்கினை அவளது 
நினைவாகக்‌ (கோயிலுக்கு கொடுத்துள்ளனர்‌. வாகை மங்கலமான 
குழிபிறையின்‌ நிலத்தரசுகளாகக்‌ கார்காத்த வேளார்‌ குறிப்பிடப்‌ 
படுகின்றனர்‌. 


செப்பேடு 
1. ஸ்ரீமகா மண்டலேஸ்பரன்‌ அரியதல 


2. வியன்‌ பாடன்‌ பாசைக்கி தப்பு மூவறாய ௧ 


தொல்லியல்‌ கருத்தரங்கு; 2, பக்‌.95 -101. தமிழ்நாடு அரசு தொல்பொருள்‌ 
ஆய்வுத்‌ துறை வெளியீடு 1983 இல்‌ “உடன்கட்டை ஏறிய தேவதாசி செப்பேடு” 
என்ற தலைப்பில்‌ கட்டுரை எழுதியவர்‌. ௮. அப்துல்‌ மஜீத்‌. பதிவு அலுவலர்‌. 
திருச்சிராப்பள்ளி. 


16 


216 தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


3. ன்டன்‌ கன்டனாடு கொண்டு கொண்டனா 


டு கூடாதான்‌ பாண்டிய மண்டல தா ப 
னாசாறியான்‌ அசுபதி பெஷபதி 

நரபதி தெச்சனாதி பிறிதிவி றாச்சிய பரிப 
Teer அறுளா நின்ட சாலியவாகன சகா 
த்தம்‌ 1400 மேல்‌ செல்லா நின்ட வி 
சைய ஹ்‌ ஆவனி மீ 7 உ சிய சோள 


OM ஐ Mm 


10. கெம்பீர வளநாடாகிய கோனாடதில்‌ பி 
11. poma சூள்ந்த பொன்னமறாபதி னாட்டில்‌ 
12. வடபத்தில்‌ வாகை மங்கலமாகிய குளுப்‌ 
13. பிரை கானியாசிக்கி நிலத்தறசு கற்த்தரா 
14. கிய காற்காத்த வேளாற்‌ பட்டம்‌ 700க்கும்‌ 
15. 756 குடிகாடு 511க்கு பிற 

16. மதாயம்‌ 21க்கு தேவதாயம்‌ 212 

17. னாடு 6446 தலையூறாகிய ஒலியுற்‌ கூ 
18. pmb உள்ளிட்ட 6 குடிகாட்டிலிருக்கு 
19. ம்‌ காற்காத்த வேளார்‌ குடுத்த கானியாச்‌ 
20. சி வாகைமங்கலம்‌ குலுபிரைக்கி வந்‌ 

21. தவன்‌ சேதுகாவலப்‌ புரையற்‌ ம 

22. ற மன்னற்‌ நாலுவகை பேரும்‌ கூ 

23. டி குடுத்த கானியாச்சி குளுபிரைக்கு 

24. வந்தவ தலத்தாரில்‌ நகர மானிக்க 

25. த்தாள்‌ அளகிய நல்லாளே வென்னு 

26. மாளையிட்டான்‌ கூடியிருந்த விடத்தில்‌ 
27. சுவாமி திருவிழா அம்மன்‌ பிடாரிறியார்‌ 
28. திருவிலாவில்‌ அரமனை சளுப்பா நாகம 
29. ஈனிகத்தாள்‌ வீட்டில்‌ யிருந்து சுவாமி தெ 
30. ரிசனை பன்ன வந்த விடத்தில்‌ உயி 


99. மேலப்பனையார்‌ செப்பேடு 217 
31. ற்தெமா போனபடியினா மாணிக்‌ (௧) 


32. த்தாள்‌ கூட உடன்கட்டை ஏறி 

33. போனபடியின்னாலே நாங்கள்‌ 

34. உரார்‌ Bima வகை பேரும்‌ குடுத்த ௧ 
35. ஈனியாச்சி வென்னுமாளையிட்டார்‌ 
36. கானியில்‌ ஊறத்து பிறவில்‌ நால 

37. த்‌ தொரு' பங்கு மன்னும்‌ மனை கோ 
38. வில்‌ குளம்‌ யிடுகாடு படுதுரை சக 
39. லமும்‌ மானிக்கதாள்‌ ஆண்டு கொள்வ 
40. து யிதுர கல்வெட்டு சொக்க நாதற்‌ 
41. கோவில்‌ கெற்ப்பகரகம்‌ நில கல்‌ 

42. லு வெட்டி தாம்பூற சாதனம்‌ பன்‌ 

43. னி குடுத்தோம்‌ மூவேந்திற வேளா 
44. ற்‌ திறப்பூ அளகிய பெரியவள்‌ ஒலிய 


45. னாயகி துணை உ 


1. நாலில்‌ ஒன்று 


்‌ 40. ஆழ்வார்பேட்டை செப்பேடு-2 


செட்டிகள்‌ தலைவருக்கும்‌, குருவிற்கும்‌ காணிக்கை செலுத்த 
தீர்மானம்‌ 


சென்னை ஆழ்வார்ப்பேட்டை திருமதி லில்லி விஜயராகவன்‌ 
தொகுப்பில்‌ உள்ளது. 


34X19 செ.மீ. அளவுடைய இச்செப்பேட்டில்‌ ஒரு பக்கம்‌ 
மட்டும்‌ 44 வரிகளில்‌ வாசகம்‌ பொறிக்கப்பட்டது. 


கலிவருடம்‌ நான்கு லட்சத்து முப்பத்து ஓராயிரத்துத்‌ 
தொள்ளாயிரத்து நான்கு எழுத்திலும்‌ எண்ணாலும்‌ கலந்து 
எழுதப்பட்டுள்ளது. தமிழ்‌ வருடம்‌ ஸ்ரீமுக சொல்லப்பட்டுள்ளது. 
மெய்யெழுத்துக்கள்‌ புள்ளியிடப்பட்டுள்ளன. வருடக்‌ குறிப்பு 
சரியில்லாததைக்‌ கொண்டும்‌. செய்திகளைக்‌ கொண்டும்‌ இது 20ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ எழுதப்பட்டது எனலாம்‌. மன்னர்‌ பெயரெதுவுமில்லை. 


இது கிருஷ்ண செட்டி எனப்படும்‌ கிருஷ்ணம நாயக்கரை 
ஸ்ரீவேதாந்த சுவாமிகள்‌ முன்பாக கவறை 354 குலத்துச்செட்டிகளும்‌ 
மிதுனம்‌. மேஷம்‌ பல ராசி சாதி செட்டிகளும்‌ கூடி சாதிக்கு 
அதிபதியாக்கிக்‌ கொடுத்த செப்புப்‌ பட்டமாகும்‌. ஏற்கனவே: இப்பட்டம்‌ 
முராரி தேசாயி செட்டி என்பவர்க்குக்‌ கொடுக்கப்பட்டிருந்தது. அதனை 
மாற்றி இப்பொழுது கொடுத்துள்ளனர்‌. இதன்படி தலைக்கட்டு ஒன்றுக்கு 
ஒருபணம்‌ வீதம்‌ இவருக்கு கொடுக்கவும்‌, வேதாந்த சுவாமிகளுக்கு 
வருடம்‌ 52 பணம்‌ கொடுக்கவும்‌ தீர்மானித்துள்ளனர்‌. 
செப்பேடு 
1. ஸ்ரீ கிர்ஷ்ணராயப்பதம்‌ சாலியவாகன சகார்ப்பதம்‌ கலியுக 


GB ௪ லட்‌ 


மைப்படி கல்வெட்டுப்‌ பிரிவில்‌ உள்ளது. மைப்படி எடுத்தளித்தவர்‌ திரு 
மா.சந்திரமூர்த்தி, சென்னை பதிவு அலுவலர்‌ (ஓய்வு படித்தவர்‌ திரு. ௧. 
ஈஸ்வரன்‌ கல்வெட்டுப்‌ படிப்பவர்‌. தொல்லியல்‌ துறை. சென்னை. 


40. ஆழ்வார்பேட்டை செப்பேடு-2 219 


2. 


லட்சத்து ௩௰க௭௱௪ க்கு மேல்‌ செல்லா நின்ற ஸ்ரீமுக 
ஹூது லா மாதம்‌ சோம 


வாரம்‌ றே௱கணி பூர்வபட்ச்சப தினத்தில்‌ சத்திரிய ஜாதி 
கவறைச 


ந்திரகுலம்‌ கலைக்கோட்டு மகாரிசி வம்முஷம்‌ ஆரீ கஞ்சிபுத்‌ 
தூர்‌ மாற்கட கோத்திரம்‌ கிஷ்ணசெட்டி என்றளைக்‌ (கிற 
கிர்ஷ்ண 

ம நாயக்கறுக்கு கொடுத்த தாம்பற ச்‌ சேரன்‌ சோழ 
ன்‌ பாண்டியன்‌ யிந்த நாட்டிலிருக்கும்‌ கவரை 

குலத்தாரும மிதுனம்‌ மேஷம்‌ மகரம்‌ கர்க்கடம்‌ கன்னி து 
லாம்‌ விருச்சிகம்‌ மீனம்‌ இந்த ஜாதியாறனவரும்‌ மகாநாடு 
தேசம்‌ கஞ்சம்‌ செட்டியாறும்‌ தனபாலகிஷ்ண செட்டியா 
றும்‌ தழவாய்ப்பட்டணம்‌ ஆதிநாறாயண செட்டியாரும்‌. வி 
சையாபுரி நவறட்ன மன்னார்‌ செட்டியாரும்‌ யிம்முடி 

க்‌ குமாரகாங்கய மண்ணாடியாரும்‌ கொற்றவேல்ச்‌ சக்க 
றைகளுறி மண்ணாடி விசுவநாதன்‌ கொப்பன்‌ மண்ணா 
டியாரும்‌ சிவாச்சார்‌ செவாய்ப்பேட்டை சன்னி விறாசெ 
ட்டியாரும்‌ ட்டா. வெங்கிட செட்டியாரும்‌ குயிலை 
சுப்பறாய செட்டியாரும்‌ முரகரிகாமமார்‌ காளக்குரி திரு 


மலக்‌ கொண்ட . நாயக்கறும்‌ ஆலாம்பாடி சோழ ச 


uuy கோவிந்தய்யனும்‌ இத்தியாதி பேறுமாகக்கூடி 


லாடபுர தாசற்‌ முன்பாக ஸ்ரீ வேதாந்த சுவாமிகளைக்‌ கொ 
ண்டு முறாறி தேசாயி செட்டிமைப்‌ பட்டத்தை திரிப்பித்து 
பதிநெட்டு பிருதுங்‌ குடுத்து பதிநெட்டு பட்டரை தொண்‌ 


ணூத்தி ஆரில்‌ மூணு நிக்கி ௬௩ ஜாதியை சாதினப்‌ 
படுத்தி கு 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌- 1 
.குப்பநாடு_முதலானதுகும்‌ அதிபதியாக இருந்து ஜாதிக்‌ கி 
ரமத்தின்படிதலைக்கட்டுக்கு றாயர்‌ பணம்‌ ஒண்ணு வாங்‌ 
கி அனுபவித்து சுகத்திலிருக்க அதில்‌. . க்கு வேதாந்‌ 
த சுவாமிகளுக்கு ப்ரயத்திறாறும்‌ வம்முச பாரபரியந்தம்‌ கு 
ருக்காணிக்கையாக அன்ப திறண்டு பணம்‌ குடுத்து வ 
ரவும்‌ றாச வரிவட்டம்‌ வெட்டி தொளில்‌ வரி கஞ்சிக்கி பிஞ்‌ 
சுக்கு சுங்கமுதலானதுமில்லாமல்‌ செய்து தரணி யரசரி 
டத்தில்‌ சிரசு குடுத்து வம்முக்ஷத்தாரன கிட்ஷண செட்டி 
யாறுக்கும்‌ அவர்‌ பிந்து வளியார்க்கு மாத்திரம்‌ சாசனத்‌ 
தில்‌ கண்டிருக்குரது செல்லும்‌ மைத்தியிதாரலுக்கு குடு 
த்தாலும்‌ யிந்தச்‌ சனதுக்குள்ப்பட்டு நடக்காமலும்‌ தூரிநா 
லும்‌ அசட்டை முதலான சங்கடமுண்டு பண்ணி நாலு 
ம்‌ அவர்களுக்கு கெங்கை காவேரி காஞ்சி காமாச்சி வரதறா 
ஜ சன்னதியில்‌ காறாம்‌ பசுவையும்‌ களுத்தருத்த பாவத்தி 
ல்‌ போவார்கள்‌ என்று ஸ்ரீ வேதவியாசசுவாமிகள்‌ ௮ 
Gel செய்திருக்கிறார்கள்‌ இதில்‌ கண்டிருக்குரபடிக்கி மே 
ல்ப்படியாருக்கும்‌ அவர்‌ பிந்து வளியாறுக்கும்‌ வறமும்‌ சகல 
செட்டிகளும்‌ பாழையபட்டாரும்‌ பலபட்டரையறும்‌ தழ 
வாய்க்‌ கர்த்தருமாக அரசர்‌ முன்பாக கூடடம்‌ கூடி சகலரு 


மாக சேர்ந்து குடுத்த தாம்பர சாசனம்‌ யிது கொத்தியது 
சரங்க 


கித கரந்த கோட்டை மன்னார்‌ செட்டி சொகஸ்த லிகிதம்‌ 


40. ஆழ்வார்பேட்டை செப்பேடு-2 221 


கணிச்சி வான்‌ 
ரூத்தும்‌ 


P ருத்‌ ததும்‌ umara mh Ey ce ng 
a மட்‌ ஒலண்ஹி ந்த EMITS FE nig enced 
ஈ௫ம்‌.மிது ப்‌ த பரதவ eR RB ONS, 

தலைகளை aa. ப காதா 
BES சஞ்சல கி்‌ j 

ee mock ஜ்‌! ய ih. 
25 es அ a: யிமாரு குல்லி. 

சைலாபு! ௩௮. Parcs Ge | 
சூமாரகாங்கம மர்‌ rE க sis mee 

க Cpe GOTT, 

தன்குகதியாச்சார்ப்‌ 


wr ம்மா 


pay 
ப்ப ஏ காடி: கட்டாம a 
அடக்கத்‌ தளம்‌. 


ஆழ்வார்பேட்டை செப்பேடு-2 


சொல்லடைவு 


(முதல்‌ எண்‌ செப்பேட்டின்‌ எண்‌, இரண்டாம்‌ எண்‌ செப்பேட்டில்‌ உள்ள 
வரி எண்‌. (எ.கா. 265 என்பது 26ஆவது செப்பேடு 5ஆம்‌ வரி) 


அகத்தியம்‌ 26:5 
அகத்தியன்‌ 16:31 
அகஸ்தியமாமுனி 37:36 
அக்கசாலை வினாயகன்‌ 

கோவில்‌ 37:64 
அக்கசாலையன்‌ 37:54 
அகிதம்‌ 15:70 
அக்கினி 2112 
அக்கினி குமார வன்னியன்‌ 2172 
அக்கினி பாணம்‌ 2178 
அக்கினி பிறவேசம்‌ 2116 
அக்கினிப்புரவி 247 
அக்கினி மூலை 18:20:20:19 
அசட்டை 40:35 
அசுவத்தி 8:45 
அசுமேதியாகம்‌ 5:36 
அச்சுதராயர்‌ 10:28 
அச்சுத்தேர்‌ 23:17 
அஞ்சுகரைனாடு 2141 
அஞ்சுசாதி எளுபத்து 

நாலாகணத்து 37:62 
அஞ்சு ஜாதித்‌ தலைவ 

ஆசாரிமார்‌ 38:42 
அஞ்சு ஜாதி தலைவமார்‌ 38:5 
அஞ்சு சாதிப்பள்ளி 21:34 
அஞ்சூரு கவுண்டர்‌ 36:2 
அஞ்சூரு பிரவேசம்‌ 36:1 
அஞ்செளுத்து 37:10 
அட்டதிக்குப்‌ பாலகர்‌ 37:16 
அட்டி சொல்தல்‌ 10:58 
அட்டைப்பட்டி 19:53 
அணைகள்‌ 1:39;20:21:37:56 
அண்ணாமலைபட்டி 21:47 
அண்ணாமலையார்‌ 32:4 
அதிகரை 15:54 
அதிவீரராமராசா 212 


அத்தாள நல்லூர்‌ 34:7 
அத்திக்குட்டை 2172 
அத்திமரம்‌ 128 
அத்தியூத்து 1331 
அந்தியூர்‌ 2175 
அபராதம்‌ 14:36 
அபராதப்பணம்‌ 13:76 
அபிமன்யு 16:32 
அபிராமம்‌ 14:11 
அபிஷேகம்‌ 23:42:30:9 
அமத்திவிச்சபடி 22:15 
அமரக்கிராமம்‌ 25:36 
அமுற்தம்‌ 37:58 
அம்பட்டன்‌ 1:16 
அம்பலகாநர்‌. 33:15 
அம்பலவானசுவாமி 22:8 
அம்பிணுரங்கண்டவர்‌ 2112 
அம்புகட்டி பாளையம்‌ 2150 
அம்புறாத்தோணி 218 
அம்மாபாளையம்‌ 21:48 
அம்மயனாயக்கர்‌ சீமை 28:10 
அம்மாள்‌ 20:13 
அம்மாள்‌ சத்திரம்‌ 20:28 
அயோத்தியாபட்டணம்‌ 2142 
அரசகுடி 14:16 
அரசப்பள்ளி 21:34 
அரசு நிலையிட்ட மழவராயர்‌ 2233 
அரசு மானியம்‌ 23:40 
அரமனை 35:38 
அரமனையார்‌ 4:1011:18:12:13 
அரிச்சந்திரன்‌ 1:4:10:18:13:16:16:31 
அரிசி 38:47 
அரிபூசை 28:20 
அரியகுடி 14:15 
அரியயன்‌ 23:30, 32:3 
அரியலூர்‌ 22:3, 23:33 


சொல்லடைவு 


அரியலூர்ப்பேட்டை 22-13 
அரியனாபுரம்‌ 14:32 
அரியாண்டிபுரம்‌ 15:56 
அரியூர்‌ 24:37 
அருக்கானியாச்சி 2115 
அருப்புக்கோட்டை 1422 
அருவ உருவம்‌ 37:6 
அலவைகல்‌ 31:34 
அழகாபுரம்‌ 21:36 
அறுபத்துனாலடிக்கம்பம்‌ 2114 
அற்தசாம கட்டளை 19:5 
அளகாங்குளம்‌ 13:32 
அளகிய நாயகி ஒலியவள்‌ 31:58 
அள்ளு 17:52 
அள்ளுகால்‌ 32:70 
அனதாரிபட்டி 21:41 
அனுமகேதனன்‌ 16:20 
அனுமக்கொடி 13:3; 15:24; 2527; 

33:20; 37:54 
அனுமக்கொடி டால்‌ 28:13 
அன்பத்தாறு தேசம்‌ 19:13 
அன்னவாசல்‌ 19:52 
அன்னதானம்‌ 22:27; 275 
அன்னதான மடம்‌ 181 
அன்னியில்‌ போய்‌ 14:38 
அஷ்சுவமேத யாகம்‌ 20:58 
அஷ்டமானாகம்‌ 37:17 
அஷ்ட்ட லட்சுமிகரம்‌ 8:40 
அஸ்கத்தப்‌ பித்து 26:6 
ஆக்கின மனுடர்‌ 26:10 
ஆகாடித்தாதர்கள்‌ 28:2526 
ஆகாத்தியம்‌ 32:81 
ஆசாரி 4:44:12:45:14:75:14:49 
ஆசாரிமார்‌ 37:87 
ஆடையூர்‌ 21:70 
ஆடு மணி நா 23:1 
ஆட்டையாம்பட்டி 2166 
ஆதரவு 26:19 
ஆதிக்கம்‌ 25:34 
ஆதிசேது மடம்‌ 35:6 
ஆதிசேஷன்‌: 2128 


ஆதித்தன்‌ 
ஆதிவிசுவபிரம்மா 
ஆத்திமரம்‌ 
ஆத்தனாடு 
ஆத்தூர்‌ 
ஆத்தோரம்‌ 
ஆப்பனூர்‌ 
ஆமைக்கல்லு 
ஆயிசுவர்த்தனை 
ஆயிசுவற்றத்துணை 
ஆயுதபாணி 
ஆரிய கருப்பசாமி 
ஆரிய வம்முசம்‌ 
ஆலவட்டம்‌ 
ஆலையம்‌ 
ஆவணி 
ஆவுடைத்தாய்‌ 
ஆறுகாத வட்டகை 
ஆறுகால்‌ பீடம்‌ 
ஆனந்தநடனம்‌ 
ஆனந்தூர்‌ 
ஆனைக்கன்றுகள்‌ 
ஆனைக்குளம்‌ 
ஆன்டிரமடம்‌ 
ஆஷேபம்‌ 
ஆஸ்தா மண்டபம்‌ 
இசானியமூலை 
இடங்கைப்‌ பாவாடை 
இடுகாடு 
இடைகாட்டூர்‌ 
இதக்கியெட்டு 
இந்திரத்தலைவன்‌ 
இந்திரபுரம்‌ 
இந்திறாவதான நல்லூர்‌ 
இமனீசுரம்‌ 

இம்சை 

இரங்கி மீட்ட சுவாமியாரு 
இரணியகப்பயாசி 
இரணியகெற்பம்‌ 
இரட்டை விளக்கு 
இராமநாதபுரம்‌ 


223 


37:1 
37:24 
18:23 
21:59 
14:16 
1822 
14:14 
36:7 
7:46 
8:40 
4:26 
4:39 
4:22 
3251 
28:37 
2171 
24:50 
31:56 
23:18 
22:7 
37:78 
1:55 
14:8 
2151 
29:31 
23:18 
20:17:18:19 
292223 
39:38 
14:9:37:74 
37:16 
24:7:24:17 
24:39 
15:42 
37:78 
18:37.38 
30:9 
15:32 
13:12 
2922 
14:8 


224 

இராமநாதசுவாமி 13:87 
இராமலிங்கபுரம்‌ 24:34 
இராமீசுரம்‌ துறைமுகம்‌ 17:39 
இரவி மார்த்தாண்டன்‌ 16:7 
இருஞ்சிரை 14:22 
இருமன்குளம்‌ 24:38 
இருட்டூரணி 13:36 
இலங்காபுரி 37:53 
இலந்தை 20:40 
இளமநேறி 13:24 
இளையாங்குடி 37:77 
இளையான்குடி 15:42; 19:52 
இறங்கல்ச்‌ செய்‌ 16:49 
இறக்குமதி 17:35 
இனவரி 241 
ஈசானியமூலை 20:30 
ஈட்டி 2622 
ஈழம்‌இலங்கை 2127 
ஈளம்‌ 7:4, 16:12 
ஈஸ்பரிகாமாக்ஷி 38:79 
உசிலை மரம்‌ 18:20 
உச்சந்தி 5:6 
உச்சவ மோகின்னி 35:39 
உச்சந்தி கட்டளை 5:22 
உடன்‌ கட்டை 39:32 
உண்ணாமலை அம்மன்‌ 321 
உண்பளக்‌ கிராமம்‌ 25:35 
உத்தரவு 11:28; 4:24; 3:29 
உத்றரோத்திரம்‌ 2224 
உத்தரவாதம்‌ 26:24 
உப்பு 1927 
உப்பாழம்‌ 152 
உம்பளம்‌ 10:64 
உம்பளச்‌ சறுவ மானியம்‌ 24:27 
உமுரிக்கோட்டை 14:18 
உயிர்‌ வதை 24:12 
உயிர்ச்‌ சேதம்‌ 26:23 
உலகம்மன்‌ 34:51 
உலகமாதேவிபுரம்‌ 30:4 
உறவின்‌ முறை 33:17 


உறவின்‌ முறையார்‌ 2157 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


உனையூர்‌ 

ஊழி காலம்‌ 

ஊரணி 

உறுவாட்டி 

ஊறு கட்டுதல்‌ 
எட்டுக்கிளை மூப்பமார்‌ 
எட்டுக்கிளை 

எட்டன்‌ தலை 
என்கால்‌ பீடம்‌ 

எண்‌ மண்டலம்‌ 
எருக்கிலை 
எமசல்லிப்புரம்‌ 
எமநேஸ்வரம்‌ 
எழுகரை நாடு 
எழுபத்தாறு நத்தம்‌ 
எழுவன்‌ கோட்டை 
எழுவண்டி 
எழுபத்திரண்டு அரசர்கள்‌ 
எழுத்துக்‌ குத்தம்‌ 
எழுதினவர்‌ 

எலும்பு 

ஏசலிப்புத்‌ 

ஏத்துமதி 

ஏலைக்குழி 
ஏழாயிரம்‌ பண்ணை 
ஏழுர்னாடு 
ஏற்க்கபட்டி 

ஏறுதாது லிங்கய நாயக்கர்‌ 
ஓட்டப்பிடாரம்‌ 
ஒட்டியர்‌ 
ஒதச்சொல்தல்‌ 

ஒப்பம்‌ 

ஒப்பந்தமுறி 
ஒப்பிலாமழவராயர்‌ 
ஒப்புமுறிப்பட்டையம்‌ 
ஒப்புபட்டயம்‌ 
ஒலியூர்‌ 
ஒலியுற்கூற்றம்‌ 
ஒன்பது கம்பளம்‌ 
ஒன்பது கூத்தன்வகை 


ஓடை 


14:25 
33:12 
16:52 
37:79 
4:8 
13:63 
13:26 
13:8 
29:23 
7:4 
38:58 
19:55 
14:7 
2120 
21:37 
19:51 
14:26 
16 
35:70 
22:39 
21:63 
38:59 
17:35 
36:5 
26:5 
21:40 
20:16 
20:7 
14:18 
23:4; 8:8 
2152 
37:97;12:37 
14:62:14:7 
22:4 
22 
2:32 
31:19 
39:17 
1113 
3:54 
5:20:20:32 


சொல்லடைவு 225 
ஓமகுண்டம்‌ 211 கம்பளத்துக்‌ கவண்டர்கள்‌ 2:4 
ஓமலூர்‌ 21722141 கம்பளத்தார்‌ 2:10 
ஓலக்கம்‌ 23:19 கம்பளராயர்‌ 2157 
௧௪ ரத துரக பதாதி 10:20 கம்பளி 1228 
கச்சிராயன்‌ பட்டி 19:54 கயம்‌ 3:26 
கச்சுவளி 2171 கயிலாஷ நாதசாமி 19:5; 23:32 
கச்சை 215 கயிலாச கிரி 217 
கச்சேரி . 3:44 கரங்கு டால்‌ 24:19 
கஞ்சக்‌ கருவி 34:18 கரத்தூர்‌ 16:35. 
கஞ்சி 40:29 கரங்கலப்பாறை 18:18 
கடத்தூர்‌ 21:44 கருங்கல்லு 36:8 
கடம்பூர்‌ 24:59 கருங்குளம்‌ 16:49 
கடை 3:17;22:14 கருப்பூர்‌ 21:44 
கடைக்‌ கொம்பு 16:44 கருமம்‌ பண்ணுதல்‌ 13:79 
கட்டின வீடு 375134 கருமலை 24:30 
கட்டிக்குளம்‌ 1423 கருமுழி 21:63 
சுட்டிக்‌ குடாமலிருக்கை 13:48 கரைச்சீட்டு 31:20 
கட்டினகட்டு 2113 கரையேத்தி 14:55 
கட்டு காணிக்கை 32:73 கர்ணண்‌ 10:18:13:16 
கட்டு தாலி 13:66:14:45 கர்க்கடகம்‌ 40:8 
கட்டாரி சாளுவன்‌ 16:27 கலப்ப பந்தல்‌ 37:56 
கட்டளை 8:3322:33 கலியாணம்‌ 13:65:21:37:21:86;30:27;32:69 
கட்டு சமையத்தார்‌ 28:24 கலிங்கம்‌ 23:8 
கட்டு கல்லணை 36:19 கலைக்கோட்டு மகாரிசி 

கண்டக மாணிக்கம்‌ 21:67 வம்முஷம்‌ 40:4 
கண்டிகைத்‌ தேர்‌ 2116 கல்லங்குடி 37:80 
கணக்கு 11:43112:41;35:44 கல்பறை 2152 
கண்ணனூர்‌ 1211420 கல்வெடி 2622 
கண்ணடைக்கம்‌ 129 கல்வெட்டு 39:40 
கண்ணாடி 37:40 கல்லணை 36:3 
கண்ணி 40:8 கல்லாத்தங்கரை 28 
கணபதி 291 கல்லடி செய்‌ 16:49 
கண்ணுலி சேந்தான்‌ பாழி 36:15 கவரை 364 குலத்தார்‌ 40:7 
கத்தாக்கள்‌ 34:11 கவிதை 22:32 
கந்தப்பம்‌ 21:43 கவிள்த்திக்‌ கட்டின கிரகம்‌ 25:37 
கந்தபுராணம்‌ 29:18 கறட்டு முந்தல்‌ 4:20 
கந்தவேள்‌ 29:45 கற்ணன்‌ 14 
கம்பம்‌ 129 கற்பூர வல்லியம்மன்‌ 8:32; 7:53; 8:46 
கம்பழி 17 கற்த்தாக்கள்‌ 4:5 
கம்பழிக்‌ கயர்‌ 118 கற்த்தர்‌ 3115;12:4 
கம்பளம்‌ 1:19 கனகசபாபதி 22:8 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


226 
கன்னாயிரபுரம்‌ 31:39 
கன்னி மலை 31:50 
கன்னிகாதானம்‌ 19:66 
கன்றாகோட்டை 19:51 
கன்று மேய்க்கி உடையார்‌ 14:69 
காகமாரிஷி 2113 
காக்கூர்‌ 14:3 
காசி 15:66;22:26 
காசி ராமீசுரம்‌ 16:58 
காசு 5:13 
காஞ்சானூரணி 13:30 
காஞ்சிபுரம்‌ 2175 
காடலகுடி 14:26:26:6 
காடாதிருக்கை 15:41 
காடானேரி 37:78 
காணி 14:43:24:8:31:21;34:35 
காத்ததேவர்‌ 17:23 
காத்தானோடை 35:54; 35:30 
காமாட்சியம்மன்‌ 10:34; 1150; 12:46; 
21:11;37:97 
காமாஷியம்மன்‌ 11323:32;38:6 
காமனாயக்கர்‌ ஊர்‌ 19:57 
காரியம்‌ 30:19 
காரிஷ்தன்‌ 26:9 
காருகார்த்த வேளாளர்‌ 31:15 
காரைக்‌ குண்டு 20:29 
காறைகுலம்‌ 36:2;37:81 
கால்வாய்‌ 1:39 
காவல்‌ 3:8;8:35:11:7:31:24 
காவிச்சிவிகை 33:3 
காவியங்கள்‌ 37:60 
காவேரி 19:25:16:54:23:27 
காவேரிப்பட்டணம்‌ 21:78 
காளாஞ்சி பாக்கு 19:7 
காளிகாதேவி 37:54 
கானுசாபறம்‌ 11:49 
காஷ்மீர்‌ 23:9 
கிடா 3:47; 13:66: 36:12 
கிரையம்‌ 5:14:17:51 
கிழவைனாட்டில்‌ 24:6 
கிளக்கு வட்டகை 37:77 


கிளை 13:25 
கிளிவன்னனாதர்‌ 21:35 
கிறுபை 28:42 
கிஷ்ட்டனமூர்த்தி 11:47 
கீழ்குலத்தார்‌ 1:16 
கீளக்கோட்டை 221:31:41 
கீளங்கநாடு 36:1 
கீள்பசளை 37:71 
கீள்வேம்பு நாடு 55 
கீள்முகம்‌ 34:46 
கீள்ச்செத்தாளை 14:17 
குக்குடத்துவஜம்‌ 25:11 
குச்சரம்‌ 23:9 
குடனாடு 57; 25:7 
குடிலம்‌ 24:67 
குடிக்காடு 31:17; 39:15 
குடிபடை 16:53 
குடிமி மலை 31:49 
குடும்பமார்‌ 38:5 
குடும்பகள்குடி 37:87 
குட்டம்‌ 16:52 
குண்டாத்தங்கரை 26 
குண்டோதரமக்கள்‌ 37:65 
குண்ணூர்னாடு 35:20 
குத்தகை 1125 
குத்துக்கல்‌ 24:29 
குபேரன்‌ 218 
குமாரகாங்கய மண்ணாடியர்‌ 40:13 
குமாரசுவாமி 2121 
குமார முத்து விசய ரெகுனாத 
சேதுபதி 17:24;16:38 
குமார ஒப்பிலாத மழவராயர்‌ 23:34 
குமுசல்கூடி 38:27 
கும்பினி 16:63; 26:4 
கும்பறெத்தினம்‌ 35:57 
கும்புக்கு கிடா 12:33; 11:36 
குருக்கு 38:59 
குருபூசை 22:17:28:20 
குருமொழி 30:39 
குருந்தம்பட்டு 37:76 
குலதம்பிரானானனை 2:25 


சொல்லடைவு 


குலோத்துங்க சோழநல்லூர்‌ 16:35 
'குளத்துத்தண்ணீர்‌ பிடி கல்நாட்டு20:48 


குளத்துள்வாய்‌ 18:24 
குளத்தூரான்‌ 26:6 
குளத்தூர்‌ 21:74 
குளுப்பிரை 39:12 
கூடகோபுரம்‌ 23:16 
கூடலூர்‌ 3623 
கூத்தநாதையர்‌ 14:3 
கூகைமரத்துப்பட்டி 19:54 
கூளப்பனாக்கர்‌ 11:13:12:8 
கூனிஆறு 24:31 
கெச்சலூத்து 38:38 
கெருடக்கொடி 24:2025:27:28:13:15:24 
கெற்ப்பகரகம்‌ 39:41 
கெளமாரியம்மாள்‌ 135 
கெவுதமகோத்திரம்‌ 35:14 
கேந்தமாதனகிரி 16:34 
கேயுமண்டலம்‌ 15:7 
கை கலத்தல்‌ 21:45 
கை சிரைத்தல்‌ 13:79 
கைக்கூலி 2:17 
கைக்கோளர்‌ 29:16 
கையெழுத்து 19:75 
கையொப்பம்‌ 29:44:22:31 
கைவில்‌ 215 
கொங்கு 16:12 
கொங்கெழுபத்து ரெண்டுனாடு 29:16 
கொண்டப்பள்ளி 7:16 
கொண்டையன்கோட்டை 24:6 
கொத்தளம்‌ 26:18 
கொத்தியது 40:43 
கொத்து 35:26 
கொலார்பட்டி 26:6 
கொலிசம்‌ 3421 
கொவுதமறிஷி 32:17 
கொழககோவில்‌ 35:5 
கொள்ளிடம்‌ 23:37 
கோடிசிவலிங்கபிறதிஷ்ட்டை 15:68 
கோடிவினாயகன்‌ 35:84 


கோடிவிறும்மபிறதிஷ்டை 15:68 


227 


கோட்டை 24:25:26:1223:16 
கோதானம்‌ 2227 
கோபாலகிஷ்ட்டண சமுத்திரம்‌ 7:35 
கோம்பை 38:8 
கோர்ட்டு ரீடர்‌ 27:78 
கோலன்கோயில்‌ 362 
கோவத்தி 8:45 
கோவில்க்‌ கணக்கு 10:78 
கோவிலாங்குளம்‌ 14:12 
கோவில்கொத்து 35:79 
கோவிந்தபுதூர்‌ 2326 
கோவில்‌ தலத்தார்‌ 25:39 
கோளி 13:68 
கோனாடு 31:11;39:10 
கோனான்னோடை 35:54 
க்ஷோத்திரியதான சாதனம்‌ 23:35 
சகலசாதி 25:37 
சகலசனங்கள்‌ 10:47 
சகஸ்த்ரகலை 22:6 
சகாயம்‌ 122 
சக்கரைக்கோட்டை 1329 
சக்கரவர்த்தினி 27:3 
சங்கதேவி அனுகூலன்‌ 25:17 
சங்கரலிங்கம்‌ 24:74 
சங்கடமுன்‌ 40:35 
சங்கரநாயினார்கோயில்‌ 2428 
சங்காறம்‌ 423 
சங்கிலி 4:36 
சங்கீதக்காறன்‌ 32:73 
சங்குவெள்ளைக்கொடி 24:13 
சங்குநிதி 218 
சங்கூரணி 14:31 
சடங்கு 13:67 
சட்டங்கள்‌ 26:30 
சண்டை 21:45 
சண்முகன்‌ 29:1; 29:34 
சதுரகிரி 3:50;11:47;12:39 
சத்த சாகரம்‌ 37:44 
சத்த நதி 37:44 
சத்திரம்‌ 20:9 
சத்திரியஜாதி 40:3 


228 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


சத்ருவாதியன்‌ மிண்டன்‌ 
சந்தனம்‌ 

சந்திரன்‌ 

சந்திர ஓரை 
சந்தைய்‌ 

சந்தையூர்‌ 
சந்தோசம்‌ 

சபை 

சமையல்‌ 
சமஸ்தானம்‌ 
சமுகம்‌ 

சமுத்திரம்‌ 
சமயச்செப்பேடு 
சம்பாதித்தல்‌ 
சம்மந்தகாரர்‌ 
சம்பிறிதி 
சம்புக்குடையும்‌ 
சம்புகுலவேந்தன்‌ 
சரக்கு 

சரீர சகாயம்‌ 
சருவமானுபம்‌ 
சருக்கார்‌ 

சல்லியம்‌ 
சல்லிவில்லிக்குடை 
சவரிமலையாண்டி 
சவுக்கியம்‌ 
சவுரிமங்கலம்‌ 
சன்னதி 
சன்னிதானம்‌ 
சாட்சி 

சாடிக்காரர்‌ கண்டன்‌ 
சாதகம்‌ 
சாதனப்பட்டையம்‌ 
சாதி 
சாதிப்பிள்ளை 
சாதிக்கம்பளிக்காரன்‌ 
சாதிக்கிபட்டத்துமூப்பன்‌ 
சாதி ஒளுங்கு 
சதிக்குபிறம்பு 
சாதினகாணிகாச்சி 
சாத்தனூர்‌ 


16:17 
24:52 
24:10 
21:33 

2:4 

113 

121 

1115 
35:58 
2322 
14:61 

2171 

29:18 
26:19 

126 

19:74 

2141 

2133 
17:49 
25:46 
10:53 
23:41 
11:10:26:25 
28:16 

1:48 
26:29 
14:18 
15:63 
24:50:29:39 
1:43:2229 
16:15 
5:39;20:10 
19:35:12:35 
13:48 
13:76 
1124:12:18 
12:17 

14:5 

222 

3:9 

14:20 


சாத்தாகவாள்‌ 2826 
சாமரம்‌ 2421 
சாம்பான்‌ 116 
சாம்பிராணி 19:8 
சாம்பளி 2114 
சாம்பள்ளி 21:41 
சாயிபோகம்‌ 29:24 
சாஸ்டாங்கநமஸ்காரம்‌ 14:46 
சிசுபாலன்தென்றவக்கிறன்‌ 2168 
சிசுவத்தி 8:45 
சிட்டாருகோட்டை 13:31 
சிதம்பரம்‌ 29:9 30:1 
சித்தாறு 15:55 
சிரை 36:27 
சில்லரை கட்டளை 17:51 
சிவகாமியம்மன்‌ 22:30 
சிவசக்தி 29:34 
சிவசமயம்‌ 1320 
சிவதர்மம்‌ 30 
சிவப்பிரதிம்பை 17:32 
சிவாச்சார்‌ 40:15 
சிறுகொம்பூதி 16:43 
சிறுதானியம்‌ 17:52 
சிறுப்பாட்டு கிறாமம்‌ 25:35 
சிறை 30:8 
சிற்றூர்‌ 34:23 
சின்னகுடி 21:85 
சிஷ்டப்பள்ளி 21:33 
சீதனங்கள்‌ 24:47 
சீயசோளகெம்‌ 31:10 
சீரகப்பாடி 21:44 
சீரங்கராயர்‌ 10:29 
சீரங்கர்‌ 8:18 
சீராமன்தீவு 35:61 
சீவிலிமகாராசா 24:5; 24:56 
சீவிதகிராமம்‌ 24:35 
சீமை 12:7:17:49:26:2:24:16 
சுகுறதபலம்‌ 22:18 
சுக்ரவாரக்கட்டளை 17:50 
சுங்கத்துறை 17:45 
சுந்தரமகாலிங்கம்‌ 11:47; 12:39 


சொல்லடைவு 229 
சுந்தரதாசி 1139 சேது 2226 
சுந்தரபாண்டியன்‌ பட்டணம்‌ 13:43 சேதுசாலை 35:30 
சுபயோகசுபகரணம்‌ 5:3 சேதுக்கரை 37:93 
சுப்ரமணியசுவாமி 25:13:16:42 சேதுபதி 17:24; 16:38 
சுமை 19:32 சேந்தமங்கலம்‌ 21:63:21:39 
சுறுளிநதி 112 சேமத்தலை 15:15 
சுருட்டி சூரியபரன்‌ 28:16 சேராச்சேர்கை 13:74 
சுரிளி 38:36 சேரமண்டலம்‌ 21:43 
சூடன்‌ 19:7 சேரனாடு 21:43 
சூரங்குடி 14:15 சேர்வைகாரர்‌ 2621 
சூரசங்குனாயக்கர்‌ 24:58 சேவல்க்கொடி 3:14:25:26 
சூரியன்‌ 3752 சேவ்வலூர்‌ 19:46 
சூலக்கல்‌ 1826:20:35 சேவுகாவிருத்தி மனுசாள்‌ 4:18 
செகசம்புக்குடை 2117 சேவுகர்‌ 2621 
செகவீரராமன்‌ 2529 சேவூர்‌ 30:8 
செகவீரபாண்டியக்‌ கட்ட சேலம்‌ 21:36:21:41 

பொம்ம நாயக்கர்‌ 25:29 சேலஞ்சீமை 21:37 
செக்காரக்குடி 11419 சேலமாநகரம்‌ 21:44 
செங்கல்பட்டு 271 சேறுபிடிங்கி 16:43 
செங்கழுநீர்‌ புஷ்பம்‌ 2110 சேறுவைகாறன்‌ 4:41 
செங்காவிக்கொடி 1319232 சொக்கநாத நாயக்கர்‌ 10:32:7:26 
செங்கோல்‌ 10:36: 23:20 சொக்கலிங்கனாயக்கர்‌ 19:3 
செங்குந்தர்‌ 29:17:29:45 சொக்கலிங்கபுரம்‌ பேட்டை 19:12 
செம்மப்பூர்‌ 1428 சொகஸ்த்தலிகிதம்‌ 40:44 
செம்பிவளநாடு 13:15 சொக்கநாதகோயில்‌ 39:40 
செம்பிவளனாடன்‌ 16:33 சொச்சம்‌ 21:69 
செம்பு மாமுனிவர்‌ 2127212 சொரிமுத்து வன்னியன்‌ 15:12:16:7 
செம்புனமாரி 37:77 சோசியர்‌ 17:44 
செம்புத்தகடு 26:32 சோடிச மாதானம்‌ 2228 
செம்பூதி 19:49 சோடிச உபகாரம்‌ 37:90 
செயம்‌ 24:14 சோமத்தூர்‌ 37:71 
செயஸ்தம்பம்‌ 212 சோமான்குசவர்‌ 10:44 
செருமக்குடை 37:66 சோளபுரம்‌ 37:75 
செல்லாண்டியம்மன்‌ 38:7 சோளகுலாந்தளன்‌ 19:57 
செல்வல்விளை 5:20 தகடப்பாடி னாடு 24:40 
செவ்வாய்க்கிளமை மடம்‌ 17:44 தஞ்சம்‌ நெல்லூர்‌ 36:16 
செவாய்ப்பேட்டை 40:15 தடாகம்‌ 37:92 
செவ்வளைத்தூர்‌ 37:72 தடியத்‌ தலவன்‌ 24:59 
செனங்கள்‌ 35:46 தட்டப்பாறை 14:19 
சென்னகிரி 21:45 தட்டைக்கல்‌ 2179 
சேடர்பட்டி 53:14 தண்டிகை பல்லக்கு 24:18 


230 
தண்டேசுர சுவாமியார்‌ 7:34:8:30 
தண்ணித்துறை 14:55 
தண்ணீர்துறை 223 
தண்ணீர்ப்பந்தல்‌ 17:43 
தபசு 21:60 
தமையன்‌ 26:9 
தராசு 37:38. 
தரணிமுழுதுடைய 
உம்பவளனாடு 35:19 
தரி 29:24 
தரிசு 5:13 
தரிசைக்காடு 5:14 
தரைக்குடி 14:25 
தர்ம்ம காரியம்‌ 10:71 
தர்மபுரி . 2177 
தலப்பால்‌ 4:17 
தலங்காவல்‌ 1220 
தலைக்கட்டு 29:25;30:26;32:68: 
40:25;12:29 
தலைவாசல்‌ 31412173 
தலைவமார்‌ "5:8 
தலைச்சிமை 17:49 
தவசங்காயம்‌ 1927 
தவசதானியம்‌ 38:46 
தவசம்‌ 3:15;13:70 
தவளச்சங்கு 2421 
தழவாய்‌ 40:41 
தளம்புச்சீமை 21:41 
தளவாய்‌ பெத்தளனாயக்கர்‌ 21:50 
தறுமம்‌ 2223 
தற்மசாதனம்‌ 15:73;18:13:22:12 
தற்மமடம்‌ 32:65 
தற்மவிசாறணை 32:90 
தனுக்கோடி 16:34:17:54:13:85:22:28 
தன்மதானம்‌ 5:8 
தாதாசாரியர்‌ 21:49 
தாமரைக்குளம்‌ 13:36;33:14 
தாமரை நூல்‌ 37:27 
தாமோதரம்பட்டி 14:30 
தாம்பிறவேனி 23 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


தாம்பிறசாதனபட்டையம்‌ 17:53 
தாபிறசாதனம்‌ 20:1 
தாயாதி 13:77 
தாரை 2137 
தாருகாபுரம்‌ 24:36 
தாலி 129 
தாலிக்கு வேலி 15:18:16:17:33:1 
தாழையூர்‌ 2166 
தானப்பணம்‌ 30:26 
தானியம்‌ 11:35;19:27 
திருகோணாமலை 8:10 
திக்குவிசையம்‌ 7:17 
திருக்கோட்டு மகாறிஷி 32:36 
திருக்காளஹஸ்தி 35:11 
திருக்கண்ணபுரம்‌ 30:3 
திருசங்கு மகாராயர்‌ 10:22 
திருச்செந்தூர்‌ 25:7 
. திசைவாடை 717 
திருச்சிற்றம்பலம்‌ 22:9;22:61 
திருச்சினத்து 30:29 
திருச்சிலாபள்ளி 7:31 
திருச்சுழி 1421 
திட்டுதிடல்‌ 23:38 
திண்டுக்கல்‌ 19:56 
திருநீறு 24:51 
திருநெல்வேலி 262 
திருப்பாற்கடல்‌ 213 
திருப்பறங்கிரி 10:49 
திருப்பாசத்தி 37:74 
திருப்பாலைக்குடி 13:42 
திருப்பணி 25:14:25:52 
திருப்பள்ளி 23:43 
திருப்புத்தூர்‌ 19:35:21:79;37:76 
திருப்புவனம்‌ 37:73 
திருபுவனமகாதேவி 
சதுர்வேதிமங்கலம்‌ 25:7 
திருமங்கலம்‌ 19:57 
திருமங்கிலியம்‌ 37:50 
திருமயம்‌ 19:50 
திருமலைநாயக்கர்‌ 12:5;7:26:10:3112:36 


சொல்லடைவு 


திருமாலை 23:43224:52 
திருமானல்லூர்‌ 23:29 
திருமாளிகை 28:12 
திருமுகபட்டயம்‌ 35:72:35:83 
திருமழபாடி 2326 
திருவண்ணாத தேவர்‌ 247 


திருவண்ணாதேவன்‌ யிந்திரத்‌ 


தலவன்‌ 2425 
திருவணிமுத்தாநதி 21:44 
திருவளுர்‌ 37:80 
திருவாய்‌ 35:6 
திருவாசி 35:11 
திருவிலா 39:27 
திருவிளக்கு 23:43;30:17 
திருவிளக்கை அனைத்தவன்‌ 28:37 
திருவிளம்பத்தி 30:13 
திருவுடையாபுரம்‌ 15:46 
திருவுளம்‌ 3:4 
திருவையாறு 23:27 
திருவெங்கணூர்‌ 23:36 
திருவெழுத்து 2116 
திருவெள்ளரை 7:32 
திருவேட்டனல்லூர்‌ 24:33 
திரிவெடி 2622 
தினைபுவனாதிபவன்‌ 21:46 
தினைக்கட்டளை 19:8 
தினைக்குளம்‌ 13:40 
தீத்தத்துறை 14:55 
தீய்த்துறை 222 
தீருவை 17:46 
தீர்வை 14:45 
தீர்த்தம்‌ 24:51 
தீர்த்தக்கரை 24:71 
தீவாளி 12:32 
தீவுதிட்டு 35:28 
தீன்குலவம்சம்‌ 38:7 
துகவூர்‌ 15:41:16:34 
துட்டப்பள்ளி 21:33 
துபாக்கி 2622 
துப்பட்டி 4:17 


17 


துரத்தனம்‌ 
துரைசிகாமணி 
துருவம்‌ 

துர்கை 

துர்க தம்பம்‌ 

துலாம்‌ 

துலுக்கர்‌ 
துவாரபாலகர்‌ 
துளைக்கருவி 

துறகம்‌ 

துறைமுக சுங்கம்‌ 
துஷ்டமிருகம்‌ 
தூளிசமையம்‌ 
தூளிசமையத்தார்‌ 
தூஷிணிப்பாய்ப்பேசுதல்‌ 
தெக்குவட்டகை 
தெங்கரைக்‌ கோட்டை 
தெசபாகத்தார்‌ 


தெய்வ நாட்டுவராயன்‌ 
தெய்வேந்திரன்‌ 
தெர்க்கு தரைக்குடி 
தெலுங்க தேசாதிபதிகள்‌ 
தென்காசி 
தென்ங்கரைக்கோட்டை 
தென்சீமை 

தென்முகம்‌ 
தென்னாட்டு ராயன்‌ 
தேங்காய்‌ 

தேவகற்பம்‌ 

தேர்‌ 

தேர்வடம்‌ 
தேர்திருவிழா 
தேர்த்திருனாள்‌ 
தேவநல்லூர்‌ 
தேவநாயகி 


231 


> 114 
23:33 
23:9 
2121 
7:17:16 
40:8 
16:28:8:723:5 
21:66 
34:17 
21:65 
17:37 
24:10;24:15 
28:11 
28:24 
14:82 
37:70 
21:76 
2826 
4:12 
13:53 
30:15 
37:46 
13:15 
14:30 
114 
2:3:24:4 
21:41 

27 
34:46 
2524 
2423 
35:2 
24:54 
24:53 
30:10;30:17 
28:19 
24:31 
25:13 


தேவாலையம்‌ 1:55:18:27:20:26:31:18;39:16 


தேவராசதானி 
தேவை நகராதிபதி 


2528 
1321 


232 


தேவேந்திரன்‌ 
தேவேந்திரக்குலம்‌ 
தொட்டியர்‌ 
தொண்டியன்‌ துறை 
தொந்திலிங்கயநாயக்கர்‌ 
தொந்திலிங்கயனாயக்கர்‌ 
தொளில்வரி 
தோற்க்கருவி 
தோஷம்‌ 

நகர மானிக்கத்தாள்‌ 
நகுலன்‌ 

நடனாடக சங்கீதம்‌ 
நடுச்சாமம்‌ 

நட்டுவாலி 
நடைமேதைகை 

நடை ஒண்ணு 

நமன்‌ 

நத்தம்‌ 

நத்தம்பேட்டை 
நந்தவானம்‌ 
நயினாம்பட்டி 
நயினாக்கான்‌ 
நயினார்‌ குளம்‌ 
நரம்பு 

நரம்புக்‌ கருவி 
நவவீரர்‌ 

நவகோடி நாராயணன்‌ 
நன்மை தீன்மை 
நாகபுரம்‌ 

நாகலாபுரம்‌ 
நாகபாசத்தார்‌ 
நாககோணம்‌ 
நாகமநாயக்கர்‌ 
நாச்சியம்மன்‌ கோவில்‌ 
நாட மங்கலம்‌ 

நாட்டு கணக்கு 
நாட்டாமை 
நாட்டாமை கணக்கு 
நாடு 

நாத முத்திரை 


16:33 
37:65 
13:7 
13:14:17:8 
18:10 
19:12:20:7 
40:29 
34:17 
8:46 
39:24 
1621 
2421 

111 

14:68 
3:46 
19:29 
2115 
19:4:31:16 
19:12 
32:65 
2153 
19:38 
24:39 
2163 
34:18 
2921 
8:11 
29:25 
24:39;24:22 
26:6 
34:6 
37:14 
1:7:10:29 
20:18 
37:80 
31:55 
3:28 
4:32 
31:18 
14:57 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


நாராசரம்‌ 24:29 
நாவணப்ப நாயக்கர்‌ 10:35 
நாளிக்கல்‌ 18:17 
நாளிகை தூரம்‌ 1:37 
நாளிகை வளிதூரம்‌ 1:44 
நாலு கோத்தரத்தார்‌ 30:5 
நாலு முகம்‌ 34:9 
நாலு தேசத்து உரவின்முரை 10:69 


நிசவற்தனை சாசனப்‌ பட்டயம்‌ 21:34 


நிமத்தியம்‌ 267 
நிருதி மூலை 20:21; 20:32: 18:21 
நிருபாதாரம்‌ 154 
நிருபம்‌ 21 
நிலமோகினி 35:41 
நீராணி 3:56 
நெட்டூர்‌ 37:78 
நெடு ஊரணி 15:36 
நெடுங்கல்‌ 21:79 
நெய்வேதனம்‌ 30:9: 23:43; 15:63 
நெய்வேத்தியம்‌ 37:90; 19:6 
நெல்வேலிநாத சுவாமி 5:31 
நெல்லு 1751 
நேத்திரம்‌ 2163 
பகல்தீவட்டி 32:52 
பங்காளி 1:26:13:77 
பச்சைக்குடை 25:23 
பச்சைமலையாண்டி 1:48 
பஞ்சமுகத்‌ தீவட்டி 2112117 
பஞ்சாட்சரம்‌ 14:47 
பஞ்சந்தாங்கி குளம்‌ 1:50 
பஞ்சபாணாவுதாரன்‌ 13:17 
பஞ்சபூத சாச்சி 1:68 
பஞ்சவற்ணப்பாவாடை 37:66;21:35;21:10; 

13:18.21:7 
பஞ்சவற்ன டால்‌ £ 28:15 
பஞ்சவிருது 32:52 
பஞ்சமா சத்தம்‌ 34:17 
பட்டா 1:66:38:10 
பட்டம்‌ 3116 
பட்டயம்‌ 3:10;24:9 


சொல்லடைவு 
பட்டயஞ்‌ செய்தவன்‌ 
பட்டணசாமி 
பட்டகுறிச்சி 
படிபாற்க்கிலை 
படுபாறை 
படுதுறை 
படைத்தலைவர்‌ 
பண்டாரம்‌ 
பண்டாரிகள்‌ 
பண்ணிகல்லு 
பணிவிடை 
பண்ணாட்டார்‌ 
பதஞ்சலி 

பதினாறு கோணம்‌ 
பதினெட்டுப்பட்டி கிராமம்‌ 
பதிநெட்டு பிருது 
பதிநெட்டு பட்டரை 
பத்தாரு தேசம்‌ 
பந்தி 

பயிர்‌ 

பரசுராமன்‌ 

பரமத்தி 

பரளச்சி 

பரிதானம்‌ 

பரி 

பரிகலம்‌ 
பரிபாலனம்‌ 
பரித்திபள்ளி 
பருசம்‌ 

பருத்தியூர்‌ 
பலசனபாரம்‌ 
பல்லக்குச்‌ சேருவை 
பலாபலங்கள்‌ 
பலபட்டரையார்‌ 
பவுத்தரன்‌ 

பழுவுர்‌ 

பள்ளபட்டி 
பளிக்குப்பளி 
பளிச்சாதனப்பட்டையம்‌ 
பள்ளியரை 

பள்ளு 


12:44 
10:61 
24:37 
12:10 
31:38 
39:38 
2121 
212 
14:32 
36:11 
22:40 
2122 
22:6:30:1 
37:15 
n3 
40:22 
4022 
10:40 
28:20 
23:39 
2132 
21:40 
1427 
216 
33:8 
35:45 
15:65 
21:65 
14:39 
14:26 
19:28 
19:5 
22:16 
40:41 
20:7 
23:27 
2811 
13:54 
13:81 
19:7 
37:67 


பள்ளுப்பாறை 
பறங்கவிதை 
பறுபதவர்த்தினி 
பற்வதமெட்டு 
பனங்குடிக்குளம்‌ 
பாகனேரி 

பாக்கு 

பாசிபடுகை 
பாச்சில்‌ 
பாஞ்சாலங்குறிச்சி 
பாஞ்சைநகராதிபன்‌ 
பாண்டிமண்டலம்‌ 
பாண்டியக்‌ கோனார்‌ குளம்‌ 
பாதகாணிக்கை 
பாதபூசை 

பாதாள கம்பா நதி 
பாத்திபசேகர நல்லூர்‌ 
பாப்பா மலை 
பாம்பன்‌ துறைமுகம்‌ 
பார்ப்பள்ளி 
பாலம்பட்‌ டி 
பால்வண்ணசாமி 
பாவட்டங்குறிச்சி 
பாவாடை 
பாவாடைத்தாதர்கள்‌ 
பாவாடை 
பாவனாசம்‌ 
பாவனாச சுவாமி 
பாழையபட்டார்‌ 
பாளையப்பட்டு 
பாளையப்பட்டு 
பாளையக்காரர்‌ 
பாறு படவு 
பாற்க்குண்டு 
பாற்க்கிலை 
பாற்வதாதேவி அம்மன்‌ 
பிஞ்சு 

பிடாரி 

பிடிசெம்பு 
பிந்துவரி 

பிரட்டு 


233 


16:53 
22:32 
1729 
2127 
18:15 
37:76 
19:29 
16:53 
7:31 
26:5 
25:16 
3:4 
24:34 
12:10 
2211 
21:60 
37:70 
20:31 
17:34 
2133 
21:46 
1:49 
23:37 
28:20 
28:25 
29:29 
34:10 
34:15 
40:41 
1116 
262 
262 
17:34 
21:35 
4:17 
21:59 
40:29 
39:27 
118:1228 
40:32 
28:33 


234 
பிரமதானம்‌ 36:9 
பிரமத்தி 8:45 
பிறசங்கம்‌ 21:58 
பிறதானி ராமலிங்கம்‌ பிள்ளை 16:40; 
17:31 
பிறமதாயம்‌ 39:15 
பிறாமலை 3111311 
பிறிதிவி 372 
பிறிதிநாமம்‌ 7:35 
பிறிதிபுராச்சியம்‌ 8:19 
பின்‌ குடிமி 2115 
பீரங்கி 26:18 
கம்பீரவள நாடு 3111 
புண்ணியம்‌ 5:10 
புத்திர புத்திராதி தலைமுறை 2220 
புத்தி கட்டளை 3022 
புத்திரன்‌ 16:65 
புத்திரன்‌ குமாரலிங்கய நாயக்கர்‌ 20:9 
புத்திரசம்பத்து 38:64 
புதூர்‌ 24:38 
புரசபாளி 36:20 
புரோகிதர்‌ 2127 
புலிக்கொடி 21:821:15 
. புல்லைநல்லூர்‌ 1:36 
புளி 20:41 
புளியங்குடி 24:35 
புள்ளபட்டி 18:15 
புள்ளை 31:35 
புறொவற்த்தி 19:15 
புன்னைக்குளம்‌ 24:35 
பூங்குடி 37:76 
பூசனூர்‌ 14:17 
பூச்சக்கிறவாளக்‌ குடை 25:23 
பூதானம்‌ 37:92 
பூதகுடி 18:14 
பூந்துறைனாடு 21:40 
பூமிபாலகர்‌ 29:43 
பூவந்தி 14:9 
பூவராகன்‌ 23:41:14:63 
பூவாலைக்குடி மலை 31:50 
பூவாணி னாடு 21:40 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


பூலாம்குறிச்சிமலை 
பூலோக கயிலாசம்‌ 
பூறுவபட்சம்‌ 
பெஞ்சைநகரம்‌ 
பெண்சாதி 
பெண்டாட்டி 
பெரியகட்டளை 
பெரியகுளம்‌ 
பெரியகுடி 
பெரியகொம்பூதி 
பெரியகோட்டை 
பெரியூர்‌ 
பெருமானூர்‌ 
பெருவயல்‌ 
பெரும்படைச்சாத்தா 
பெருமாள்சாமி 
பெலபந்தம்‌ 
பெற்பநிதி 
போக்குவரத்து 
பேரூர்‌ 
பொக்குஷம்‌ 
பொதி 
பொதியமாமலை 
பொன்‌ 
பொன்காசு மாலை 
பொன்பரப்பி 
பொன்தீர்வை 
பொன்மாரி 
பொன்னமராவதி 
பொன்னாகுளம்‌ 
பொற்கோவில்‌ 
பொற்பாவை 
மகரம்‌ 

மகமை 
மகாலிங்கம்‌ 
மகாமேரு 
மகாபாரதம்‌ 
மகாசனங்கள்‌ 
மங்கலம்‌ 
மங்கலபுரம்‌ 
மங்கலக்குடி 


31:51 
225 
5:2 
28:10 
13:73 
14:44 
17:50 
33:14 
21:85 
16:46 
37:74 
24:37 
37:73 
13:30 
5:15 
1:48 

_ 2626 
218 
2 
34:22 
24:58 
19:29;22:14;32:70 
3741 
35:39 
27:10 
21:48 
t61 
22:9 
19:48;31:12:31:12:39:11 
14:24 
29:15 
37:57 
40:8 
22:15:32:71 
32:15 
37:35 
2125 
7:36 
37:79 
2161 
13:43 


சொல்லடைவு 


மஞ்ச டால்‌ 
மஞ்சமோடு 
மஞ்சூர்‌ 

மடபதி 
மடபதிகள்‌ 
மடமாதர்‌ 
மடதற்மம்‌ 
ம்டவாலையம்‌ 
மடப்பிறம்‌ 
மணலிநாடு 
மணலூர்‌ 
மணியக்காரன்‌ 
மண்டவரி 
மண்ணாடி 
மண்டலாதிபதி 
மண்டலமாணிக்கம்‌ 
மதகேசம்‌ 
மதப்புலி 
மதிமுகவதனன்‌ 
மதுரை 
மதுரைக்கோட்டை 
மதுறாபுரி 
மயில்க்கொடி 
மயிலாடிபாறை 
மயேசுவரபூசை 
மரக்காமலை 
மரணம்‌ 
மருமகன்‌ 
மலைக்குடி 
மலையங்காடு 
மலையடிக்குறிச்சி 
மல்லூர்‌ 

மழு 

மள்ளர்‌ 
மள்ளர்குலம்‌ 
மறமன்னர்‌ 
மறவர்‌ 

மனறாசி 
மனப்பூறுவம்‌ 
மனுச்சக்கிறவற்த்தி 
மனைமாளிகை 


28:15 
23:36 
14:10 
14:7 
14:32 
16:23 
18:28 
33:25 
16:42 
21:40 
14:9 
12:43:19:9;11:45 
10:56 
40:14 
23:8 
14:30 
21:49 
16:17 
21:49 
19:56:1:3 
42 
12:4 
25:25 
36:13 
22:17 
1:43 
13:57 
16:38 
2828 
24:10 
24:36 
21:47 
29:12 
37:65;37:65 
38:15 
3124 
24:6 


12:34 - 


19:23 
23:7 
35:51 


மன்றாடி வேடுவன்‌ 


மாடமாளிகை 
மாணிக்கத்தாள்‌ 
மாதவநத்தம்‌ 
மாதாபிதா 
மாரபாளையம்‌ 
மாரியம்மன்‌ 
மாளுவம்‌ 

மாறனேரி 

மாறுகால்‌ 
மாறைனாடு 

மாற்கட கோத்திரம்‌ 
மானங்காத்த தகப்பன்‌ 
மானூர்‌ 

மானுவபூமி 

மிடற்றுக்‌ கருவி 
மிதுனம்‌ 

மித்துரு சத்துரு 
மித்தியாதி 
மிமாப்பட்டி 
மிளகனூர்‌ 

மிளகு 

மின்னக்கால்‌ கோரை 
மீணவாய்‌ 

மீனம்‌ 

மீனாக்ஷி சுந்தரேஸ்பரர்‌ 
ஸ்ரீமுகம்‌ 
முகிப்பித்தல்‌ 
முகுற்த்தம்‌ 

முக்கவர்‌ 

முசுறி 
முசுட்டைக்குரிச்சி 
முடிமன்னர்கோட்டை 
முட்டைக்குஞ்சு 
முத்தமிழாதிபன்‌ 
முத்தியல்‌ 
முத்திலிங்கய நாயக்கர்‌ 
முத்திரை 
முத்திரிப்பட்டா 
முத்துமாலிகை 


2309 
26 
20:42;5:20 
37:73 
40:5 
38:25 
37:82 
1:32 
34:18 
408 
21:68 
26:14 
21:68 
14:23 
19:28 
2151 
38:38 
40:9 
1:7 
28:23 
10:50 
32:69;30:27 
128 
7:33 
1421 
14:29 
37:22 
2522 
14:11 
18:11 
23:17 
38:68 
2111216 


முத்து விஸய ரகுனாதசேதுபதி 14:68 


236 

முத்துவீரப்பனாயக்கர்‌ 7:26:10:31:10:32 
முப்பத்திரெண்டு கிறாமம்‌ 21:38 
முப்புரிகை 37:50 
மும்முடிசோழப்பேட்டை 8:29 
மும்முடிசோளப்பேட்டை 7:33 
முறாறிதேசாய்‌ 40:21 
முரிஞ்சுநாடு 47 
முள்ளிக்குளம்‌ 24:40 
முள்ளிநாடு 34:7 
முன்னூல்‌ 2115 
மூப்பமார்‌ 1327:13:61 
மூளை 2163 
மேசர்பானர்மென்‌ 26:3 
மெலுக்கு 235 
மேரு 1622 
மேலக்கோட்டை 2:20 
மேல்சராங்கநாடு 123 
மேல்மங்கலரேவு 4:9 
மேல்பசளை 3771 
மேல்மங்கலம்‌ 33:14 
மேல்மாந்தை 1427 
மேல்முகம்‌ 34:46 
மேஷம்‌ 40:8 
மேஸ்திரி 3811 
மொஞ்சனூர்‌ 36:16 
மோகனப்பதக்கம்‌ 2 
மோகினி 35111 
மோகினிதிட்டம்‌ 35:44 
மோசம்‌ 163 
மோருக்குளம்‌ 13:40 
யாகசாலை 2173 
யாட்பாணராயன்பட்டணம்‌13:5;15:6;16:12 
யாதவகோத்திரம்‌ 18:8:20:6 
யிடங்கை வலங்கை 21:55 
யிடங்கைச்சாதி எட்டு 2164 
யிடங்கைச்‌ சமையம்‌ 21:16:21:37 
யிடப்பாடி 21:70 
யிந்திரபுரம்‌ 2422 
யிரணியநிரணியகசிபு 2167 
யிருவத்துனாலு மனையார்‌ 32:64 
யீயானாடு 2113 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


யெட்டுத்திக்கு 37:15 
யெட்டய்யாபுரம்‌ 14:15 
ரங்ககிட்டிணமுத்து 

வீரப்பனாய்கர்‌ 5:9:727 
ரகுநாதசேதுபதி 13:21 
ரகுணாதச்‌ சேதுபதிகாத்ததேவர்‌ 16:37 
ராசகரம்‌ 35:7;35:49 
ராசகெம்பீரன்‌ 37:72 
ராசிபுரம்‌ 2162 
ராசிபுர னாடு 21:39 
ராச்சேந்திரசோளீசுபரர்‌ 15:43 
ராணுவம்‌ 1119 
ராதானூர்‌ 37:79 
ராமதேவமகாராயர்‌ 8:17 
ராமபாதம்‌ 35:62 
ராமனாத சுவாமி 16:6 
ராமீசுரம்‌ 13:39 
ராமேசுபரம்‌ 15:67 
ராயசம்‌ 25:59 
ராயப்பநல்லூர்‌ 21:60 
ராயர்பணம்‌ 40:25 
ராவணகும்பகற்ணன்‌ 2167 
ராவுத்தர்‌ 17:14 
ராவுத்தன்‌ 19:30 
ராஜாங்கத்தார்‌ 1:38 
ரிசபக்கொடி 25:26 
ருசு 13:52:14:54 
ருத்திரப்பள்ளியார்‌ 21:26:21:31 
ருத்திராக்ஷீ மாலிக்கை 2120 
ருப்பநாடு 40:24 
ரெக்குலாசாகொபி மாரதுகள்‌ 26:18 
ரெகுனாதச்‌ சேதுபதி 17:23 
ரெங்கப்ப மழவராயர்‌ 22:4 
ரெட்டைத்‌ தீவட்டி 24:18 
ரெட்டைக்குடை 24-15 
ரொக்கமோகினி 35:38 
லாடபுர தாசர்‌ 40:20 
லிகிதம்‌ 34:97 
வடகம்‌ 34:46 
வடகரை 24:60 


சொல்லடைவு 


வடக்குமுகம்‌ 
வடவலாபுரம்‌ 
வடிவம்மன்‌ 
வடுகர்பட்டி 
வண்ணத்தடுக்கு 
வண்ணான்குளம்‌ 
வண்ணியகுலம்‌ 
வரவணி 
வரியிரை 
வரிமாறாட்டம்‌ 
வருத்தனை 
வருத்தினை 
வலக்குறிச்சிமலை 
வலக்கைய்யார்‌ 


வலங்கைச்சாதி பத்து 


21:55 
14:29:24:40 
5:31 

33:14 

216 

1412 

212 

1413 
10:52:10:71 
35:71 
2927 
33:19 
31:50 
21:35;38:27 
21:64 


வலங்கைச்‌ சமயக்‌ காரியக்காரர்‌ 21:51 


வலச்சேரி 
வலம்புரிசங்கு 
வலையர்‌ 
வலைப்பிள்ளை 


வளையர்‌எட்டுக்கிளை 


வல்லயங்கள்‌ 
வல்லி 

வளநாடு 

வளந்த நகரம்‌ 
வளவு 13:46 
வள்ளிநாயகபுரம்‌ 
வற்ணத்‌ தடுக்கு 
வற்த்தமானம்‌ 
வன்னிக்குட்டம்‌ 
வன்னியரும்‌ 
வன்னியப்பள்ளி 
வன்னியகுமாரன்‌ 
வன்னியபுராணம்‌ 
வஸ்திரதானம்‌ 
வாகைமங்கலம்‌ 
வாக்குச்சகாயம்‌ 
வாசகப்பிழை 
வாசுதேவநல்லூர்‌ 


14:24 
21:10 
13:25 
13:57 
13:62 
2622 
25:13 

14:11 
8:30 


14:20 
2110 
4:16 
5:8 
2141 
21:34 
ats 
21:56 
275 
39:12 
25:45 
35:70 
24:35 


237 


வாடாத மாலை 2110 


வாணியங்குடி 14:13 
வாதாவி 21:1321:26:21:69:.29:43 
வாமபாகம்‌ 2161 
வாய்வு மூலை 18:24:202220:32 
வாரிசு 14:6 
வார்சுகள்‌ 1:61 
வாழைக்குட்டைப்பட்டி 21:50 
வானரவீரமதுரை 37:72 
விகாதம்‌ 5:37;30:38 
விக்கினம்‌ 17:58 
விக்டோரியா 27:3 
விசுவநாதநாயக்கர்‌ ' 1:87:25 
விசுவநாதர்‌ முத்துக்கிஷ்ணப்ப 
னாயக்கர்‌ 10:30 
விசுவகுல மேஸ்திரி 38:13 
விசையநகரம்‌ 23:17 
விசையன்‌ 10:17;13:16:16:31 


விசையரங்ககிஷ்ட்டணமுத்து வீர 
சொக்கனாத நாயக்கர்‌ 7:27:10:33 
விசையரெகுனாத பெரிய உடை 


யத்‌ தேவர்‌ 15:39 
விசையஒப்பிலா மழவராயர்‌ 22:5;23:34 
விசையாபுரி 40:12 
விஞ்சிக்கோல்‌ 37:56 
விடுதி மாணிக்கத்தாள்‌ 32:75 
விண்ணப்பம்‌ 30:15 
வித்துவான்‌ 2113 
வித்தியா வினோதன்‌ 15:15 
விபூதி 2120 
வியாக்கியங்கள்‌ 13:71 
வியாக்றபாதர்‌ 22:67 
விராகன்‌ 14:64 
விரிப்பு 24:38 
விருது 13:8;28:13 
விருச்சங்கள்‌ 1:45 
விருச்சகம்‌ 40:9 
விரைப்பாடு 11:31 
விரையாதகண்டன்‌ 16:36 
விலைப்பிரமானம்‌ 5:8:5:4 


தமிழகச்‌ செப்பேடுகள்‌ - 1 


238 
விலைவிக்கிரயம்‌ 24:47 வெந்து போதல்‌ 
வில்லுக்கு வீமன்‌ 15:16" வெள்ளைக்கல்‌ 
வில்வீரன்‌ ". : த்த 219 வெள்ளைக்குடை 
விவகாரம்‌ கு, r # 13:71 வெள்ளைப்‌ பக்கதைடால்‌ 
விளம்பரம்‌ 263. வெள்ளைக்குடை 
விளைத்தூர்‌ 14:9 வெளிர்‌ 
யூர்னாடு 
விறமதாயம்‌ 1828 வேங்கிடபதிராயர்‌ 
விறுமதாயம்‌ 20:26;31:17 வேடடட்டி 
வினாயகன்‌ 4:38 ௫ 
வடுவன்‌ 
விஸ்வகர்மன்‌ 2173 வேட்டுவன்‌ 
eae l த Galanin 
வீரகிஷ்ட்டண தேவமகாராயர்‌ 8:17 வேதம்‌ 
வீரபத்திரன்‌ 10:20 தாள்‌ 
வீரமலைப்பாளையம்‌ 8:30 வேதவிமான்‌ பவா 
ன cae 0: i 
வீரவிற்க்கிரமாதித்தன்‌ 19 Berari 
வீர ராகுவ நாயக்கர்‌ 10:31 : 
; ` வேம்பாறு 
வீரதண்டை 15:15 ie p 
. வேம்பங்குளம்‌ 
வீரவாள்‌ 218 படங்கள்‌ 
ம்பத்தூர்‌ 
வீரபாண்டி 21:45 Bi S5 
வீரமாயேசுவர சமையம்‌ 2210 ட 
வீரமயில்வாகனன்‌ 2:11 ர. Be 
வெகுமானம்‌ 21:18;34:20 ae ek i j 
வெகுமதி 30-91 ll பாளையம்‌ 
வெங்காப்பட்டி 21:49 வேலுயிருப்பளி 
tee so வேலூர்‌ 
வெங்கிடபதி னாயக்கர்‌ 21:50 Fn 
வெங்களம்‌ 36:14 வேல்நத்தம்‌ 
வெட்டி 40:29 வேளாற்‌ 
வெட்டுச்‌ செதுக்கு 35:71 வேளம்‌ 
வெண்பக்கோட்டை 21 வைகுந்தம்‌ 
வெண்ங்கொடி 3250 வைகை 
வெண்ஞ்‌ சாமரம்‌ 32:50 வைப்பு 
வெண்சாமரை 33:11 ஹஸ்தலிகிதம்‌ 
வெத்திலை 12:31:19:7:24:52 ஸேதுபதி 


2147 
2152 
20:18 
28:15 
28:14 

33:1137:66 
2157 

6:18 

14:16 

36:4 

36:3 

24:33 
2123 
13:39 

28:9 

3741 
13:42 

24:38 
37:75 
14:25 
19:44 
21:68 
21:64 

21:71 
23:17 
21:66 
39:14 

33:8 
21:66 

112 
14:53 

35:74 

14:69 


சொல்லடைவு தொகுத்தவர்‌ செல்வி, .மு.ஆ.ப. சரஸ்வதி. மாணவி, 
கல்வெட்டுப்‌ பயிற்சி நிறுவனம்‌ (2002-03) 


